


உலோக வேலை 


இரண்டாம்‌ புத்தகம்‌ 


ஆக்கியோன்‌ : 
கே. எச்சு. இலியனாராய்ச்சி 
இரத்மலானை ஆரம்பக்‌ கைத்தொழிற்‌ பயிற்சி நிலையம்‌ 


தமிழாக்கம்‌ : 
வி. கென்றி இலெட9லி 


அரச .கரும மொழியலுவலகக்‌ கல்லிப்‌ பிரிவின்‌ வெளியீ 
இலங்கை அரசாங்க அச்சகத்திற்‌ பதிப்பிக்கப்பெற்றது. 
*-.ஆ 1409-1026 (12/6) 


முதலாம்‌ பதிப்பு........ ௮ தடுத ககக தவ வசி ப்த கலவா 


பதிப்புரிமை பெற்றது, 


அரசகரும மொழித்‌ இணைக்களம்‌ 
கல்விப்‌ பிரிவு. 


வேந்தர்கள்‌ வரிப்பணம்‌ வாங்குவதும்‌ 
வீரர்கள்‌ வெற்றிகள்‌ தாங்குவதும்‌ 
மாந்தர்கள்‌ செய்யும்‌ எத்தொழிலும்‌ 
மண்ணிற்‌ சிறப்பது கைத்தொழிலால்‌ ...... க்‌ 
வெ. இராமலிங்கம்பிள்ளை. 





முன்னுரை 


நம்‌ நாட்டுப்‌ பாடசாலைகளுக்கான பாடத்‌ திட்டங்களில்‌ நீண்டகாலத்‌ 
தொட்டே கைத்தொழிற்‌ கல்லி முக்கியமான தொன்றாயிருந்து வந்த 
தெனினும்‌, ஏற்ற முறையில்‌ கற்பிப்பதற்கு ஏற்புடைய நூல்கள்‌ மிகக்‌ 
குறைவாகவேயிருந்தன. இக்குறைவினை நீக்குவான்‌ வேண்டி. எமது இணைக்‌ 
கஏம்‌ எடுத்துக்கொண்ட முயற்சியின்‌ பெறுபேறாக ; 1958 ஆம்‌ ஆண்டு, 
இந்நூலாசிரியரால்‌ 6 ஆம்‌ 7 ஆம்‌ 8 ஆம்‌ வகுப்புகளுக்கு ஏற்புடைய 
தாயியற்றப்பட்ட உலோக வேலை முதலாவது புத்தகம்‌ வெளிவந்தது. 
இந்‌.நாலினைக்‌ கண்ணுற்ற, கைத்தொழில்‌ நிபுணர்‌ இடபிளியூ. மீ. 
அண்டர்‌ அவர்கள்‌ (கொழும்புத்‌ திட்டத்தின்‌ 8ழ்‌, கைத்தொழில்‌ ஆலோசக 
ராய்‌ நியமிக்கப்பட்டிருந்தவர்‌.) தமது மட்டற்ற ம௫ழ்ச்சியைத்‌ தெரிவித்துக்‌ 
கொண்டதுடன்‌, “கைத்தொழிற்‌ கல்வியிலே .ஆர்வங்காட்டிவரும்‌ இக்‌ 
காலத்தில்‌ அரச கரும மொழியிலே அருமை பெருமையான ஒரு நூல்‌ 
வெளிவந்தமை பெரிதும்‌ பாராட்டத்தக்கது ””. எனப்‌ புகழ்ந்து கூறியு 
முள்ளார்‌. 
அந்நூலின்‌ இரண்டாம்‌ பாகமாக வெளிவரும்‌ இந்நூல்‌, சிறப்பாக, 
பொ. ௧. த. ப. வகுப்புக்களில்‌ உலோக வேலையைப்‌ பயிலும்மாணவர்‌ 
களுக்கும்‌ ; பொதுவாக, இப்பாடத்தைக்‌ கற்பிக்குமாசிரியர்களுக்கும்‌ உலோக 
வேலையிலீடுபட்டவர்களுக்கும்‌ பெரும்‌ பயனைக்‌ கொடுக்குமென்பது எமது 
நம்பிக்கை. 
நந்ததேவ விசயசேகரா, 
அரசகரும மொழிப்பகுதி ஆணையாளர்‌. 


அரசகரும மொழித்‌ திணைக்களம்‌ 
(வெளியீட்டுப்‌ பகுதி) 

415, புலர்‌ வீதி, கொழும்பு 7, 

1962, ஒற்றோபர்‌ 80. 





கைத்தொழில்‌ ஒன்றைக்‌ கற்றுக்‌ கொள்‌ 
கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்‌ 
எத்தொழில்‌ எதுவும்‌ தெரியாமல்‌ 
இருப்பது உனக்கே சரியாமோ .... 
இராமலிங்கம்‌ பிள்ளை. 


ப. ப _- _--_-- -  -டடடட்டபய பபப யயியயயய வய யைவ ைய யக வ யவை பவை 


நூன்முகம்‌ 


ஒரு நாட்டிலே கைத்தொழில்‌ நன்கு வளர்ச்சியடையவேண்டுமாளுல்‌ 
தேர்ந்த கைத்தொழிலாளரும்‌, கைத்தொழிலாளரைப்‌ பமிற்றுவதற்குக்‌ 
உகத்தொழிற்‌ கல்லியும்‌, கைத்தொழிற்‌ கல்லி விருத்தியுறுவதற்குச்‌ ௬ப 
ிமாழியில்‌ ஆக்கப்பட்ட நூல்களும்‌ அவசியமாகும்‌. 

இன்று, கைத்தொழில்களிற்‌ இறந்து விளங்கும்‌ நாடுகளிலுள்ள கைத்‌ 
தொழில்‌ நூல்களின்‌ தொகையைக்‌ கவனித்துப்‌ பார்த்தால்‌, ஆங்குள்ள 
மகத்தொழிற்‌ கல்வியின்‌ நிலை எத்தகைய தென்பதும்‌, கைத்தொழிலைப்‌ 
/யில்வதற்குப்‌ பிள்ளைகளுக்கு வாய்த்துள்ள வசதிகள்‌ எம்மட்டென்பதும்‌ 
நன்கு விளங்கும்‌. எமது நாட்டிலே கைத்தொழில்‌ நூல்கள்‌ மிகக்‌ குறைந்த 
க்காலத்தில்‌ உலோக வேலைக்கான ஆரம்ப நூல்களை ஆக்கியளிப்பதற்கு 
வாய்ப்புக்‌ இடைத்தமைக்காக நான்‌ மிகவும்‌ ம௫ழ்ச்சியடைசன்றேன்‌. 
இந்‌.நாலின்‌ நோக்கம்‌, கல்விப்‌ பொதுத்‌ தகுதிப்‌ பத்திரத்தேர்வுக்கு 
உ, லோக வேலையை ஒரு பாடமாகப்‌ பமில்வோருக்கு இதுவரையிலிருந்து 
வந்த குறைகளை நீக்க வைப்பதேயாகும்‌. கனிட்டக்‌ கைத்தொழிற்‌ பாட 
சாலைகளிலும்‌ கைத்தொழிற்‌ பயிற்சி நிலையங்களிலும்‌ உலோக வேலையிற்‌ 
பயிற்சி பெறுவோருக்கும்‌ இந்‌.நூலால்‌ இடைக்கும்‌ நன்மைகள்‌ அளவிறத்‌ 
தன. 

முன்வெளிவந்த உலோகவேலை முதலாம்‌ புத்தகம்‌ ஆறாம்‌ எழாம்‌ 
எட்டாம்‌ வகுப்புக்களிற்‌ கல்லி பயிலும்‌ மூன்றாண்டுகளுக்கும்‌ ஏற்புடைய 
தாய்‌ 1 ஆம்‌ 2 ஆம்‌ 8 ஆம்‌ பிரிவுகளாக ஆக்கப்பட்டுள்ளது. இந்நூல்‌, 
பொ. ௧. த. வகுப்புக்களிற்‌ பமிலும்‌ ஈராண்டுகளுக்கும்‌ ஏற்றதாக 4 ஆம்‌ 
ந ஆம்‌ பிரிவுகளைக்‌ கொண்டுள்ளது. 

ஒராண்டிற்‌ கற்கக்கூடிய உலோக வேலைக்குரிய கருவிகளையும்‌ வேலை 
முறைகளையும்‌ பற்றிய கொள்கைகள்‌, உலோகத்‌ திரவங்கள்‌, கலைமுறை 
வரைதல்கள்‌, செய்கை வேலைகள்‌ என்னும்‌ தலையங்கங்கள்‌ ஒவ்வொரு 
பிரிலிலும்‌ தரப்பட்டுள்ளன. 





ட்‌ 


இந்நூல்‌, க. த. பொ. ப. தேர்வுக்கான பாட விதானத்துக்கமைய 
எழுதப்பட்டதாகும்‌. ஆனால்‌, உலோக வேலையின்‌ ஒரு பிரிவான பொறி 
வேலை த்தலப்‌ பயிற்சி (18௦5 81௦ற நரத0(ர%) யும்‌, மால்வார்க்குஞ்சாலைப்‌ 
பமிற்சி (8௦ம்‌ ௨௦14) யும்‌ பாடவிதானத்தில்‌ இடம்‌ பெறாமையால்‌ 
இந்‌.நூலிலும்‌ அவை சேர்க்கப்படலில்லை எனினும்‌, இவைபற்றிய நூலும்‌ 
கைத்தொழிற்‌ கல்லிக்கு அவசியமாயிருத்தலால்‌ இதனையும்‌ எழுதி 
முடிப்பதற்கான முயற்சியிலீடுபட்டுள்ளேன்‌ என்பதையும்‌ இங்கு குறிப்பிட 
விரும்புகின்றேன்‌. 

கலாநிதி ஆனந்தக்குமாரசாமி அவர்களின்‌ மத்திய காலச்‌ சிங்களக்‌ 
கலை” (1ீயளக] 311086 தரம்‌) என்னும்‌ நூலி லிருந்து பழைய இரும்பு- 
உருக்கு உற்பத்தி முறைகளைப்‌ பெறுவதற்கு உத்தரவு தந்த, அமெரிக்‌ 
காவில்‌ வாழும்‌ திருமதி ௪. கே. குமாரசாமி அவர்களுக்கும்‌ பழைய 
கைத்தொழில்கள்‌ பற்றிய ஏடுகளைப்‌ பரிசலனை செய்வதற்கு வசதியளித்த 
எமது தேசிய நூதன சாலைப்‌ பிரதானிகளுக்கும்‌ எனது மனமார்ந்த 
நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்ளுன்றேன்‌. 

இந்நூலில்‌ வரும்‌ உருவப்படங்களை வரைதற்குதலிய எனது மாணவனான 
எல்‌. தீ. ஆரியரத்தினா பெருளாந்துவுக்கும்‌ எழுத்துப்‌ பிரதிகளைத்‌ தெளி 
வாக எழுதியும்‌ அச்சுப்பிரதிகளையொப்பு நோக்கியும்‌ உதவிபுரிந்த எனது 
மாணவர்களுக்கும்‌ என்‌ நன்றிகள்‌ உரித்தாகுக. 

தொழிற்‌ கல்விப்‌ பிரிவினர்‌ இந்‌ நூலுக்குப்‌ புரிந்த வுதவிகளுக்காகவும்‌ 
பரீட்சைப்பகுதியினர்‌ தேர்வு வினாக்களைப்‌ பிரசுரிப்பதற்கு அனுமதியளித்த 
மைக்காகவும்‌ எனது கல்லித்‌ திணைக்களத்‌ தினரைப்‌ பெரிதும்‌ பாராட்டு 
கின்றேன்‌. 

இந்‌ நூலை வெளியிடுவதற்கு முயற்சித்த அரசகரும மொழித்‌ இணைக்கள 
வெளிமீட்டுப்‌ பகுஇியினருக்கும்‌ அழகாகப்‌ பதிப்பித்த அரசாங்க அச்சகத்‌ 
தாருக்கும்‌ என்‌ பாராட்டுக்களைப்‌ பெருமிதத்துடன்‌ தெரிவிக்கக்‌ கடமைப்‌ 
பட்டுள்ளேன்‌. 

இரும்பு, 


உருக்கு உற்பத்தி நவீன மூறைகளுக்கான நிழற்படங்களைச்‌ 
சோலியத்து 


நாட்டிலிருந்து பெற்றுத்‌ தந்த இலங்கையிலுள்ள உருசிய 
நாட்டுத்‌ தூதுவர்‌ அவர்களுக்கும்‌ என்‌ உளங்கனிந்த நன்றிகள்‌. 
இந்நூலுக்கான நிழற்படங்களையும்‌ விளக்கக்‌ குறிப்புக்களையுந்‌ தேடித்‌ 
தந்த €ழ்க்‌ குறிப்பிடும்‌ உற்பத்தி நிலையங்கள்‌ அத்தனைக்கும்‌ நான்‌ என்‌ 
றென்றும்‌ கடமைப்பாடூடையேன்‌. 
எல்‌. ௪௪. இஸ்றட்டு கூட்டுத்தொழில்‌ நிலையம்‌, 
அற்றோல்‌, மெசச்சு செட்சு, ஐ. அமெரிக்கா. 
கறசன்டு கருவிக்‌ கூட்டுத்‌ தொழில்‌ நிலையம்‌, 
இயேம்சுப்‌ பட்டணம்‌, நியூயோக்கு, ஐ. அமெரிக்கா. 
நிக்கல்சன்‌ (அரம்‌) கூட்டுத்‌ தொழில்‌ நிலையம்‌, 
புறோவிடன்‌ச௬, உரோட்டு அயிலன்டு, ஐ. அமெரிக்கா. 


ம 
மோர்சு (துளைக்குங்‌ கருவி) கூட்டுத்‌ தொழில்‌ நிலையம்‌, 
மெசச்சுசெட்சு, ஐ. அமெரிக்கா. 
பிறவுண்‌, சார்‌ எம்‌. எபு. ௪. கூட்டுத்தொழில்‌ நிலையம்‌, 
புறோவிடன்சு, ஆர்‌. ஐ., ஐ. அமெரிக்கா. 
வரையறுக்கப்பட்ட பிரித்தானியா ஒட்சிசன்‌ சங்கம்‌, 
பிரிட்சு நீர்மனை, இலண்டன்‌ எசு. இடபிளியூ. ஐ., பெரிய பிரித்தானியா. 
இந்நூலைத்‌ தொகுக்கும்போது உதலி புரிந்த ஆரம்ப கைத்தொழில்‌ 
நிலையப்‌ பிரதம எந்திரி அவர்களையும்‌ செயற்குழுவினரையும்‌ என்றென்‌ 
அம்‌ புகழ வேண்டியவனாயிருக்கன்றேன்‌. 
இப்‌ புத்தகம்‌, பல கைத்தொழில்‌ நூல்களைச்‌ சுயமொழியில்‌ ஆக்க 
விரும்பும்‌ கைத்தொழில்‌ வல்லுநர்களுக்கும்‌ நூல்வெளியிடுவோர்களுக்‌ 
கும்‌ சாரமுள்ள வித்தாய்‌ அதைவதாக ! 
எங்கள்‌ கண்களுக்குத்‌ தென்படாதுவிடப்பட்ட பிழைகளுளவேல்‌ தயவு 
செய்து, அவற்றை எமக்கு எடுத்துக்காட்டுமாறு அன்புடன்‌ வேண்டூன்‌ 
றேன்‌. 


கே. எச்சு. இலியனாராய்ச்சி. 


இரத்மலானை ஆரம்பக்‌ கைத்தொழிற்‌ 
பயிற்சி நிலையம்‌, 
16.8.1962. 


உள்ளுறை 


பக்கம்‌ 


நூன்முகம்‌ 
॥. ஈழத்துப்‌ புராதன இரும்பு, உருக்கு உற்பத்தி ன்‌ ப "கத்‌ ்‌ 
நான்காம்‌ பிரிவு 
முதலாம்‌ அத்தியாயம்‌. 


கருவிகளையும்‌ வேலை முறைகளையும்‌ பற்றிய கொள்கைகள்‌ 


பாம்‌ 


1. கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள .. 11 
ஐவகைத்‌ *கைபுதகள்‌ அறுகம்‌ டதுத்வின்‌ நிவி அத்தரிச்வ- அருகன்‌. 


5, இரக்கி 3 
ன்னைக வன்ம இரக_இருகப்பிடி கட்க விர்ரற்நல்‌ விட 
மிடக்‌9-இடுக௰யின்‌ உபயோகம்‌--உமன்றியடியிடக்‌-பொறியிடுக்‌&ே-கையி 
டுக்‌ பொதுவான கையிடுக.....கூரிடுகக 


9. அரங்களும்‌ அராவுதலும்‌  .. ர லக 2௦ 


அரங்கள்‌ செய்தல்‌--அரங்களை வருத்தம்‌ புதின ரவம்‌, அல்லது குறுக்கு 
வெட்டு முகம்‌--பற்கள்‌, அல்லது கொத்து--வேலைக்குப்‌ பொருத்தமான அரத்‌ 
தைத தெரிந்தெடுத்தல்‌- சரியான முறைப்படி அசாவுதல்‌--*செய்கை'” அமைந்‌ 
இருக்க வேண்டிய உயரம்‌--அராவுதலின்‌ முதற்படி-அரந்தேய்தல்‌--இழுத்த 
ராவி மினுககுதல்‌--பொறியினாற்‌ சீவுதல்‌--மென்மையானவற்றைச்‌ செய்யவுப 
யோக்கும்‌ அரங்கள்‌--காப்பரங்கள்‌--அரத்தால வேலை செய்தல்‌--அராலி மெரு 
கிடல்‌--சுழற்கசியரம்‌ 


&. உலோகசமரியும்‌ வாளை உபயோகித்தல 98 


உலோகமரியும்‌ வாட்களின்‌ வகைகள்‌--வாட்களின்‌ வசைகள்‌--வாட்பற்கள்‌-- 
ஒன்றுவிட்ட தொகுதி--பலவிட்டதொகுதி--வேலைக்கான வாளலகைத்‌ தெரித்‌ 
தெடுத்தல்‌--நீண்ட வாளலகு-.- உலோகமரியும்‌ வாளால்‌ வெட்டுதல்‌--பீறச்‌ செய்‌ 
யம்‌ வாள்‌ 


5. வளித்கலும்‌ வளிதகடும்‌ 44 


வளிதகடுகளின வகைகள்‌--வளிதகட்டினை உண்மோகிதிதகிட்வளிதிலாரின்‌ மேற்‌ 
பரப்புச்‌ சமமானதாவென்பதைப பரிசோதித்தல்‌ 


6. உளிகளை உபயோடூத்தல்‌ ப்‌ க்‌ 47 


ல ண்கினக்லைை அரரிக்பகவக்கள்‌. அலாக்லி கறுக்கதற்கோ்‌ அ வுகவலி ய 
கூருளி--உளியைக்கூராக்கல்‌ 


௩ 


பாடம்‌ 


7. பலவகைச்‌ சுத்தியல்களும்‌ அவைகளை உபயோடத்தலும்‌ சப ௫ 


அறிமுகப்படுத்‌ துதல்‌---சுத்‌ தயலையுபயோ௫த்‌ தல்‌--பகுதிகள்‌--தலை-கைப்பிடி-- 
பலவகைக்‌ ககப்பிடிகளால்‌ பெறும்‌ பிரயோசனங்கள்‌--பதனிடாத்‌ தோற்சுத்‌தியல்‌ 
சம்மட்டிச்சுத்‌ இயல்கள்‌ 


8. அடையாளப்படுத்தல்‌--அளத்தல்‌--பரிசோதித்தல்‌ 33 


10, 


11, 


12. 


19. 


மக, 


உலோகத்தை ஒழுங்கு படுத்துதல்‌--உபயோரக்குங்‌ கருலிகள்‌--உருக்கு வரை 
கோல்‌--நேர்‌ விளிம்பு நாடா--வரைதலூசி--மையவமுக்&ே-இடக்மோனி--உட்‌ 
பக்க விடுக்கமானி--வெளிப்பக்க விடுக்மோனி--சென்னியிடுக்கமானி--பூட்டியிடுக்‌ 
இமானி--விலலிடுகசிமானி--பிரிகருவி--வளைக்கவராயம்‌--சோதனை மூலை மட்டம்‌ 
சோதனை மூலைமட்டத்தைப்‌ பரிசோதித்‌ தல்‌--உருக்காலான மெல்லிய மட்டக்கருக்‌ 
கருலி--தரஙகுமானி--மேற்‌ பரப்புமானி--: வடிவ மேற்பரப்புத்தக6--மேற்‌ 
பரப்புத்‌ தகட்டைப்‌ பாதுகாத்தல 


புரியாணிச்‌ சாவிமினங்கள்‌ 


புரியாணிச்‌ சாலிக்குத்தளவு--சீராக்கத்தக்க புரியாணிச்‌ சாலி ல்ஸால 
பெட்டிப்‌ புரியாணிச்‌ சாலி--ண்ணப்‌ புரியாணிச்‌ சாலி---வளையப்புரியாணிச்‌ சாலி-- 
சிற்றாணிப்புரியாணிச்‌ சாவி--கொலட்‌ புரியாணிச்‌ சாலி--குழாய்த்‌ திருகாணிச்சாவி 
இசிட்டில்சன  திருகாணிச்சாலி--புரியச்சுத்‌ தருகாணிசசாவி--ச௩௫லித்‌ திருகா 
ணிசசாலி--நாடாத்‌ திருகாணிச்சாவி 


திருகாணி செலுத்தி 
திருகாணி செலுத்‌ திகளின்‌ இளக்கக்ட வவட வறில்க்து, தல்‌ 


அமுகூகளும்‌ பிரயோசனமும்‌ ட ௦ 


அறிமுகப்படுத்தல்‌--மையவமுக9---குத்‌ முனியன்‌ வயறு வலமும்‌ 
--இீண்டநேமுக்டைகுழியமுகட 


இடுக்கி ஷ்‌ 
அறிமுகப்படுத்‌ கட இறன்ணினக்கள்‌. தட்டை மூக்க) பல்‌ெ ,தாழிலிடுக்கி 
--வழுக்குமூட்டிடுக்‌-மூலைவிட்டவெட்டிடுக்க--உபயோடத்தல்‌ 


கம்மாலை வேலைகள்‌ 


அறிமுகப்படுத்து தகிட பொல்லு மாகம்‌ அழகப்ப கொல்லன்‌ தங்கள்‌ 
பட்டடை உருவமை யச்சுத்துண்ட--தட்டைக்‌ குறடு--விரிந்த வாய்க்குறடு-- 
ஆணித்தலைச்‌ குறட--வளைவுத்‌ தட்டைக்‌ குறட--குழாய்க்‌ குறடு--கோணச்சத்தி 
யல--தட்டையாக&--குண்டுத் தலைச்‌ சுத்‌ இயல்‌--தட்டைச்‌ சம்மட்டி--இருமுகச்‌ சம்‌ 
மட்டி--சூட்டு நிலை வெட்டுளி--குளிர்நிலைவெட்டிரும்பு--உருவமையச்சுமிஇ 
யன்‌--வட்டமானவமுக்9ை-சதுரமானவமுக்‌ வெட்டுக்‌ கட்டை--பெரிய உலை_- 
உலைமூள்ளு--கை உலை--உலோகங்களை வெப்பமாக்கல்‌--செம்டீ த மஞ்சணிற 
வெப்பம்‌, அலலது செவ்வெப்பம்‌---ஒளிர்‌ செந்நிற வெப்பம்‌, அல்லது கருஞ்‌ 
செந்நிற வெப்பம்‌ -வெண்ணிற வெப்பம்‌--உருக்கல வெப்பம்‌--ஆரம்பவேலை-- 


வளைத்தல்‌--நீட்டல்‌ -- அடித்துககுறுக்கல்‌ -- கரய்ச்சிமிணே 'தீதல்‌ -- இரண்டாவது 
வேலை--- வெட்டுதல்‌--துளைத்தல்‌ 


உலோக வெப்ப தட்ப மாற்றம்‌ 


உலோகங்களை மென்ை ரகத்‌ அர்ன்க்னி பை வன்மையாக்கல்‌-- உலோகங்களை 


பதனிடல்‌--உலோகங்களின்‌ உறை வன்மையாக்கல்‌--நைதரசன்‌ முறை--சுவாலை 
முறை -மின்மூறை 


பக்கம்‌ 
55 


68 


ர்க்‌ 


&. 


62 


84 


86 


90 


106 


யாடம்‌ 


15. உலோகத்தட்டு வேலைகள்‌ .. த ப ம 
வெள்ளீய வேலை சிங்கார வேலை--அழுத்தமான வேலை--உலோகத்‌ ,தகடுகளின்‌ 
மேல்‌ வடிவங்கள்‌ வரைதல்‌--உலோகத்‌.தகடகளை வெட்டுதல்‌ -கைக்க தீதரிக்கோல்‌ 
மேசைக்‌ கத்தரிக்‌ கோல்‌--மரச்சுத்‌தியல்‌--உலோகத்‌ தகடுகளை உருவாக்கல்‌-- 
கோடரி வடிவப்பட்டை--அலரும்புச்‌ சிறுபட்டடை-மடிக்குஞ்‌ சிறு பட்டடை-- 
புனற்சிறுபட்டடை-இரும்புச்‌ சிறு பட்டடை--பந்துதலைச்‌ சிறு பட்டடை--உருண்‌ 
டைத்‌ தளச்‌ சிறுபட்டடை--பிறைவடிவச்‌ சிறுபட்டடை-- மடிக்குங்கருவி--மடிக்‌ 
குஞ்‌ சட்டங்கள்‌ தறைகருவி--உலோகதத்‌.தகடுகளை மூட்டுதல்‌--தகட்டுமடிப்பு-- 
வளைவு விளிம்பு--தவாளித்த மடிப்பு--மெலிதமர்‌ மடியின்‌ மடிப்பு--இரட்டை 
மடிப்பு--வேய்ச்சல்‌ மூட்டு--பற்றாசுக்‌ கோணமூட்டூ--இரட்டை மடிப்புக்கோண 
மூட்டு--வட்டமடிப்‌ பொரு த்து--வட்டமிகை மடிப்புப்படை--வட்ட மடிப்புப்படை-- 
பொலிஷூட்ட--புறாவான்மூட்டு 

16. தறைதல்‌ சல க க ட 
அறிமுகப்படுத்‌ தல்‌--மெல்லிய தகடுகளைத்‌ தறைதல்‌--சாதாரண உலோகத்துண்டு 
களைத்‌ தறைதல்‌--மெலிதமர்த்தலைத்‌ .தறையாணி--தறைதலுக்காக ஆணியின்‌ 
விட்டத்தைக்‌ கணக்கடல்‌ 

17. உலோகத்தகடுகளுக்குப்‌ பற்றா பிடித்தல .. ட ல்‌ 
அறிமுகப்படுத்‌தல்‌--பற்றாசுபிடிக்குமச்சாணி--பற்றாசுவைக்குந்‌ துண்டிற்குரயம்‌ 
பூசுதல்‌--பாயமிடல்‌--பற்றாசு பிடிக்கும்முறை--வியாககவைத்தல்‌ 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 

உலோகத்‌ திரவம்‌ 

18. உலோகங்களின்‌ தன்மைகள்‌ க ன்‌ ல 
அறிமுகப்படுத்‌தல்‌--மீள்சக்‌ .த--உலோகங்களினிளகு த ன்மை--விரிவு--உலோ 
கங்கள்‌ காய்ச்சியிணேபடு தன்மை--இழுவிசை வலுஅமுக்கவலு--கத்தரித்தல்‌ 
வலு--கறைபிடித்‌் தல்‌ 

39. இரும்புள்ளவுலோகங்கள்‌ ப ல 4 
அறிமுகப்படுததல்‌--பனறியிரும்பு--வெள்ளை நிறப்‌ பன்றியிரும்பு--சாம்பல்‌ 
நிறப்‌ பன்றியிரும்பு--வார்ப்பிரும்பு--மெனறகடாக்கத்தகக வார்ப்பிரும்பு--- 
தேனிரும்பு---தெறிப்‌ பொலியுலை--பெசமர்‌ மூறை--திறந்த வடுப்புலை முறை-- 
மின்னடுப்புலை முறை--புடககுகையுருக்கு மூறை--பயனபடத்தக்கதாக உலோக 
நீரைத்‌ தயாரிததல 

50. உருக்குருளையில்‌ வழங்கப்படல்‌ லக 
முதற்பொறி--முடிவுப்‌ பொறி 

21. குழாயமைத்தல ல கம 

99. உருக்குச சட்டங்களும்‌ கம்பிகளும்‌ இழுத்தல்‌ (ஆக்கல) 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌. 
கலைமுறை வரைதல்‌ 


53. வட்டம்‌, வில, கோணமும்‌ தளவுருவமும்‌ 2 லச ன 
வட்டம்‌, நாண்‌, விட்டம்‌, ஆரம்‌, பரிதி, தொடுகோடு, மையத்துடனிணைந்த வட்டப்‌ 
பிரிவு, கூர்ங்‌ கோணம்‌, விரிகோணம்‌, செங்கோணம்‌, சரளகோணம்‌ 


பேர்‌ 


பக்கம்‌ 
118 


125 


126 


19௦ 


195 


146 


147 
148 


பாடம்‌ 


26. முக்கோணங்கள்‌ 


25. 


96. 


27. 


28. 


சமபுயக்‌ கோணம்‌---இரு சமபுயக்‌ கோணம்‌--சமபுயமற்ற கோணம்‌--செங்கோண 
முக்கோணம்‌--சமபுயமற்ற விரிமுககோணம்‌ 


சதுரங்கள்‌ ன ட சக டு 
சற்சதுரம்‌--செங்கோணச்‌ சதுரம்‌--துல்லிய சதுர்ப புசங்கள்‌--லிசம சதுர்ப்புசங்கள்‌ 
சமமான பல்கோணவினம்‌ 


ஐங்கோணம்‌--அறுகோணம்‌--எழுகோணம்‌--எண்கோணம்‌--தசகோணம்‌ 
எறியங்கள்‌ நன்‌ கி 

செங்குத்தெறியம்‌--சமவளவெறியம்‌--சதுரவெறியம்‌ 
கேத்திரகணித அமைப்புக்கள்‌ ௭ க்‌ ல 

நீள்வளையம்‌ அமைக்கும்‌ மூறை--ஊசி நூனமுறை--ஒருமைய வட்டமுறை-- 
வெட்டும்‌ வில்‌ மூறை--வளைககவராய மூறை---செஙகோணச்‌ சதுரமுறை--சுருகக 
முறை 


29. மேறபரப்புரு வரைதல்‌ : ழ்‌ ம்‌ 
சதுரத்திண்மம்‌--சதுர வரியம--அறுகோணவரியம்‌--உருளை-சனிககரண்டி-- 
கூம்பு--தலை நீக்கிய கூம்பு--சதுரக்‌ கூம்பகம்‌---தலை நீக்கிய சதுரககூம்பகம்‌ 

90. அச்சாணியையும்‌ சுரையையும வரையும்‌ சாமுறை 

81. செறகுத்தெறியங்களைச்‌ சமவளவெறியங்களாக வரைதல--அப்பியாசம்‌ 

92. சமவள வெறியஙகளையும்‌ சரிவெறியஙகளையும்‌ செங்குத்‌ தெறியங்களாக வரைதல்‌ 

அபபியாசம்‌ க 2 ட 
நான்காம்‌ அத்தியாயம்‌ 

செய்முறை வேலை 
அப்பியாசஙகள்‌ :-- 

99.  கம்பிக கேலியுருவக்கலை ல்‌ 

84. புனல்‌ செய்தல்‌ லக 5 ட்‌ 

95. துவாய்‌ போடுதற்கான மடிககுந்தாள்‌ செயதல 

96. சோதனை மூலைமட்டஞ செய்தல்‌ 

91... இடுககமானி செய்தல்‌ ன்‌ 

98. 


கம்மாலை--முன்னறிலிப்பு மொழிகள்‌ 


ஐந்தாம்‌ பிரிவு 
ஐந்தாம்‌ அத்தியாயம்‌. 


கருவிகளையும்‌ வேலைமுறைகளையும்‌ பற்றிய கொள்கைகள்‌ 


99. 


துளைததல ச்சு 8: க ன்‌ 
துறப்பணமும்‌ துறப்பணப்‌ பொறியும்‌--முறுககற்றுப்பணம்‌.. வெட்டுககோணம்‌ 
--துறப்பணத்தின பகுதிகள்‌--ஊசித்துறப்பணம்‌--தட்டை முனைத்துறப்பணம்‌-- 
மையந்துளை துறபபணம்‌--மெலிதமர்த்‌ துறபபணம்‌--தகட்டுப பூண்‌ உளி--துறப்‌ 
பணப்‌ பொறி--,தரை நிலைத்‌ துறப்பணப்‌ பொறி--மேசைத துறப்பணப்‌ பொறி-- 
கைததுறப்பணப்‌ பொறி--மார்புத்‌ துறப்பணப்‌ பொறி. கருலியாக்கயின்‌ 
பிடி கருலி---துளைவுப்‌ பிடிகருவி--பொறியிடக9--துளைககும்‌ போது முக்கியமா 
யறிய வேண்டியன--துறபபணக்‌ கதிப்பு--துளைக்குங்கதி--உராய்வு நீக்குமெண்‌ 
ணெய்‌--துளைக்கும போது பாவிக்கப்படும்‌ இராவகம்‌. 


பக்கம்‌ 


152 


152 


155 


155 


155 


159 


6 
167 


108 


179 
174 
177 
178 
179 
180 


185 


பாடம்‌ 


40, 
க்‌, 


42, 


43. 


44. 


கம, 


46, 


அகலஞ்‌ செய்தல அல்லது தவ்வகலஞ்‌ செய்தல்‌ 

நியமத்‌ திருகாணிப்‌ புரிமினஙகள்‌ 
அறிமுசப்‌ படுத்தல்‌ திருகாணிப்புரியின தகம்‌ விணிமாணத்ள்‌டைலிர்தகா 
னிய நியம விற்றுவோதுப்‌ புரி--அமெரிக்க நாட்டுப பரும்படியாககியபுரி--பிரித்‌ 
தானிய சங்கபபுரி--ஒரு இர்ப்புரி_மீற்றர்ப்புரி--நுனிப்புரி-சதுரப்புரி-- தாகப்‌ 
புரி 

இருகாணிபபுரி வெட்டல்‌ ன்‌ 
உட்புரி வெளிப்புரி வெட்டலும்‌ கருவிகளும்‌ 

மானிபினஙகள்‌ ப்‌ க 
மேற்பரப்புமானி--ஆழமானி_-இருகாணிப எரி ததம்ட டமிமான்‌- 
உணர்மானிஉயரமானி-துறப்பணமானி--.ஆமைமானி----பொது மட்டமானி 
நுணாசகுமானியின்‌ நியமவளவு--நிறைவேற்றுகை--அளவுக்‌ கோடிடலை அறி. 
தல்‌--வணியாமானி--அள்வுக கோடிடலை அறிதல--தரங்குமானி 

அுரக்கல்லும்‌ சாணைக்கல்லும க 
அறிமுகப்படுத்தல்‌--அரககல்‌--நிறைவேற்றுகை--அயக்ககக ட்ட ஈணைச்‌ சககரம்‌ 
_சாணைச்சககரம்‌ அமைக்கும்‌ முறை--“விற்றிபயிறறு” முறை-- “சிலிக்கேற்று” 
மூறை--“செலெககு முறை--“தெசிதோயிறறு” முறை--இறப்பா முறை--அரைக்‌ 
குஞ்‌ சலலுணுணமை யெண்‌--தரம்‌--சாணைககலலை உபயோடத்‌ தல--பாது 
காப்பு 

வன்பறறாசு பிடித்தல்‌ ப்‌ 
அறிமுகப்படுத்தல்‌--பித்‌தளைப பர்துக்‌ பல்ப்‌ அடக்கு மதக்கு பிடிம்கும்‌ 
மூறைகள--வெளளிபபறறுசு பிடித்தல 

காய்ச்சியிணேத தல்‌ ்‌ 
அறிமுகப்‌ படுத்‌ டைடப்சியற்றளீன மூறை கடகி நிக த டைவ 
அசற்றலீன வாயு--பேரமுக்கமுறை--ஊதுதுருத்தி விளககை ஆயத்தப்படுத்தல 
__சுவாலையையுணடாககல்‌--ஒட்சியேற்றுஞ்‌ சுவாலை---நடு நிலைச்‌” சுவாலை--கரியாக 
குஞ்‌ சுவாலை-கததரிக்குஞ்‌ சுவாலை--இடப்பக்கத்துககுப்‌ பறறாசு பிடிக்கும்‌ 
முறை--வலபபககததுக்குப்‌ பற்றாசு பிடிககும்‌ முறை--தலைப்பககததுககுப்‌ பற 
௪ பிடிககும்‌ முறை--தெலைற்றின்‌ செய்தல்‌--தேய்ந்தொழிந்த பகுதிகளை 
நிரபபு.தல்‌--காய்ச்சிமிணைககும்‌ போது கவனிசக வேண்டியன--அசற்றலின 
பிறபபாகூ..- இடையான வழுக்க முறை-ஒட்சியசறறலின சுவாலையால உலோ 
கங்களை வெட்டுதல்‌ -மினமுறைக்‌ காய்ச்சியிணை த,தல--எதுிர்முறைக காய்ச்சி 
பிணேததல்‌--மின வில்முறைச்‌ காய்சசியிணை ததல 


காய்ச்சியிணைத்தல்‌ மின்‌ வில்முறைக்‌ காய்ச்சியிணைத்தல்‌. 
ஆறாம்‌ அத்தியாயம்‌. 


உலோகத்திரவம்‌ 


47. 


48. 


உருக்குக்‌ கலப்புலோகம்‌ ல 
கலக்கபபடுவன--குறோம்‌---றிச்கல-- த்து ர்ட அர்த்‌ அ னசியம்‌--மங்க 
னீகமொலித்தனம்‌--தைத்தேனியம்‌--தாதாற தலம--சேககோனியம 

வெட்டுக கருவிகளுக்கான உருககும்‌ கலப்புலோகமும்‌ ப ல 
கரியுருக்கு--உயாகரியுருககு--இரும்பதிகமில்லா,த வினத்தைச்‌ சோந்த கலப்பு 
லோகம்‌--சமெந்துச்‌ சேர்ககைக காபைட்டுலோகம 


மர்ர்்‌ 


பக்கம்‌ 


198. 


205 


206 


216 


221 


245 


847 


பாடம்‌ பக்கம்‌ 
498,  விசேடக்‌ கலப்புலோகம்‌ ப ப்‌ தாரி 
மோனலுலோகம்‌--துருத்தடையானவுலோகம்‌ 
50. இரும்பதிகமில்லாத வினத்தைச சேர்நத கலப்புலோகம்‌ ஃ டட திக்க 
செம்பு துத்தநாகக கலப்புலோகம்‌--பித்தளை--மண்சுலோகம்‌--செம்பு வெள்ளீ 
யயக்‌ கலப்புலோகம்‌--துப்பாக்கியுலோகம்‌--வெண்கலம்‌-- ஈயம்‌ -- வெள்ளீயக்‌ 
கலப்புலோகம்‌--மெனபற்றாக--பிசசர்‌ அந்திமனி கலப்புலோகம்‌--வெண்ணு 
லோகம்‌, அல்லது போதிகையுலோகம்‌--பயிற்றுலோகம்‌--அ லுமினியக்‌ கலப்பு 
லோகம்‌ 
51. வெள்ளீயத்‌ தகடும நாகம்‌ பூசிய தகடூம்‌ க வல்‌ உ ட்0 
52. மின்முலாம்‌ பூசுதல்‌ ்‌ ல்‌ உட 2௯2 
எழாம்‌ அத்தியாயம்‌. 
கலைமுறை வரைதல்‌ 
53. நீலப்பதிவும்‌ சாயக்‌ கோட்டச்சடிப்பும்‌ 2 ர உட்ச 
54, விளைலினது எதிர்‌ மேறபரப்பின்‌ பாகஙகள்‌ ., ன்‌ .... 25& 
55. விரிபரப்புச்‌ சுருளியை அமைத்‌ தல 259: 
56. எறியஙகளில்‌ வட்டமும்‌ வளைவும்‌ வரைதல ௨... 860: 
57. குறுக்கு வெட்டுமுகம்‌ ௦ ம உட 301. 
மூழுககுறுக்கு வெடடுமுகம--அரைக்குறுககு வெட்டு மூகம்‌--மேற்கூர்க்குறுககு 
வெடடூமூகம--மறைகோடுகஞளள குறுக்கு வெட்டு முகம்‌--இண்மச்‌ சட்டம்‌-- 
உலோகக குழல்களினதும்‌ பலகைகளினதும்‌ வெட்டுமுகத்‌ தோற்றம்‌ 
58. பொறிப பாகங்களில்‌ செங்குத்தெறிய வுருவங்களைச்‌ சமவள வெறியங்களாக 
வரைதல்‌--அப்பியாசம்‌ த்‌ ல்‌ ந ட 302. 
59. பொறிபபாகஙகளில சமவளவெறிய வுருவங்களையும்‌ சரிவெறியவுருவங்களையும்‌ 
செஙகுத்‌ தெறியங்களாக வரைதல்‌_-அப்பியாசம்‌ கல உ... 208. 
எட்டாம்‌ அத்தியாயம்‌, 
செய்முறை வேலை 
60. காட்டுருக்களைப்‌ படைத்தல்‌ ல ந உட. 
61. தேஙகாய துருவும்‌ கைப்பொறி, அலலது பொறித தருவலகு--அப்பியாசம்‌(1) 
62. தேகஙகாய்‌ துருவும்‌ கைப்பொறி, அலலது பொதித்‌ துருவலகு--அப்பியாசம்‌(2) .. 276 
63. சிற்பஙகளைச்‌ செதுககல்‌--பொளிதல்‌-_- அப்பியாசம்‌ ட ,... $ர0- 
64. தூபியாக்கலும்‌ உயர்ததுதலும்‌ க ம்‌ ட 981 
65. தேறீபப்‌ பாத்‌ இரங்கள்‌ தாங்குதாள்‌ செய்தல்‌ 
66. மேசன அகப்பை செய்தல்‌ லம ஸல 989. 
67. மடக்கு கதிரை செய்தல்‌ .. ன ப 984 
68. 


69. 


கம்மாலையில பாதுகாப்பாயிரு ததல்‌ ்‌ ல்‌ வ 
தேர்வு வினாப்பத்துரங்கள்‌ .., 2 ல உட 2883 


௬7 


இரண்டாம்‌ பாகம்‌. 
நான்காம்‌ பிரிவு 


3... ஈழத்துப்‌ புராதன இரும்பு, உருக்கு உற்பத்தி 
முதலாம்‌ அத்தியாயம்‌ 
கருவிகளையும்‌ வேலைகளையும்‌ பற்றிம கொள்கைகள்‌ 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
உலோகத்‌ திரவம்‌ 
மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 
கலைமுறை வரைதல்‌ 
நான்காம்‌ அத்தியாயம்‌ 


செய்முறை வேலை 


ஐந்தாம்‌ பிரிவு 
ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 


கருவிகளையும்‌ வேலைமுறைகளையும்‌ பற்றிய கொள்கைகள்‌ 

ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
உலோகத்திரவம்‌ 

எழாம்‌ அத்தியாயம்‌ 
கலைமுறை வரைதல்‌ 

எட்டாம்‌ அத்தியாயம்‌ 


'செய்முறை வேலை 


நூன்‌ முகம்‌ 
ஈழத்துப்‌ புராதன இரும்யு, 
உருக்கு உற்பத்து 


இலங்கையில்‌ பழைய காலத்தில்‌ நடைபெற்ற இரும்பு, உருக்கு வேலை 
களைப்பற்றி முதலாம்‌ புத்தகத்தில்‌ தெளிவாகத்‌ தெரிந்து கொண்டோம்‌ ; 
இப்பொழுது, அவை உற்பத்தி செய்யப்பட்ட முறைகளைப்பற்றித்‌ தெரிந்து 
கொள்ளுவோம்‌. 

இன்று, இலங்கையில்‌ இரும்பு, உருக்கு உற்பத்தி இல்லாதபோதிலும்‌ 
பழைய காலத்தில்‌ இது மிகச்‌ சிறந்து விளங்கற்றென்பது அறியச்‌ கூடியதா 
யிருக்கிறது. நலீன முறைப்படி ஒரூதுலையால்‌ அதிகப்படியான இரும்பு 
உற்பத்‌ தி செய்யப்படாவிட்டாலும்‌, அக்காலத்தில்‌ குடிசைக்கைத்தொழிலாக 
நாடெல்லாம்‌ உலைகளினு கவியால்‌ இரும்புப்பொருள்‌ உற்பத்தி செய்யப்பட்டு 
வந்தது. அப்படி, உற்பத்தியான இரும்பு இலங்கையின்‌ தேவையையும்‌ 
பூர்த்திசெய்து, பிறநாடுகளுக்கும்‌ அனுப்பப்பட்டதாகட்‌ பழைய எட்டப்பிரஇகள்‌ 
இயம்புகின்றன. 

8. பி. 1847 ஆம்‌ ஆண்டு, “ தொரிந்தன்‌ ”” பிரபுவால்‌ குடியேற்ற 
நாடுகளுக்குப்‌. புவியியல்‌ வல்லுநராக நியமிக்கப்பட்ட .,டேராசிரியர்‌ “ஓயா 
கச்சு” (00% : 070430) அவர்கள்‌, சபரகமுவைப்‌ பகுதி இரும்பு, 
உருக்கு உற்பத்தியைட்பற்றி விரிவாக விவரித்‌ தெழுதியுள்ளார்‌, இருபது 
மைல்களுக்குமதிகமாக நிலத்தின்‌ 8ழ்‌ இரும்புத்‌ தாதுப்‌ பாறை 
கண்டுபிடிக்கப்பட்டதெனவும்‌ அங்கே பல கோடிக்கணக்கான தொன்‌ இரும்‌ 
பு.த்‌ தாது இருக்கலாமெனவுங்‌ கூறுமவர்‌, பிரித்தானியரின்‌ வருகைக்‌ 
குப்பின்‌, அவர்களின்‌ இலாபங்கருதிய பல காரணங்களாலே இரும்பு, 
உருக்கு உற்பத்தியம்‌ இரும்புத்‌ தாதுக்கள்‌ தோண்டுததும்‌ தடைசெய்யப்‌ 
பட்டு விட்டதெனவுங்‌ குறிப்பிடு£ரர்‌. 

பழைய காலத்தில்‌, இரும்பு, உருக்கு பரும்படியாகச்‌ செய்யட்பட்டதுமட்டு 
மன்றி, அவைகளாற்‌ பலவிதமான தொழில்களும்‌ நடைபெற்றுள்ளன 
பிள்ளைகள்‌ உலோக வேலையை ஆவதுடன்‌ கற்ற முறைகளையும்‌ உலோக வேலை. 
வளர்ச்சி பெற்ற வரலாறுகளையும்‌ முதலாம்‌ புத்தகத்தின்‌ வாயிலாக 
அறிந்து கொண்டோம்‌. இக்காலத்தைப்‌ போல்‌, சீரான கைத்தொழிற்‌ 
பாடசாலைகள்‌ அக்காலத்திலில்லையெனினும்‌, பிள்ளைகள்‌ சிறந்த கைத்‌ 
தொழிற்சாலைகளிலேயே பயின்று வந்தனர்‌. அவர்களுக்கு ௨ தியான 

்‌ 


ஓ உலோக வேலை 


கைத்தொழிற்‌ கல்லி ஊட்டப்பட்டு செய்முறை வேலைகளில்‌ அழுத்தந்‌ 
இருத்தமாகட்‌ பமிற்சி பெற்றனர்‌. கேத்திர கணிதக்கலைமுறை வரைதல்‌ 
இன்றுமட்டுமல்ல ; அன்றும்‌ முக்கெமாகவே கருதப்பட்டு வந்தது. இக்‌ 
கலைமுறை வரைதலுக்காக உபயோடக்கப்பட்ட வரைதற்‌ பலகை, (மலார்த 
ய) * வடி.” என்னும்‌ கலவை பூசப்பட்ட பலகையாகும்‌. இப்பலகையில்‌ 
வரைவதற்காகக்‌ கடல்‌ மட்டியின்‌ முள்ளை (கடற்கற்கூர்‌) நாணற்றுண்டிற்‌ 
பொருத்தி உபயோடத்தனர்‌.. ல சந்தர்ட்பங்களிற்கூராக்கப்பட்ட மருதப்‌ 
பட்டையும்‌ உபயோடக்கப்படலாயிற்று 

மேற்கூறிய “ வடி.” என்னும்‌ கலவை, ிரட்டைக்கரி, புளியம்‌ விதை, 
இரும்புக்‌ சட்டம்‌ என்னும்‌ மூன்றையுங்‌ கையாந்தகரையிலைச்‌ சாறுவிட்டு 
நொய்தாக அரைத்து அதனுடன்‌ கூழாங்கல்‌ மாவுங்‌ கலந்து ஆக்கப்‌ 
பட்டது. ள்‌ 

மிகவுஞ்‌ சிறந்தவுருக்கை, “ உயர்ந்தவுருக்கு ”, “தென்னம்‌ (பூ) பாளை 
யுருக்கு ” என இரு பிரிவுகளாகம்‌ பிரித்துள்ளனர்‌. கூரிய சிங்கள வாள்‌ 
“ பெட்டியான்‌ ” மீனின்‌ வயிற்றுப்பாட்டு நிறத்தைட்‌ பெற்றிருந்ததெனக்‌ 
கூறுமிடத்து அந்நிறத்தைப்‌ பெறுவதற்கு எவ்வளவுதிறமான உருக்கு 
உபயோடக்கப்பட்டததென விளங்குகின்றது. இப்படியான ஆயுதங்களைச்‌ 
செய்வதற்கு உபயோடக்கபபட்ட இறமான உருக்குக்‌ கட்டிகளை அரத்தால்‌ 
அராவி, அந்த இரும்புத்‌ தூள்களை இறைச்சியுடன்‌ கலந்து “ கண்ணிகளுக்கு ” 
(ஒருவகைட்‌ பட்சி) உண்ணக்‌ கொடுத்து அவற்றின்‌ எச்சத்தையெடுத்து 
ஏழுமுறை சுத்தட்படுத்தி யெடுததனராம்‌. 

சிங்களவுருக்கு வைரம்போற்‌ கூராயும்‌ பெட்டியான்‌ மீனின்‌ வயிற்றுப்‌ 
பாட்டு நிறத்தை நிகர்த்துமிருந்தது. இத்தகையவுருக்கனாற்‌ செய்யப்‌ 
பட்ட வாள்‌ வசதியாகக்‌ கருங்கற்களையும்‌ இரு கூறாக்கக்‌ கூடியதாக 
விருந்ததெனக்‌ கூறப்படூ£றேது. 


பழைய இரும்புற்பத்து 


“ ஏமத்தைற்று ” (1ஸ(46) எனும்‌ இரும்புத்‌ தாதுக்கள்‌ களிமண்‌ 
திறமான கற்கட்டிகளாகவே டைத்தன. இவற்றை “ இரும்புக்கல்‌ ?? 
எனவும்‌ வழங்குவர்‌. 

இரும்புத்‌ தாதுக்கள்‌ கடைக்கும்‌ பிரதேசங்களில்‌ அக்காலத்தில்‌ உலைகள்‌ 
அமைக்கர்பட்டிருந்தன. அவ்வாறு அமைக்கப்பட்டதன்‌ நோக்கம்‌ சடைக்குந்‌ 
தாதுக்களை உலையிலிட்டு எடுத்துச்‌ செல்வது இலேசானதினாலென்க. இவ்‌ 
வாறெடுத்துச்‌ செல்லப்படுந்‌ தாதுக்கள்‌ ஊதுலையிலிடுவதற்கு முன்‌ துண்டு 


களாக உடைக்கப்பட்டு அவற்றிலுள்ள நீர்‌ வற்றுவதற்காக நெருப்பில்‌ 
தன்றாக வாட்டம்படும்‌. 


பச ௧௫௩ மில ரர்‌ 
ராம) ம07ஐ 162 ப072 மயா (8௫0/2 

முற/௪ ந ௩/௪ ந பீ/்டுமுகுஎ-பளமுி ஒடு எரா (ரர) மரா ஈடுடு இமில--டஐ 
]மசடுமம0ு மயம்‌ ஈய 
12௦/9/59-ராரமஜ' ரச ப௪' மீட மாம 
சற ராடி இரா ழுககமுற' பசலி 2௦௪௫) உ ராடு புரபபா பாம ர/ம௪உ இருசடயாடு முலற ஏ 
எமை எா௩கு ஓஒமில ங்க ராமு மயாறமும பசாமி] குல்‌ பாற 
1710௫ முற மாமா லு குதம்‌ ஐம ஏறமகு ,ஏ : ராச மராகீஎ௰ம்‌ எர 
பாச்சா பாடா (84001௭) ௫௫௪௫ ப்ர ரூ.478 

"ராடுாமகு இம்ஓ ராமச 

(ரூ கா 

மரா) ௪டமகுமிட ராச ௪து௪ “ரா ராரழுமு பரா மமாரர்ளலஞு 'தறயாசீவிம எலுப(ுறபமுா 


நூன்‌ முகம்‌ 





௩ 
(02 அப்பி அப்த தம்பிய பட்டப்‌ இப ப்‌ முழுண்ளாடமம ஐறயாயக்‌எ௪ எமுயஒழுமமா 


க்‌ உலோக வேலை 


உலையில்‌, தொட்டி, ஊாதுந்துருத்தியைப்‌ பாதுகாக்குஞ்‌ சுவர்‌ எனும்‌ 
இருபிரிவுகளுண்டு. தொட்டியில்‌ இரண்டு வாயில்கள்‌ அமைந்திருக்கின்‌ 
றன. முன்பாகத்து வாயில்‌ வழியாக கழிவுப்பொருட்கள்‌ (812) 
வடியும்‌ ; கடைசியாக, இவ்வாயில்‌ வழியாகவே அலிரும்பும்‌ (51.00 
08 1073) இறச்கப்படும்‌. பின்புறத்து வாயால்‌, ஊதுந்துருத்தியால்‌ 
ஊதப்படும்‌ காற்றோட்டம்‌ தொட்டியினுள்ளே பரவும்‌. உலைமின்‌ அடி 
மணலால்‌ மூடப்பட்டிருக்கும்‌ முன்புறத்துள்ள வாயும்‌ மணற்‌ கட்டி 
களால்‌ மூடூண்டிருக்கும்‌. 

லிறகுக்கரிகளை உலையினுள்ளிட்டு நெருப்பை மூட்டி இரும்புத்தாதுத்‌ : தட்‌ 
டொன்றும்‌ கரித்தட்டொன்றுமாக உலை நிரம்புமட்டும்‌ போடப்படும்‌. இதற்‌ 
இடையில்‌ துருத்தியால்‌ ஊதப்படூங்‌ காற்று தடைப்படாமல்‌ உலைக்குள்‌ 
வருவதால்‌ நெருப்பு அணைந்துவிடாமல்‌ எரிந்துகொண்டேயிருக்கும்‌. 
மேலும்‌, தொடர்ந்து இரும்புத்தாதுக்களையும்‌ கரிகளையும்‌ உலையிலிடும்‌ 
பொழுது அடிககடி கழிவுப்பொருள்‌ வடிந்தோடுவதற்கு ஒழுங்கு 
செய்யப்படும்‌. 

மூன்று மணிநேரத்திற்கு, அல்லது அதற்கு மேற்பட்ட நேரத்திற்சூக்‌ 
காற்றோட்டம்‌ தொடர்நது உலையினுட்‌ செல்வதற்கு ஊாதுந்துருத்தியை 
இரண்டு பேர்‌ மாறிமாறி இயக்கக்‌ கொண்டேமிருப்பர்‌. 

ஊாதுகோல்‌, அல்லது ஊதுந்துருததி (ல1௦௭%)--உலையின்‌ பிற்பக்க 
மாச, அதாவது சுவரின்‌ பினபுறத்தில 18 அங்குல விட்டமுடைய இரண்டு 
மரக்கட்டைகள்‌ நிலத்திற்‌ பதிக்கப்பட்டிருக்கன்றன. இந்த மரக்‌ கட்டை 
களின்‌ முகங்கள்‌ 4 அங்குல வாழததிற்குக்‌ குழிபோல தோண்டப்பட்‌ 
டிருக்கும்‌. இக்குழிகளை மான்தோலால்‌ மூடிக்கட்டி மத்தியில்‌ ஒவ்வொரு 
துளையிடுவர்‌. இத்துளைகளிரண்டிலும்‌ பொருத்தப்பட்ட்ள்ள வலிமையான 
மெல்லிய கயிறு 7 அடி உயரத்திற்கு மேலுள்ள வில்வடிவான இரண்டு 
தடிகலில்‌ மூன்படத்திற்‌ காட்டியவாறு) இணைக்கப்பட்டிருக்கும்‌. இந்த 
ஊதுதுறாத்‌தகளொவ்வொன்றிலிருந்தும்‌ காறறோட்டம்‌ இரண்டு சிறிய 
குழாய்களினூடாக உலைக்குட்புகும்‌. துருத்திகளை இயக்குபவன்‌ சுவரை 
தோக்யெவாறு, அதற்குக்‌ குறுக்காகவுள்ள கட்டையைப்‌ பிடித்துக்கொண்டு 
சுவரின்‌ இரண்டு தூண்களிற்‌ பொருத்தப்பட்டள்ள தோல்‌ நாடாலிற்‌ 
சாய்ந்துகொண்டு உட்பாதததால்‌ ஒரு துருத்தியை ஊன்றியமர்த்தி, அதி 
இுள்ள காநறு ஐழிந்ததும பாதத்தை நெடழ்த்தி மற்றைப்பாதத்தால்‌ 
இரண்டாந்‌ துருத்தியை ஊன்றியமர்த்திக்‌ தொடர்ந்து உலைக்குக்‌ காற்றை 
யளிட்பான்‌. 

இரும்பு வெட்டுதல்‌:--மூன்று, அல்லது நான்கு மணிநேரத்திற்குட்பின்‌ 
இரும்பு ஆயத்தமானவுடன்‌ முன்பக்க வாயை மூடியுள்ள மண்ணையகற்றி 
உலையிலுள்ள அலரிரும்பை வாயிலிருந்து வெளியிலெடுத்து இரும்பை 
வெட்டுவதற்காக--நீண்ட இடுக்கியாற்‌ பிடித்துக்கொண்டு முதலாவதாக 
தரு பொல்லினால்‌ அடித்து உருவாக்குவர்‌. பிறகு, இரண்டுபேர்‌ இரு விடுக 


நூன்‌ முகம்‌ 5 
களால்‌ கட்டையின்மேல்‌ வைத்துட்பிடித்துக்கொள்ள,இன்னுமொருவர்‌ 
அரைவாசி மட்டும்‌ இருகூறாகத்தக்கதாக மத்தியிலே வெட்டூவர்‌, அந்தப்‌ 
பிளவை பொல்லுகளால்‌ இடித்து மேலும்‌ விரித்துட்‌ பரும்படியாகக 
இரும்பின்‌ தன்மையைப்‌ பரிசோ இத்துப்பார்ப்பர்‌. பின்பு, அவ்வலரிரூம்பை 
நீரிற்போட்டு வெளியிலெடுத்துக்‌ காற்றில்‌ குளிரவைப்பர்‌. 

இப்படியாகச்‌ செய்யப்படும்‌ இரும்பு மென்மையானதாயும்‌ மென்‌ 
கைடாக்கத்தக்கதாயும்‌ அமைந்திருக்கும்‌. ஒவ்வொன்றும்‌ 6 இறாத்தல்‌ 
நிறையான இவ்வலரிரும்புத்‌ துண்டுகள்‌ உருக்குச்‌ செய்வதற்காகக்‌ சம்மாலை 
யாளருக்கு விற்கப்படும்‌. 


பழைய இங்களவுருக்கு உற்பத்து 

இங்கு விவரிக்கப்படுவது, கடைசியாக இத்தொழில்‌ நடைபெற்ற 
பலாங்கொடை, அளுத்துநுவரைப்‌ பகுதிகளில்‌ இருவயோகிடர்களால்‌ 
இற்றைக்கு ஐம்பதாண்டுகளுக்கு முன்‌ உருக்கு உற்பத்தி செய்யப்பட்ட 
முறையாகும்‌. இவர்களின்‌ மறைவுடன்‌ பரம்பரையாக நடைபெற்று வந்த 
இத்தொழிலும்‌ மறைந்தது. 

உருக்கைப்‌ பரும்படியாக்கயவர்கள்‌ இரும்பைப்‌ பரும்படியாக்யவர்களிட 
மிருந்து தேவையான இரும்பை விலைக்கு வாங்குவர்‌. உருக்கைப்‌ பரும்‌ 
படியாக்கய முறையோ இரும்பைப்‌ பரும்படியாக்கய முறையிலும்பார்க்க 
நுட்பமானது. இதனுலை, நிலமட்டத்திலிருந்து 3 அடியுயரத்‌ திலமைந்‌ 
துள்ள இரும்புலை போலல்லாது திலமட்ட த்‌திலேயே அமைந்திருக்கும்‌ . 
பாதிவட்டவடிவான இவ்வுலையில்‌ கநிதிரப்பி, ஊாதுந்துருத்தியால்‌ முன்‌ 
கூறிய முறைப்படியே காற்றுச்‌ செலுத்தப்படும்‌. இந்தவுலையைச்‌ சுற்றி 
நிலமட்டத் திலிருந்து 6 அங்குலவுயரத்திற்குக்‌ களியாற்‌ சுவழெழுப்பட்பட்‌ 
டிருக்கும்‌, 8 அங்குல நீளமும்‌ £ அங்குல விட்டமும்‌ $ அங்குலத்தடிப்பு 
முடைய களிமண்‌ புடக்குகையில்‌ உருக்கு ஆக்கப்படும்‌. இந்தப்புடக்குகை 
.யில்‌ ஒரு துண்டு இரும்பும்‌ அரியப்பட்ட பொன்னாவரைப்‌ பட்டைத்‌ துண்டு 
களுமிடப்படும்‌, பொதுவாக, 123 அவுன்சு இரும்புக்கு 5 அவுன்சு 
பொன்னாவரை சேர்க்கப்படும்‌: மூடியினால்‌ மூடப்பட்ட இப்புடக்குகையில்‌ 
வாயு (648) வெளிவருதற்குப்‌ பலதுவாரங்களிடப்பட்டுள்ளன. இவ்வாறு 
ஒழுங்குசெய்யப்பட்ட ஆறு புடக்குகைகளை உலையில்‌ கரிகளுக்டையேவைத்து 
நெருப்பு மூட்டித்‌ தொடர்ந்து எரிப்பதற்குக்‌ காற்று ஊதப்படும்‌. இடை 
மிடையே புடக்குகைகளை இடுக்ககளாற்‌ பிடித்து மற்றைப்‌ பக்கத்திற்குத்‌ 
இருப்பி இன்னும்‌ கரிகளையிட்டு நெருப்பெரிவதற்கு ஒழுங்கு செய்யப்படும்‌. 
இப்படியாகச்‌ செய்யும்போது ஒரேயளவான நெருப்பெரியத்தக்கதாயும்‌ சம 
வளவான சூடு புடக்குகைகளுக்குக்‌ இடைக்கக்கூடியதாயும்‌ ஒழுங்கு செய்தல்‌ 
மிகமுக்கியமாகும்‌. உருக்குத்‌ திரவமாகிவிட்ட தென உத்தேசிக்கும்போது 
உலையின்‌ முன்புறத்தில்‌ ஒரு துவாரமமைத்துக்‌ கொண்டால்‌ உலைமிவிருந்து 
காற்று நேராக வெளிக்‌ இளம்பும்‌. அப்பொழுது நீண்டவிடுக்கிகளால்‌ 


6 உலோக வேலை 


புடக்குகைகளை எடுத்து உருக்கு நன்றாகத்‌ திரவமாகியுள்ளதாவெனத்‌ 
இர்மானிப்பதற்கு அவற்றைக்‌ குலுக்கிப்‌ பரிசீலனை செய்வார்கள்‌. ஏற்ற 
வளவு தஇிரவமாகாத உருக்கு புடக்குகையுடன்‌ மீண்டும்‌ உலையில்‌ ஒரு 
குறிப்பிட்ட நேரத்திற்கு வைக்கப்படும்‌. மற்றைப்‌ புடக்குகைகளை ஆறவிட்‌ 
டூத்‌ திறந்தெடுத்தால்‌, மிகவுந்‌ இறமான உருக்குச்‌ சட்டங்களைப்‌ பெறலாம்‌. 
புடக்குகையிறுள்ள உருக்குச்‌ சட்டம்‌ 12-15 அவுன்சு நிறையுடையதா 
யிருக்கும்‌. கூரிய கருவிகள்‌ இந்த வுருக்கிலிருந்தே செய்யப்படுன்றன. 

கவனிக்க வேண்டியன:--இம்முறையைக்‌ கையாளுவதால்‌ பெருமளவு 
உருக்கை உண்டாக்க முடியும்‌. காற்றை அதிகப்படியாக ஊதுவதனாலும்‌ 
உலையைப்‌ பெருப்பிப்பதனாலும்‌ புடக்குகைகளின்‌ தொகையைக்‌ கூட்டுவ 
தனாறும்‌ பெருமளவு உருக்கை உற்பத்தி செய்யலாமென்பதும்‌ இங்கு 
வனிக்கத்தக்கது. உலைகளின்‌ தொகையைக்‌ கூட்டியதினால்‌ சுயநாட்டுத்‌ 
தேவையைப்‌ பூர்த்திசெய்து பிறநாடுகளுக்கும்‌ அனுப்பக்கூடியவளவு உற்‌ 
பத்தி நடைபெற்றிருக்கலாமென ஊூக்கக்‌ கூடியதாயிருக்கறது. இங்கு 
விவரிக்கப்பட்டுள்ள முறை, இத்தொழில்‌ ஒய்ந்தொழிந்த காலத்தையதாகும்‌. 

௫ 


உருக்குத்‌ தோய்த்தல்‌, அல்லது பதனிடல்‌ 

அக்காலத்தில்‌, எருக்கலைப்பால்‌, கொடிக்கள்ளிச்‌ சாம்பல்‌, புறாவெச்சம்‌ 
எலிபபிழமுக்கை என்பனவற்றையொன்றாகச்‌ சேர்த்தரைத்த கலவையை 
ஆயுதங்களிற்பூசி வைத்து, பின்பு, இச்சேர்க்கையுடன்‌ நல்லெண்ணெயுஞ்‌ 
சேர்த்து வற்றவைத்து உருக்குத்‌ தோய்க்கப்பட்டதாகவும்‌, அவ்வாறே 
வாழைநெட்டிச்‌ சாம்பலை மோரிற்‌ கலக்கி ஒரு நாட்கழித்தபின்‌ அதில்‌ 
உருக்குத்‌ தோய்க்கப்பட்டதாகவும்‌ அறியக்‌ கூடியதாயிருக்றேது. இவ்வாறு 
தோய்க்கப்பட்ட ஆயுதங்களைக்‌ கல்லினாலா, உலோகங்களினாலோ, மொட்‌ 
டையாக்க முடியாது. 


விசயபாகு மன்னன்‌ பொலன்னறுவை நகரைத்‌ திருத்தியமைத்ததைப்‌ 
பற்றிய வரலாற்றின்‌ ஒரு பகுதி மகாவம்சத்தில்‌ பின்வருமாறு கூறப்பட்‌ 
டுள்ளது :-- “ கடைச்சலெந்திரிகள்‌ குழாய்த்‌ தொழிலாளர்‌, கொல்லர்‌, 
குயவர்‌, தட்டார்‌, ஓவியர்‌, பாரமிழுப்பவர்‌, கூலியாளர்‌, பலதொழில்புரியுமிழி 
குலத்தோர்‌, சிறந்த ஒட்டுவேலையாளர்‌, சுண்ணவேலையாளர்‌, தச்சர்‌, கற்‌ 
சிற்பியா ஆய இத்தனைபேர்களையுங்‌ கூட்டி ; ஊதுந்துருத்தி, சுத்தியல்‌, 
இடுக்கி, சம்மட்டி, பட்டடை, ஆயெ இரும்புக்‌ கருவிகளும்‌, பெருந்தொகை 
யான அரிவாள்கள்‌, வாய்ச்சிகள்‌, சல்லூசிகள்‌, சக்கிரவாள்கள்‌, கட்டி, 
யுடைக்கும்‌ பொல்லுகள்‌, மண்வெட்டிகள்‌, கூடைகள்‌ முதலியனவும்‌ 

- செய்தனர்‌. 

இந்த மகாவம்சக்‌ குறிப்பைக்‌ கொண்டு, புராதன இலங்சையில்‌ நடை 

பெற்ற உலோகவேலையின்‌ தரத்தை மதிப்பிபுக்கூடும்‌. 


நூன்‌ முகம்‌ ர 


பலாங்கொடை, அளுத்துறுவரைப்‌ பகுதிகளின்‌ பழைய உருக்குலையின்‌ 
மாதிரிப்படம்‌. 





படம்‌ (௫) 


மேற்‌ கூறிய வுருக்கில்‌ ஒரு துண்டைப்‌ பரிசோதித்த இங்கிலாந்துப்‌ 
பேரரசுக்‌ கழகத்தினர்‌ (முகமாக, நாரா) அதிலுள்ள மூலப்‌ 
பொருட்களின்‌ விபரத்தைப்‌ பின்வருமாறு தந்துள்ளனர்‌. 


நூற்றுலீதம்‌ 
இரும்பு 99:77 
மகனீசு 0-07 
சிவிக்கன்‌ 0-07 
கெந்தகம்‌ 0:07 
பொசுபாசு 0-02 
காபன்‌ 197 


இவ்வுருக்கில்‌, கெந்தகம்‌ மிகக்‌ குறைவாகவும்‌ காபன்‌ கூடுதலாயுமிருப்‌ 
பதை மேற்காட்டிய ஆராய்ச்சி முடிவைக்‌ கொண்டு அறியச்கூடும்‌. இச்சிங்‌ 
களவுருக்கை, இங்கிலாந்தைய பழைய  செபீலிடு” (செபீலிடு உருக்கு 
உலூல்‌ திறமான உருக்காகக்‌ கணிக்கப்பட்டது) உருக்கற்கு ஒப்பிடலா 
மெனினும்‌, “ செபீலிடு ” உருக்கலே அரிதாகவே காபன்‌ 1,509 உக்குக்‌ 
கூடுதலாக அடங்‌இயிருக்குமென உலோகலியல்‌ நிபுணர்கள்‌ கூறியுள்ளனர்‌. 
எனவே, இந்தவுருக்கு “ செபீலிடு ” உருக்கலும்‌ மேலான தென்பதைத்‌ 


துணிந்து கூறலாம்‌. 


நான்காம்‌ பிரிவு 


முதலாம்‌ அத்தியாயம்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ 


கொள்கைகள்‌ 


நான்காம்‌ பிரிவு 
முதலாம்‌ அத்தியாயம்‌ 
1 கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 


“ ஒரு கருலியை உபயோ௫க்கும்‌ போது, அக்கருவி ஒரு பொருளை ஆட்சி 
செய்றது. உதாரணமாக, வாளினால்‌ வெட்டும்போது மரம்‌, அல்லது 
உலோகம்‌ போன்றவையும்‌ திருகாணிசெலுத்தியால்‌ வேலை செய்யும்‌ 
போது இருகாணியும்‌ மாட்டப்படும்‌ பொருளும்‌ இதற்குப்‌ பா.த்திரமாகின்றன. 
இப்படியான வேலைகளுக்காக வலுவைப்‌ பிரயோகத்துக்‌ கருவியை உப 
யோக்கும்போது, “உட்பக்கவலு”, “வெளிப்பக்கவலு ” எனும்‌ இரு 
வகை வலுக்கள்‌ ஒரே முறையில்‌ இயங்குன்றன. கருவியின்‌ ஒவ்வொரு 
பாகத்திலும்‌ கருவியாற்‌ பாதிக்கப்படும்‌ பொருளிலும்‌ இவ்வலுக்கள்‌ இயங்கு 
இன்றன. இவ்விரு வலுக்களையும்‌ சரியான முறையிலுபயோடத்துக்‌ கொண்‌ 
டரல்‌ செய்யப்படும்‌ வேலையைச்‌ செப்பமான முறையில்‌ செய்துமுடிக்கலாம்‌. 
இல்லையேல்‌, கருலிக்கும்‌ பொருளுக்கும்‌ சேத மேற்பட்டு நட்ட முண்டாகும்‌. 

வெளிப்பக்கவலு பிரயோகப்படும்‌ போது உட்பக்கவலு அதனை எதிர்த்து 
நிற்கும்‌, அல்லது, வெளிப்பக்க வலுவினாட்சியை உட்பக்கவலு பொறுத்துக்‌ 
கொண்டோ தாங்கக்கொண்டோ நிற்கும்‌. இந்த வெளிப்பக்க வலுவுக்கு 
உட்பக்க வலுவால்‌ ஏற்படும்‌ எதிர்ப்பை, அல்லது சடப்பை “ தகைப்பு 2 
(84898) எனக்‌ கூறுவர்‌. இந்தத்‌ தகைப்பினால்‌ வெளிப்பக்க வலுவினா 
லேற்படும்‌ அதிர்ச்சிகளைத்‌ தாங்கிக்‌ கொண்டு பொருட்கள்‌ வளையாமல்‌, 
நெளியாமல்‌, உருமாறாமலிருக்ன்றன. எதாவதொரு காரணத்தால்‌ 
வெளிப்‌ புறவலு அதிகரித்து, “ தகைப்பு வலியிழந்து போனால்‌ பொருட்‌ 
கள்‌ பிளந்து, அல்லது வளைந்து போய்விடும்‌. இதனை, “ லிகாரம்‌ ” 
(ண) என்பர்‌. சுத்தியலாலடிஃகும்‌ போதும்‌ இடுக்கியாற்‌ பிடிக்கும்‌ 
போதும்‌ சாவியாலாணியைத்‌ திருரூட போதும்‌, அல்லது அரத்தால்‌ 
அமர்த்தியராவும்‌ போதும்‌ ஏற்படும்‌ வலுவே வெளிப்புற வ 'ஓுவெனப்படும்‌. 

ஒரு கருவியை உபயோகிக்கும்போது, கருவியிலும்‌ பொருளிலும்‌ “தகை 
ப்பு ” ஐவகையாக இயங்குன்றது. அவை, “ அமுக்குகை ”, (௦]1௦88101) 
இழுவிசை, (ஸா) வளைதல்‌, (ஸப்த) கத்தரிப்பு, (மக) 
இருகல்‌ (7௦84௦0) என்பனவாம்‌. பெரும்பாலும்‌, இரண்டு, அல்லது 
அதற்கு மேற்பட்ட தகைப்புக்கள்‌ ஒரேமுறையில்‌ இயங்குகின்றன. 
ஒவ்வொரு கருவியும்‌ ஒவ்வொரு வேலைக்கு ஏற்றதாகவே அமைக்‌ 
கப்பட்டிருக்தறது. உதாரணமாக, திருகாணி செலுத்தியால்‌ ஆணியைக்‌ 
கழற்றும்‌ போதோ, செலுத்தும்போதோ அதன்‌ முனைக்கும்‌ உடலுக்கும்‌ 
இருகவேண்டிய நிலையேற்படுகறது. அப்பொழுது திருகும்‌ வெளிப்புறவலு 
உண்டாறைது. எனவே, முனையிலும்‌ உடலிலும்‌ ஏற்படும்‌ திருகல்‌ வலு 

11 


19 உலோக வேலை 


வைத்‌ தாங்கக்‌ கூடிய தகைப்பைக்கொண்டதாகவே இது அமைக்கப்பட்டி 
ருக்கும்‌. உளியாற்‌ செய்யும்‌ வேலைக்குத்‌ திருகாணி செலுத்தியை உப 
யோடத்தால்‌ முனையும்‌ உடலும்‌ வளைந்து போகும்‌. இதற்குக்‌ காரணம்‌, 
இதற்குத்‌ இருகற்றகைப்‌ பேயன்றி வளைவுத்‌ தகைப்பில்லாமையேயாம்‌. 


ஐவகைத்தகைப்புக்கள்‌ 


அ) 


படம்‌ 1. அமுக்கம்‌. 


உதாரணம்‌:--இடக்கியின்‌ தாடைகளுக்கிடையே பொருளை வைத்துப்‌ பிடியை 
இறுக்கும்‌ போது பொருள்‌ அமுக்கப்படும்‌. 

(1.) அமுக்குகைத்‌ தகைப்பு:--இருபக்கங்களில்‌ ஒன்றை யொன்று 
நெருக்கும்‌, அல்லது தள்ளும்‌ வலுவுக்கு இடைப்பட்டதனாலுண்டாகும்‌. 
அமுக்கத்தைத்‌ தாங்கக்‌ கூடிய தன்மை “ அமுக்கத்தகைப்பு * எனப்‌ 
படும்‌. 

உதாரணமாக, ஒரு கோழிமுட்டையை உள்ளங்கைகளுக்கடையே வைத்து 
அமுக்கும்போது உடைந்து போடறது ; இதற்குக்‌ காரணம்‌ அமுக்குகைத்‌ 
துகைப்பு இல்லாததேயாகும்‌. 


படம்‌ 2. இழுவிசை. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 14 


உதாரணம்‌. நூலை, அல்லது கம்பியை ஓரு கணுவிற்‌ கட்டிப்‌ பெலமாக 
இழுக்கும்‌ போது இந்த நூலிலே, அல்லது கம்பியிலே “ இழுவிசை ”” 
ஏற்படும்‌. இழுவிசையென்பது, இழுவையின்‌ விரைவாகும்‌. உலோகமரி 
யும்‌ வாளொன்றை யெடுத்து அதிலே வாளலகு எப்படிப்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கறதென்றுபாருங்கள்‌. இதிலுள்ள ரை, அலகை இழுபடச்‌ செய்கிறது. 
இந்த வாளலகு இழுவிசையுடையதாயுமைந்துள்ளது. இவ்விழுவிசை குறையு 
மானால்‌ அல$ூலே ஆட்டமேற்பட்டூச்‌ சரியாக அரியமுடியாமற்‌ போகும்‌. 
இழுவிசை கூடுமானால்‌, அரியும்‌ போது வாளலகு உடைந்து போகவுங்‌ 
கூடும்‌. அச்சாணியையும்‌ சுரையையும்‌ பொருத்தும்‌ போது சுரையை 
இறுக்கமாகத்‌ திருப்புவதால்‌ தலையிலும்‌ சுரையின்‌ இரு பக்கங்களிலும்‌ 
இழுப்பு ஏற்படுவதால்‌ அங்கேயும்‌ இழுவிசை ஏற்படுகின்றது. 

(2) இழுவிசைத்தகைப்பு ஏதாவது இரண்டூ வலுக்கள்‌ நேருக்கு நேராக 
இருபக்கங்களுக்கு இழுபடும்போது, அந்த இழுப்பைத்‌ தாங்கக்‌ கூடியதன்‌ 
மை இழுலிசைத்‌ தகைப்பு எனப்படும்‌. 





படம்‌. 8. வளைதல்‌ 


உதாரணம்‌:--உலோகச்‌ சட்டத்தின்‌ ஒரு முனையை இடுக்கியால்‌ இ௫ுககயும்‌, 
மறுமுனையை இருகைகளாற்‌ பிடித்தும்‌ வளைப்பது ; இப்படியாகவளைக 
கும்‌ போது வளைவின்‌ எதிர்ப்பக்கங்களிரண்டிலும்‌ இருவலுக்கள்‌ இயங்கு 
இன்றன. அமுக்குகை வளைவின்‌ உட்பக்கமாயும்‌ இழுவிசைவலு வளைவின்‌ 
வெளிப்பக்கமாயும்‌ இயங்குகின்றன. 

(3) வளைதற்றகைப்பு:--வளைதலிலே, வளைவிலேற்படும்‌ அமழுக்குகை, இழு 
விசை என்னும்‌ வலுக்களைத்‌ காங்குந்தன்மை “* வளைதற்றகைபபு £” எனப்‌ 
படும்‌. 

வளைப்பதற்கேற்ற கருவியை ஆக்கும்போது, அமுக்குகை--இமுவிசை த்‌ 
குகைப்புக்களை ஞாபகத்தில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 

8-௩ 14458 (12/68) 


14 உலோக வேலை 


உதாரணம்‌:--இரண்டு “ காட்போட்டு'” அட்டைத்‌ அுண்டுகளின ஈரோரங்‌ 


கள்‌ ஒன்றாகப்‌ பொருந்தியிருக்குமாறு ராணியை அடிக்க. பிறகு, 


அட்டைத்தாட்பட்டி , 
சசி 





படம்‌ 4, கத்தரிபபு 


அத்துண்டுகளின்‌ மற்றைய இரண்டோரஙகளிலும்‌ பிடித்துக்கொண்டு இரு 
பக்கமும்‌ இழுத்தால்‌ ஆணியடிக்கப்பட்டுள்ளவிடம்‌ இழிந்து போகும. இவ 
வாறு கிழிவதைக்‌ “ கத்தரிப்பு ” எனவழங்குவர்‌. 

(4) கத்தரிப்புத்தகைப்பு:--மேற்கூறியவாறு, இரண்டு பொருடகளை ஒன 
முகப்‌ பொருத்தி, இழுப்பதனாலோ, அகட்டுவதனாலோ, பொருத்தப்பட்டுள்ள 
விடத்தில்‌ இழிவு ஏற்படாது தாங்குந்‌ தன்மையைக்‌ கததரிப்புததகைப்பு 
என்பர்‌. 

சுத்தரிக்கோல்‌ இதற்குச்‌ சிறந்த வுதாரணமாகும்‌. ஈரலகுகளையும்‌ 
பொருத்தியுள்ள “ஆணி ” கத்தரிப்புத்தகைப்புக்கு உரித்தாறது. ஆணி 
பொருத்தப்பட்டு்ள்ள மத்திய பகுதி அலகுகளின்‌ கூர்ப்பகு தகளையும 
லிட மென்மையாயிருந்தால்‌, கடினமானவொன்றைக்‌ கத்தரிக்கும்போது 
ஆணியுடன்‌ மென்மையான பாகம்‌ உடைந்து போகும்‌. 





படம்‌ 5. தஇிருகல 


உலோகத்‌ தகட்டுக்‌ €ீலமொன்றின்‌ ஒரு மூனையை இர௫க்கியாற்‌ பற்றி 
ஒரு பக்கத்திற்கு வளைப்பதினாலும்‌ மற்றை முனையையும அப்படியே பிடித்து 
மறுபக்கத்திற்கு வளைப்பதினாலும்‌, லேத்தகடு திருகலுறும்‌ மூறைமே 
லேயுள்ள படத்திற்‌ காட்டப்பட்டூள்ளது. 

(6) இருகற்றகைப்பு:--ஒரே அச்சிலே இரண்டு வலுக்கள்‌ ஒன்றுக்கொன்று 
எதிரான பககத்தில்‌ இயங்குவதனால்‌ (உதாரணம்‌ : இரு முனைகளையுந 
,திருகல்‌) இடுக்யொல்‌ இரண்டு பக்கங்களுக்கு ஏறபடும்‌ இருகலைத்‌ தாங்குந்‌ 
தன்மை தஇிருகற்றகைப்பு எனப்படும்‌. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ ]த5 


துறப்பணமும துறபபணஷசியும திருகாணிசெலுதகியும்‌ திருகாணியும்‌ 
சுரையும்‌ பெட்டிபபுரியாணிச்‌ சாவியும்‌ இத்‌ அகைப்புக்கு இலக்காகின்றன. 


2. இடுக்கி 

உலோகவேலைக்கு மிகமுக்கிய கருவியான இடூக்கியை, விசேடமாக, கொல்‌ 
லனிடுக்கி, சமாந்தாவிடுக்கியேன இருவகையாகப்‌ பிரிக்கலாம்‌. . 

கொல்லனிடுக்‌6£:--பழைய முறையைச்‌ சேர்ந்த இவ்விடுகக, ப்பன்‌ 
பெரிய வேலைகளைச்‌ செய்யும்‌ கம்மாலைபோன்ற விடங்களிலேயே உபயோடக்‌ 
கப்படுகிறது. இது, மெல்லுருக்கினால்‌, அல்லது தேனிரும்பினாற்‌ செய்யப்பட்டு, 
தாடைகள்‌ மால்வார்க்குமுருக்கனால்‌ ஆக்கப்படும்‌. அது பாரமான வேலை 
களைச்‌ செய்வதற்கே சிறந்தது. தாடை சமாந்தரமாகவோ, சதுரமாகவோ 
அமையாமல்‌ அரைவட்டவடிவாய்‌ விரிந்து ஒடுங்கக்‌ கூடியதாயிருப்பதால்‌ 
மெல்லிய வேலைகளைச்‌ செய்வது கடினமாகும்‌. 

சமாந்தரவிடூக்்‌க:--கொல்லனிடுக்கயின்‌ குறைகளை நீக்கவே இவ்விடுகக 
ஆக்கப்பட்டுள்ளது. இதனுடல்‌ வார்ப்பிரும்பினால்‌, அல்லது மெல்லுருக்கி 
னாஜ்‌ செய்யப்படும்‌. தாடை முகத்துண்டுகள்‌ மால்வார்க்குருக்‌இனாலாக்கப்பட்டு 
புரியாணிகளினால்‌ தாடைகளுடன்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. 





படம்‌ 6. 


இடூக்கீப்பிடிகருவி:--இடுக்ககளின முகங்களிற்‌ கரடு முரடான வெட்டுக்‌ 
களிருப்பதால்‌ மென்மையான பொருட்களைப்‌ பிடிக்கும்‌ போது பமுதுபடவும்‌ 
வெட்டுக்களாற்றாக்கப்படவுங்‌ கூடும்‌. இவ்வாறு நிகழாமற்‌ பாதுகாக்கவே 
இடுக்கப்பிடிகருவி உபயோகப்படூகறது. 


16 உலோக வேலை 


“இது, மரம்‌, தோல்‌, ஈயம்‌, செம்பு பித்தளை, துத்தநாகம்‌, தகடு 
போன்ற வற்றிலிருந்து (தாடைமின்‌ நீளத்திற்கு) வெட்டி, தாடைகளின்‌ 
மேல்‌ அணைந்திருக்குமாறு வளைத்து வைக்கப்படும்‌. 

இடக்கமைப்‌ பொருத்த வேண்டிய வுயரம்‌:--வேலை செய்பவரின்‌ 
முழங்கை மட்டத்திற்குத்‌ தாடைகளின்‌ மேற்பரப்பு அமைந்திருக்கக்‌ கூடிய 
வுயாத்தில்‌ இடுக்கயைப்‌ பொருத்தவேண்டும்‌. 





உடன்‌ இடுக 


(உடன்‌) விரைந்து விடுமிடுக 


படம்‌ 7, 


விரைந்து விடுமிடுக்‌க:--சமாநதர லினத்தைச்‌ சேர்ந்த வில்லோடு கூடிய 
நெம்புகோலை வளைத்து இயக்கும்‌ “ விரைந்து விடுமிடுக”*யும்‌ கமமாலைகளில்‌ 
உபயோடுக்கப்படுறது. இது, சிறந்த முறையில்‌ அமைக்கப்பட்டிருப்பத 
னால்‌ தாடைகளைத்‌ திறப்பதற்கும்‌ மூடுதற்கும்‌ நீண்டநேரஞ்‌ செல்வஇல்லை. 
முன்னால்‌, சட்டததினடியிற்‌ பொருத்தியுள்ள நெம்புகோலை உளளுக்கு 
வளைக்கும்போது சுரை, தஇிருகாணித்தண்டிலிருந்து விலகுவதால்‌ முற்பக்‌ 
கத்தைச்‌ சுலபமாக முன்னுக்கு இழுக்கவோ தள்ளவோ முடியும்‌. 

சமாந்தர விடுக்கியில்‌ புரியா ணித்தண்டு, சதுரப்புரிகளாலமைந்திருப்பதால்‌, 
இது மிகவும்‌ வலிமையுடையதாயிருக்கும்‌. ஆனால்‌, இதன்‌ புரியாணித்‌ 
தண்டுக்குத்‌ தாங்கப்‌ புரியிடப்பட்டிருபபதால்‌ வலிமை குறைவேயெனலாம. 
இகனால்‌, இவவிடுககயைக்‌ கொண்டு பாரிய வேலைகளைச்‌ செய்யாமல்‌, 
அராவுதல்‌, வளித்தல்‌ போன்ற அதிர்ச்சியைத்‌ தராத வேலைகளைச்‌ செய்ய 


லாம. 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 17 
இ.இடுக்கயை உபயோ௫க்கையில்‌. . .. ..:--அராவுதற்கோ, வெட்டுதற்கோ, 


வேறு வேலைக்கோ, ஒரு பொருளை இடுக்கயில்‌ வைத்து நெருக்கும்போது 
அளவுக்குமீறி இறுக்கமாயிருக்கும்படியோ, நெடழ்ந்திருக்கும்படியோ, 


பல்‌ வூ௫வப்‌ புரி 


யுடைய தண்டு 















(2 
௫ 
ட 
இ வை 
21 இ 
(ஸுக 
[ி 


ம ன்ர “1 விரைந்துவிடு 
ஞ்‌ ன சம்பத்‌... பேரிடுககி 


நெம்புகோல்வளைக்‌ கப்‌ 
புரித்‌ தண்டால்‌ சுரை 
விலடும்‌ மாதிரி 





சுரையும்‌ புரித்‌ தண்டும்‌ 


படம்‌ 8. 
செய்தல கூடாது. அரியும்‌ போதும்‌ அராவும்‌ போதும்‌ வாளும அரும்‌ 
தாடைகளில்‌ முட்டாதிருக்கப்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. இல்லையேல்‌, 
வன்மையுருக்கனாலாக்கப்பட்ட்ள்ள தாடைத்‌ துண்டு களிலடிபட்டு வாளின 
தும்‌ அரத்தினதும்‌ பற்கள்‌ தேய்ந்துவிடும்‌. 
வேலை முடிந்ததும்‌ தூரிகையினால்‌ இடுக்கியைச்‌ சுத்தப்படுத்துதல்‌ வேண்‌ 
டூம்‌. இடுக்கியினுடற்‌ பகுதியில்‌ எண்ணெய்‌ படித்திருந்தால்‌ அராவப்படுந்‌ 
தூள்கள்‌ கட்டிபட்டுவிடும்‌. இதன்‌ புரியாணிப்‌ புரிகளுக்கும்‌ சுரைகளுக்கும்‌ 
தேவையான பொழுது எண்ணெயிடவேண்டும்‌. இவற்றில்‌ எண்ணெய்‌ 
ஏற்ற வாறிருந்தால்‌, சுலபமாக இயங்குவதுடன்‌ தேய்ந்தும்‌ போகாது. 
இதனால்‌, வெட்டுக்‌ கட்டையாற்‌ செய்யும்‌ வேலைகளைச்‌ செய்யாமல்‌, மென்‌ 
மையான வேலைகளைமட்டூமே செய்தல்‌ வேண்டும்‌. 


உலோக வேலை 


18 
௬ழன்றடியிடுக்க:- -வளைந்த-- கோணலான பொருட்களை மாட்டி, இடுக 
யுடனே இப்போருட்களை வேண்டிய பக்கங்களுக்குத்‌ திருப்பியோ சுமற்றியோ 


அராவவும்‌ வளிக்கவுங்‌ கூடியதாக இது அமைக்கப்படுகிறது. இதனா 


லும்‌ பாரிய வேலைகளைக்‌ செய்யக்கூடாது 
பந்த 


ட்ட 







ர ர்வு, 





மேசைகடுறடு 
படம்‌ 9. 
பொறியிடுக்‌5:--இவை பெரும்பாலும்‌ பட்டடைகளிலேயே உபயோகப்படுத்‌ 


ம்‌ :__இ 
தப்படிசன்றன. குளைக்கு மெந்திரத்தால்‌ துளைக்கும்போது பொருளைச்‌ சரி 
யான நிலையில்‌ வைத்துக்‌ கொள்ளுவதற்கு இது மிகவும்‌ பிரயோசனப்படூ 





அமெரிக்க 1. 8. ஸ்றட்டுச்‌ சங்கத தின்‌ அனுமதியுடன்‌ 


படம்‌ 10. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 10 


றது. . மென்மையான வேலைகளைச்‌ செய்யும்போது கையினால்‌ உருவமைக்‌ 
கவும்‌ பொறியினால்‌ உருவமைக்கவும்‌, தோண்டவும்‌, துளைக்கவும்‌ நேரிடுூறெது. 
இப்படியான சந்தர்ப்பங்களில்‌ வேலை முடிவுறும்‌ வரையில்‌ பொருளைப்‌ பிடித்‌ 
அக்கொள்ளுவதற்கு உதவுவது இப்பொறியிடக்$யேயாகும்‌. இவ்விடுக்‌க 
மின்‌ பாதம்‌ பொறியொடு நன்றாக அணையககூடியதாய்த்‌ தட்டையாக மட்டப்‌ 
படுத்தப்பட்டிருப்பதால்‌, இப்பகுதிக்கு வளித்த லாதியவற்றினால்‌ சேதமேற்‌ 
படாதவாறு கவணமாக உபயோூக்கவேண்டும்‌. 

கையிடுககி : மெல்லிய அண்டுப்பொருட்களைக்‌ கையாற்‌ பிடித்துக்‌ கொண்டு 
அராவுதல்‌ போன்ற வேலைகளைச்‌ செய்யமுடியாதபடியால்‌ கையிடுக்கி உப 
யோகப்படுகிறது. சிலவேளைகளில்‌ இத்துண்டுப்‌ பொருட்களை இடக்‌, பெரிய 
விடுக்ககளின்‌ தாடைகளிலிடுவதற்கும்‌ இதுஉதவுறது. இவ்விடுகககள்‌, 
கொல்லனிடுகக_ சமாந்தரவிடுககி எனும்‌ இருமுறைப்படி செய்யப்பட்டாலும்‌, 
கொல்லனிடூக்கி முறைப்படி செய்யப்பட்டவையே பெரிதும்‌ உபயோகப்படுத்‌ 
தப்படுன்றன. 





படம்‌ 11. (அமெரிக்க, 8. ஸ்றட்டு ௪. ௮.) 


பல்தொழிவிடுக்க:_-இவ்விடுக8, கையாற்‌ பிடித்தும்‌, பட்டடைமேசையிற்‌ 
பொருத்தியும்‌ வேலைசெய்யக்‌ கூடியதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதனை 


௨0 உலோக வேலை 


மேசையிற்‌ பொருத்துவதற்கு வேறு பிடிகருவியுமுண்டு. இதன்‌ பிடியைக்‌ 
கழற்றி, மேசையிற்‌ பொருத்திய பிடிகருவியிலுள்ள்‌ வாயிலே பொருந்தும்‌ 
பகுதியைப்‌ புகுத்திவேலை செய்யலாம்‌. வசதியாகத்‌ திருப்பி வேலைச்ய்யிக்‌ 
கூடியதாக அமைந்துள்ள இவ்விடுக்க சமாந்தரமுறையாகவே அமைக்கப்‌ 
பட்டி ருக்கிறது. 









ழ்‌ 
்‌ 


கரடுடுரடானபிடிக இறடு 
கூடர்டுககடுறடு 
எட்டுப்‌ பக்கப்‌ பிடியுடையது 


பருமட்டான பிடியுடையது. 
, கூரிடுக்கள்‌ (கூருமுகக்குற்டுகள்‌) 


படம்‌ 12. 


கூரிடுக்கி.--வரைதலூ௫ியின்முனை, கம்பி, மெல்ல ரம்‌, உட்புரிவெட்டி, 
துறப்பணம்‌ முதலிய னவற்றைப்‌ பிடித்து வேலை செய்வதற்கு இது பிர 
யோசனப்‌ படறது. இதில்‌, பிடி நீளத்திற்கு மத்திமிலே ஒரு ஜ்வார 
மிருத்தலால்‌, பலதரப்பட்ட நீளங்களையுடைய கம்பிக்‌ கூர்களைப்‌ பிட்த்துக்‌ 
கொள்ளலாம்‌. இவற்றின்‌ பிடிகள்‌ எட்டூப்பக்கங்களை யுடையன்வாயும்‌ 
வட்டவடிவினவாயும்‌ அமைக்கப்பட்டிருக்கன்றன. இறுக்‌ கமாகப்‌ பிடித்து 
வேலை செய்யக்‌ கூடியதாக வட்டப்பிடி பருமட்டாக்கப்பட்டிருக்கிறது. 
வட்டப்‌ பிடியையுடைய சல கூரிடுககள்‌ களைக்கவும்‌, கடைச்ச்லெந்‌ 
திரங்களிற்பொருத்தி வேலைசெய்யவும்‌ கூடியனவாயமைந்திருக்‌ இன்றன. 


3. அரமும்‌ அராவுதலும்‌ 
பழைய எடுகளையும்‌ புதை பொருட்களையும்‌ ஆராய்ந்து பார்த்தால்‌, 
அனுராதபுரம்‌, சிகிரியா, பொலன்னறுவை ஆூய நகரங்கள்‌ இராசதானி 
களாகவிருந்த காலத்தில்‌ நமது நாட்டில்‌ இரும்பு, உருக்கு வேலைகள்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 21 


நன்கு நடைபெற்றன வென்பதை அறியக்‌ கூடியதாயிருக்கும்‌. மேலும்‌, 
சமீபகாலத்தில்‌ புராதன நகரங்களிலே கண்டுபிடிக்கப்பட்ட உருக்குக்‌ 
கருவிகளைக்‌ கவனிக்கும்போது, இற்றைக்கு ஆயிரமாண்டுகளுக்கு முன்‌ 
சிங்களமக்கள்‌ உருக்கினால்‌ பல்லினக்‌ கத்திகள்‌, கோடரிகள்‌, வானினங்‌ 
கள்‌, குந்தங்கள்‌, கத்தரிகள்‌ ஆதியனவற்றை அமைத்து அரங்களால்‌ உரு 
வெடுத்து ஒப்பசெப்பமாக்னேரென்பதை நிச்சயிக்க முடியும்‌. பண்டைய 
நாட்களில்‌ பழைய நாடுகளிலெல்லாம்‌ கையினாலே அரம்‌ ஆக்கப்‌ 
பட்டதெனச்‌ சரித்திரங்கள்‌ கூறுகின்றன 8. பி. 1750 ஆம்‌ ஆண்டிலேயே 
பிராஞ்சிய நாட்டுச்‌ சிற்பியொருவன்‌ முதன்முதல்‌ பொறியினால்‌ அரத்தைச்‌ 
செய்தான்‌. பின்பு, கைத்தொழில்‌ வளர்ச்சியுற வளர்ச்சியுறப்‌ பலநாட்டின 
ரூம்‌ பொறியினுதவியினால்‌ அரங்களை அமைக்கத்‌ தொடங்கனைர்‌. 

உலோக வேலையில்‌ உபயோ௫க்கப்படும்‌ கருவிகளுள்‌ அரம்முதலிடத்தைப்‌ 
பெறுவதால்‌, அதனைப்‌ பற்றி நன்கு அறிந்து கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


அரங்களையுற்பத்திசெய்தல்‌. 


உலோக வாராய்ச்சி நிபுணர்களினதும்‌ உருக்குவேலையில்‌ தேர்ந்தவர்‌ 
களினதும்‌ பொறியியலிற்‌ போதிய பயிற்சி பெற்றவர்களினதும்‌ உதவி 
யினாலேயே அரம்‌ இயற்றப்படுகறது. 

உருக்குக்‌ கம்மாலையிலிருந்து வழங்கப்படும்‌ சதுர, முக்கோண, அரை 
வட்ட வடிவ, பல்வகைத்‌ தடிப்பான, அரவுருக்குச்‌ சட்டங்கள முதலில்‌, 
அரங்கள்‌ அமைக்கப்படவேண்டிய௰ நீளவளவு களுக்கேற்ப, பொறியினால்‌ 
வெட்டப்படும்‌. வெட்டியெடுக்கப்பட்ட துண்டுகளைச்‌ சூடாக்கி உருளையினா 
லும்‌ சுத்தியலினாலுமடித்து அரவுருவாக்ப்‌ பின்னும்‌ சூடாகச்‌ சிறிது 
நேரம்‌ குளிரவைக்கப்படும்‌. இப்படிக்‌ குளிரவைப்பதால்‌ பற்களைக்‌ கொத்‌ 
தக்கூடியதாக உலோகம்‌ மென்மையடையும்‌. 

இவ்வாறாக உலோகத்தை மென்மையாக்கிய பின்‌ சாணைக்கல்லிற்‌ பிடித்து 
அரம்‌ ஏற்றவுருவம்‌ பெற்றதும்‌ பற்களைப்‌ கொத்துவதற்கு முன்‌ 
மீண்டும்‌ அவை மட்டப்படுத்தப்படும்‌. இப்படிச்செய்வதால்‌ கொத்தப்‌ 
படும்‌ பற்கள்‌ சமமாகவமையும்‌. 

வெற்றரத்தில்‌ (11316 நிக) பற்கள்‌ பொறியிலியங்கும்‌ ஊசிமினா 
லேயே கொத்தப்படுன்றன. வேகமாய்க்‌ கொத்தும்‌ ஊசியைத்‌ தாண்டி 
வெற்றா.த்தை இழுக்கும்போது, அதில்‌ பற்கள்‌ கொத்தப்படும்‌. கொத்தப்‌ 
படவேண்டிய பற்களுக்கேற்க ஊசியும்‌ வெற்றரமும்‌ உசிதமான முறையில்‌ 
பொறியில்‌ ஒழுங்கு படுத்தப்படும்‌. சூடாக்யேடித்தல்‌, மென்மையாக்கல்‌, 
உருவாக்கல்‌, பற்கள்‌ கொத்துதல்‌ என்பன முடிவுற்ற பின்‌, இவ்வரஙகள்‌ 
சூடான ஈயக்கடாரத்திற்‌ போட்டு நன்றாகச்‌ சூடாக்‌, ஒழுங்கு செய்யப்பட்ட 
கரைத்த அசற்றலீனில்‌ இறகூக்குளிரவிடப்படும்‌. இவ்வாறு, கிரமப்படி 
சூடாக்கக்‌ குளிரவைப்பதால்‌ அரம்‌ நன்கு வன்மையடைவதுடன்‌ உலோகங்‌ 
தளையராவக்‌ கூடிய வலுவையும்‌ பற்கள்‌ பெறுகின்றன. 


22 உலோக வேலை 


சுத்தப்படுத்தியபின்‌, அரத்திற்குப்‌ பொறியினால்‌ மணல்‌ ஊதப்படும்‌ 
(இஷ. 113) இதனால்‌, பற்கள்‌ கூடுதலான வலுவைப்‌ பெறுகின்றன. 
பின்பு, அரத்தின்‌ கலைக்கூர்‌ நன்கு வலுவடையச்‌ சூடாக்கப்படும்‌. 
பின்பு, தேர்ச்சிபெற்ற பரிசோதகர்களால்‌ அவற்றின்‌ தன்மை பரிசோதிக்‌ 
கப்பட்டபின்‌, துருத்தடை எண்ணெய்‌ பூசி உயோகத்திற்கேற்ப இவை வெளி 
வரும்‌. 
அரங்களை வகுத்தல்‌. 


இக்கால வேலைகளுக்கேற்ப வகைவகையாக அரங்கள்‌ ஆக்கப்பட்‌ 
டுள்ளன. உருவிலும்‌, தரத்திலும்‌, சிறப்பிலும்‌ வேறுபட்டனவாய்க்‌ காண 
ப்படமிவற்றின்‌ இனங்கள்‌ ஈராயிரத்துக்குமதிகமெனலாம்‌. அரங்களை 
இனம்வகுக்கும்போது, அவற்றின்‌, 1. நீளம்‌, 9. வடிவம்‌ (குறுக்கு 
வெட்டுமுகம்‌) 8. பற்கள்‌. அல்லது கொத்து என்னும்‌ மூவிதவியல்‌ புகளைக்‌ 
கொண்டே வகுக்கப்படுமென முதலாம்‌ புத்தகத்திற்‌ படித்துள்ளோம்‌. 

1, நீளம்‌:--அரத்தின்‌ முனைக்கும்‌ கழுத்திற்குமிடைப்பட்ட பகுதியே 
நீளமெனப்படும்‌. பிடிபொருந்தும்‌ பகுதி நீளத்துடன்‌ சேர்க்கப்படுவ தில்லை. 
சாதாரணமாக, சகல வரங்களினதும்‌ நீளவளவு கூடுமிடத்து, அவற்றின்‌ 
குறுக்கு வெட்டுத்தடிப்பும்‌, அல்லது அகலமும்‌ பெரும்பாலாக இருமடங்‌ 
காகக்‌ கூடும்‌. 

2. வடிவம்‌, அல்லது குறுக்குவெட்டூமுகம்‌:--பல்வகையரங்களின்‌ குறுக்கு 
வெட்டுத்தோற்றங்களே இங்கு  குறிப்பிடப்படுன்றன. பொதுவாக 
உபயோகககப்படும்‌ தட்டையரம்‌, வட்டவரம்‌, சதுரவரம்‌, மூலையரம்‌, 
கத்திவிளிம்பரம்‌ என்பவைகளைப்பற்றி முனபு படித்து விட்டோம்‌. இவைகள்‌ 
குறுக்கு வெட்டு முகத்தோற்றத்தைக்‌ கொண்டே வகுக்கப்பட்டுள்ளன. 
இவ்வகுப்பினை நன்கு கவனித்தால்‌. சதுரம்‌--அரைவட்டம்‌- முக்கோண 
மென மூன்று வருக்கங்களாகப்‌ பிரிக்கலாம்‌. இம்மூன்று வருக்கங்களும்‌ 
உருவங்களுக்கமைய இன்னும்‌ பிரிக்கப்படும்‌. (படத்தைக்‌ கவனிக்க.)' 





கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 98 





படம்‌ ]4. (நிக்கல்சன்‌ அரச்சங்க அனுமதியுடன்‌) 


பிறகு இவை, கூம்பரம்‌, மொட்டையா மெனப்‌ பிரிக்கப்படும்‌. 

கூம்பரத்தின்‌ குறுக்குவெட்டின தடிப்பில்‌, அல்லது அகலத்தில்‌ (சில 
வேளைகளில்‌ இரு விதங்களிலும்‌) படிபபடியாக நுனி வரையும்‌ குறுகிக்‌ 
கொண்டேபோகும்‌. நுனிப்பகுதி இவ்வாறு குறுகியிருக்க, அரத்தின்‌ நீளத்‌ 
திலே அது அரைப்பகுதி, அல்லது மூன்றிலொரு பகுதி அளவினதா 
யிருக்கும்‌. 

மொட்டையரத்தின்‌ குறுக்குவெட்டினளவு முழு நீளத்திற்கும்‌ ஒரே 
மாதிரியாயிருக்கும்‌. 

3. பற்கள்‌, அல்லது கொத்து:--அரப்பறகளின, அல்லது கொத்துக்‌ 
களின இயல்புகளுக்கமைய, அவை தனிவெட்டு, குறுக்கு வெட்டு, பெரிய 
வளைவுக்கொத்து வளைவுக்கொத்து என நால்வகையாகும்‌, இவற்றைப்‌ 
பற்றி முதலாம்‌ புத்தகத்திலே படித்துவிட்டோம்‌. ்‌ 

இவற்றை மேலும்‌, அதிகசொரசொரப்பரம்‌, குறைவான சொரசொரப்‌ 
பரம்‌, மென்மையரம்‌, மிகமென்மையாம்‌, எனப்பலவகையாகப்‌ பிரிக்கலாம்‌. 

தனிக்கொத்தரம்‌ பொத; வாக மென்கையாயராவுவ 'தற்கே உபயோகிக்கப்படு 
றது. பெரும்பாலும்‌ கத்தி, கத்தரி, வாள்‌ போன்ற வெட்டுங்கருவிகளுக்‌ 
குக்‌ கூர்மையளிப்பதற்குத்‌ தேவைப்படூன்றன. குறுக்குவெட்டரங்கள்‌ உலோ 
கங்களைத்‌ தேய்த்தல்‌ போன்ற அமுக்கியராவும்‌ வேலைக்கேயுதவு இன்றன. 

பெரிய 'வளைவுக்‌ கொத்துக்களில்‌, பற்களொவ்வொனறும்‌ இடம்விட்டு 
அமைந்திருக்கன்றன. மிகவும்‌ பருமட்டான இவற்றால்‌, மரம்‌, தோல்‌, 
அலுமினியம்‌, ஈயம்‌ போன்றவற்றை அராவலாம்‌. வளைவுக்‌ கொகத்தரம்‌ 
அ;இகமாக உபயோடக்கப்படுவதில்லை. இது விசேடமாக அலுமினிய உருக்குத்‌ 
குகடுகளின்‌ மேற்புறத்தை யராவுவதற்கே உபயோகிக்கப்படகறது. 

அரப்பற்கள்‌ சொர சொரப்பானவை, மென்மையானவை எனக்குறிப்‌ 
பிடும்போது, சொரசொரப்பானவை அமுக்க மான வேலைகளுக்கும்‌, மென்‌ 
மையானபற்கள்‌ மென்மையாக அராவுவதற்கும்‌ சிறந்தன வென்பது 
தெளிவாகிறது. 


94 உலோக வேலை 
வேலைக்குப்‌ பொருத்தமான அரத்தைத்தெரிந்‌ தெடூத்தல்‌. 


தரத்திலும்‌ உருவத்திலும்‌ வேறுபட்ட பற்களையுடைய அரங்கள்‌ ஆயிரக்‌ 
கணகிலுண்டென அறிந்து கொண்டோம்‌. ஆமிரக்கணக்கான மாதிரிகளி 
லராவ வேண்டிய பலவகை வேலைகளிருப்பதினாலேயே இத்தொகையான 
அரங்கள்‌ செய்யப்பட்டுள்ளன. வேலைக்குப்‌ பொருத்தமான அரத்தைக்‌ 
கையாண்டால்‌, வசதியாகவும்‌ வடிவாகவும்‌ வேலையைச்‌ செய்து முடிக்கலாம்‌. 

சரியானவரம்‌ வேலையைச்‌ சரிவரச்செய்து முடிப்பது போல்‌, பிழையான 
வரம்‌ பெரும்பாலும்‌ வேலையைப்‌ பிழையாகச்‌ செய்துமுடிக்கும்‌. வேலைகளுக்‌ 
கேற்ற தாகவே அரங்களமைக்கப்பட்டிருப்பதால்‌, பொருத்தமான வரத்தைத்‌ 
தெரிந்துபயோ௫த்‌ தால்‌ வேலைநேரம்‌ சுருங்குவதுடன்‌ அரத்தின்‌ ஆயுளும்‌ 
நீடிக்கும்‌. சரியான வரத்தையுபயோடத்தால்‌ உற்பத்தியாளருக்குக்‌ கால 
மும்‌ பணமும்‌ மிஞ்சும்‌. 

பொருத்தமான வரத்தைக்‌ தெரிந்தெடுக்கும்போது பலகாரணங்களைப்‌ 
பற்றிச்‌ சிந்திக்கவேண்டியிருக்கிறது. அவற்றுள்‌ முக்கியமானவற்றைக்‌ 
ழே காண்க. 

1. தட்டையான, அல்லது குலிவான உருவத்தை யராவுதல்‌. 

9. வளைவான, அல்லது குழிவான உருவத்வத யராவுதல்‌. 

8. விளிம்பையராவுதல்‌. 

4.  ஒடுக்கமூலை--பீலி--பொளி, அல்லது சதுரமும்‌ அரைவட்டமுமான 
தொளைகளையராவுதல்‌ மேற்‌ கூறப்பட்ட காரணங்களைப்‌ பின்வருங்‌ காரணங்க 
ளுடன்‌ சீர்தூக£ப்‌ பார்த்தல்‌ வேண்டும்‌. 

(1) அராவபபடவேண்டிய உலோக வகை, அல்லது பொருள்‌. 

(2) அராவப்படவேண்டி௰ பொருளின்‌ வடிவழும்‌ இனமுட. பருமனும்‌. 

(8) அராவப்படவேண்டிய இடம்‌, தராதரம்‌, மேற்புறததின தன்மை. 

(4) உலோகத்தையராவ வேண்டிய அளவும்‌ அராவுவதற்குக்‌ இடைக்கும்‌ 

நேரமும்‌. 

(5) மென்மையாயராவும்‌ பக்குவம்‌. 

அரத்தின்‌ வகை--தராதரம்‌--பற்கள்‌ என்பனவற்றைக்‌ கவனிக்கும்போது 
மேற்கூறிய காரணங்கள்‌ கவனிக்கத்தக்கன. இக்காரணங்களில்‌, தாம்‌ 
செய்யும்‌ வேலைக்குரிய காரணக்கைக்‌ கவனித்து, அதற்குப்‌ பொருத்த 
மான அரத்தைத்‌ தெரிந்தெடுத்துக்‌ கொள்ளலாம்‌. 


சரியான முறைப்படி அராவுதல்‌. 
வேலைக்கேற்ற கருவியைத்‌ தெரிந்தெடுத்தால்மட்டும்‌ போதாது ; அதனை 
இயக்கும்‌ இருகரங்களும்‌ சரியான முறைப்படி இயங்கினாற்றான்‌ நல்ல 
பலனைப்‌ பெறமுடியும்‌. 


கருவிகளைக்‌ கையாளும்‌ முறையைக்‌ கொண்டே இற்பியின்‌ தஇற்மை 
கணிக்கப்படுிறெது. உளி, சுத்தியல்‌, வாள்‌, அரம்‌ முதலிய கருவிகளை 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 59% 


யெல்லாம்‌ உபயோஇப்பதில்‌ சரியான--பிழையான முறைகளுண்டு. செய்யும்‌ 
வேலையின்‌ உருவம்‌, வேலை செய்யும்‌ நிலை, எதிர்பார்க்கப்படும்‌ பலன்‌ 
என்பவைகளுக்கேற்ப, சமயோசித புத்தியைப்‌ பிரயோத்துச்‌ சரியான 
மூறைப்படியராவுதல்‌ உரிய பலனைத்தரும்‌. அமுக்கயராவுதல்‌ ஓபபம்‌ 
வரவராவுகல்‌, இடையாகவராவுதல்‌, குறுக்காயராவுதல்‌, இழுத்தராவூதல்‌ 
என்னும்‌ ஐந்து முறைகளையும்‌ முதலாம்‌ புத்தகத்திற்‌ படித்துவிட்டோம்‌. 
இப்பொழுது, அராவும்‌ முறகைளைப்பற்றி விளக்கமாக ஆராய்‌ வோம்‌. 

அராவும்போது “ செயல்‌” அமைந்திருக்க வேண்டிய உயரம்‌.--அரரவப்‌ 
படவேண்டிய பொருள்‌ இடுக்கியில்‌ வசதியாக மாட்டப்பட்டே அராவப்படும்‌. 
சாதாரணமாக, அரராவுவனுடைய முழங்கை உயரத்திற்கு இப்பொருள்‌, 
அல்லது செயல்‌ இடுக்கியில்‌ இ௫ுக்கப்பட்டிருத்தல்வேண்டும. நீண்டநேரம்‌ 
இழுத்தராவ வேண்டுமானால்‌ ** செயல்‌ ” இந்தஉயரத்திலுஞ்‌ சற்றுப்‌ பணித்‌ 
இருத்தல்‌ நன்று. ஒப்பம்‌ வர அராவவேண்டூமானால்‌ * செயல்‌ ”” கண்‌ 
மட்டத்‌ இற்கு உயர்ந் திருத்தல்‌ வேண்டும்‌. 

ஒத்தி 


கன்‌. அடுத்‌ 
“இ உல அராவுதல்‌ 
்‌ ஷை 
க விம்‌ ௫௦ ச 
மத அமத. 


அராவுதல்‌ 
%, ட 4. 
ணத்தை. கட அப்‌ ஒபபமாக அராவுதல்‌ 
கன்ன வி௫ம்சியபடி 


ரத்தைத்‌ 


௮ 
இ௫ப்பி ஒப்பமாக 


அராவுதல்‌ 
ர ஷு ட இடையாக அராவுதல்‌ 
லை மேற்றளம்‌ இடையாக 
அராவும்‌ போது 


மிதமிஞ்சாமல்‌ 
இது தடுக்கும்‌ 


டுறுக்காக அரமிடல்‌ 
அரத்தை 45ல்‌ பிடித்து 
ஓ௫ நீளமான உலோகத்‌ 
கட தண்டினை இுறுக்காத 
டை அராகிப்‌ பின்‌ 
% எதர்ப்பக்கமாக 
ராவ, தளம்‌ 
* ஒப்பமா௫ம்‌ 






ட தடட அவையள்‌. 


கூ க 
ப ஒப்பமாக அரமிடல்‌ 
௮ 1 ல 
ஆஸி பகம்‌ ஆண்ட (இடுத்து அரமிடல்‌) 
அரத்தை இடத்த, 
| முன்னும்‌ பின்னும்‌ 
தள்ளியும்‌ அராவி௫ல்‌, 
மேற்பரப்பு வஓுக்களை 
நீத, ஒப்பமாக்கலாம்‌ 


படம்‌ 15. 


96 ்‌ உலோக வேலை 


“ செயல்‌ ” இடுக்கயில்‌ நெருக்கப்பட்டுச்‌ சேகமேற்படாமலிருக்க முற்கூறிய 
'இடுக்‌இப்பிடிகருவியையுபயோ௫க்க வேண்டும்‌. 

வட்டமானவுலோகம்‌ சட்டமாகவோ, கூராகவோ, அதிகப்படியாக அராவப்‌ 
படும்போது பீலிதோண்டப்பட்ட இரண்டு துண்டுகளுக்கடையே வைத்து 
'இடுக்யொற்‌ பிடித்து அராவினால்‌ அசையாமலிருக்கும்‌. 

அராவுதலின்‌ முதற்படி:--ஆரம்பத்தில்‌ அராவப்பமிலும்போது, தமக்குத்‌ 
தெரியாமல்‌ அரம்‌ உந்தப்பட்டு தெளிவாக அங்குமிங்கும்‌ உராய்ந்து 
கொண்டுபோகும்‌. இதனால்‌, “செயலின்‌ * ஈரோரங்களும்‌ பள்ளமுற்று 
மட்டப்படாமல்‌ குவிவுறும்‌. அாதாரணமாகத்‌ தட்டையாயராவும்‌ போது 
அரம்‌ நேர்‌ கோட்டிற்‌ செல்லும்படி செய்தல்‌ வேண்டும்‌. இவ்வாறு 
அரம்‌ ஒடுவதால்‌ “ செயலில்‌ ” பீலி கோண்டப்படாமலும்‌ குவிவேற்படாமலு 
மிருக்க, அரமோடுந்‌ திசையை மாற்றுதல்‌ (இடையிடையே பக்கத்துக்குப்‌ 
பக்கந்திருப்புதல்‌) வேண்டும்‌. 

அவசியமற்றவகையில்‌ அரத்திற்குப்‌ பாரமளிப்பது, அரப்பிடியை மிகவிறுக்‌ 
கமாகப்‌ பிடிப்பது, அரத்தை மட்டத்திற்குப்‌ பிடியாதிருப்பது, நெளிவாக 


அரத்தைச்‌ செலுத்துவது என்பவையே, சமமாயராவமுடியாமைக்குக்‌ 
காரணங்களாம்‌. 





படம்‌ 16. (நிக்கல்சன்‌ அரச்சங்க அனுமதியுடன்‌) 


அராவுதலும்‌ அரத்தேய்வும்‌ 
அரத்திற்கு அதிகமாகப்‌ பாரங்கொடுப்பதாலும்‌ அரத்தை முன்னுக்குத்‌ 
தள்ளும்போது மெதுவாகத்‌ தள்ளுவதாலுமே அரப்பற்கள்‌ பழுதடைன்‌ 





98 உலோக வேலை 


கடைச்சலெந்திரத்தின்‌ உதலியாற்‌ சீவுதல்‌, அல்லது அராவுதல்‌:-- 
கடைச்சலெந்திரத்தில்‌ மாட்டப்பட்டுச்‌ சுழலும்‌ (பொருளை) அரத்தாலரா 
வுதலே அம்முறையாகும்‌. இவ்வாறு அராவும்போது அரத்திற்கு 
அளவுக்கு மிஞ்சிப்‌ பாரங்கொடுத்தலையும்‌ அரத்தை ஒரேயிடத்திற்‌ பிடித்‌ 
துக்‌ கொள்ளுவதையும்‌ தவிர்த்தல்‌ வேண்டும்‌. 


அரத்தை முன்னாற்றள்ளும்‌ போது, அராவப்படுவதற்காக அரத்திற்குச்‌ 
சமநிறை கொடுத்து “ பொருளின்‌ ” மேற்புறத்தே மெதுவாக அரத்தை 
முன்னே தள்ளவேண்டும்‌. இப்படியாகத்‌ தள்ளும்போது படிப்படியாக 
அரத்தைப்‌ பக்கத்துக்குஞ்‌ செலுத்துவதால்‌ “ பொழுளின்‌ *” பீலி தோண்டப்‌ 
படுதலையும்‌ உலோகத்தூள்கள்‌ தங்குவதையுந்‌ தவிர்க்கலாம்‌. 





படம்‌ 18, 


இப்படியாக அராவுவதற்குப்‌ “ பொறிச்சாலை ” வாளரமென்னும்‌ ஒரு 
வகையாமே உபயோடக்கப்படூறது. இவ்வரத்தைவிடக்‌ திறமான வேறு 
லிசேட அரமுமுண்டு. இதில்‌ மற்றையதிலும்‌ பார்க்கக்‌ கூடிய நீளத்‌ 
இற்குப்‌ பற்களின்‌ கொத்துக்களமைந்தஇிருக்கும்‌. இவ்வாறு பற்களின்‌ 
அமைப்பு நீண்டிருப்பகால்‌ வேகமாயராவக்‌ கூடியதாயும்‌,. அராலிய பின்‌ 
மேற்புறம்‌ மிருதுவாயமையத்தக்கதாயும்‌ பற்களில்‌ உலோகத்தூள்‌ தங்க 
முடியாமலுமிருக்கும்‌. 

உருண்டை வடிவான துண்டைப்‌ போதிகையில்‌ பொருத்துவதற்குப்‌ 
பெரும்பாலும்‌ இம்முறையாகவே அராவப்படுிறது. போதிகையினூடே 
உலோகத்துண்டு இயங்குவதற்கு அதன்‌ வெளிப்புறம்‌ சமமாயும்‌ மிருது 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 90 


வாயுமிருநதால்‌ மிக வசதியாயிருக்கும்‌. உலோகத்துண்டின்‌ மேற்புறத்தை 
மிருதுவாயும்‌ ஒப்பமாயும்‌ அராவவேண்டுமானால்‌, “ சுலிசு” இனத்தைச்‌ 
சேர்ந்த நான்காமிலக்க அரத்தினாலே, அல்லது ஆறாமிலக்க அரத்தினாலே 
அராவவேண்டும்‌. 

அநேக பட்டடை வேலையார்‌, புதிய பொறிச்சாலை வாளரத்தை உபயோ 
இக்கு முன்னர்‌, அதனைத்‌ தட்டையான வார்ப்பிரும்புத்‌ துண்டுகளிற்‌ 
செலுத்திப்‌ பற்களின்‌ கூர்மையைக்‌ குறைத்துக்‌ கொள்ளுவர்‌. மிகவும்‌ 
மென்மையாயராவவேண்டிய பொழுதே இவ்வாறு செய்தல்வேண்டும்‌. 

நீண்ட கோணவடிவப்‌ பற்களுள்ள பொறிச்சாலை வாளரத்தினாற்‌ கூர்‌ 
மையாயராவுவதால்‌, அது உலோகத்‌ துண்டுகளின்‌ விளிம்புகளில்‌ முட்டி 
அவசியமற்ற முறையில்‌ அராவப்பட்டுவிடும்‌. ஆதலால்‌, அப்படியான விடங்‌ 
களைக்‌ கவனமாக அராவவேண்டும்‌. அராவும்போது உலோகக்‌ துண்டின்‌ 
மேல்‌ கைவைப்பதால்‌ கையிலுள்ள எண்ணெய்‌, அல்லது ஈரம்‌ உலோகத்‌ 
இற்பட்டு அரத்தின்‌ பற்றும்‌ வலிமையைக்‌ குறைத்துவிடும்‌. 

உருளை வடிவான உலோகத்துண்டை அராவுவதுத தவிர, முட்டை 
வடிவான உலோகத்‌ துண்டுகளை அராவுவதற்கு மென்மையான பற்களைக்‌ 
கொண்ட மிருதுவாயராவக்‌ கூடிய “சுலிசு ” இனவர.த்தையே உபயோடத்தல்‌ 
நன்று. இவ்வினவரங்கள்‌ பலதரப்பட்ட பல்வகை வடிவங்களிற்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளன. கடைச்சலெந்திரத்தாற பிடிததராவும்‌ போது “சுவி௯'' 
இன அரங்கள்‌ மிகமென்மையாயரரவும்‌. 


நுண்பொருட்களைச்‌ செய்யவுபமோ௫ுக்கும்‌ அரங்கன்‌. 


அண்பொருட்களைச்‌ செய்து பழகுவதினாலேற்படும்‌ பயிற்சி, நாளடைவில்‌ 
வளர்ச்சியுற்று இயந்திரம்‌ மோட்டர்வண்டி, ஆகாயலிமானம்‌ போனந 
வற்றைச்‌ செய்ய உதவுகறது. 

ஒய்வுநேரங்களிற்‌ செய்யப்படும்‌ பலலித நுண்‌ பொருட்கள நாட்டின்‌ 
பொருளாதார விருத்‌ ,தியையுண்டுபண்ணுசன்றன. பொன்‌ வெள்ளிநகைகளைச்‌ 
செய்தல்‌ பழுதான கடிகாரங்களைத இருத்துதலென்பனவும்‌ நுட்பவேலையைச்‌ 
சேர்ந்தனவேயாகும்‌. 

இப்படியான நுட்பவேலைகளைச்‌ செய்வதற்கு மெலலிய அரவகைகளே 
தேவையான்றன. இவை, “ சுவி௬ு ”? இனவரங்களென வழங்கப்படசன்‌ 
றன. சுவிற்‌ சலாந்தினரால்‌ முதன்முதல்‌ இவ்வரங்கள்‌ ஆக்கப்பட்டமையால்‌ 
இப்பெயர்‌ இவற்றிற்கு ஏற்படலாயிற்று. இவ்வரங்கள புருமட்டான மெல்‌ 
லிய பற்களைக்‌ கொண்டனவாய்‌ வெவ்வேறு உருவில்‌ மெல்லிய வேலை 
களைச்‌ செய்ய அமைக்கப்பட்டுள்ளன. 

நுட்பவேலையரங்களாலராவும்‌ போதும்‌, அரஙகளாலராவும்‌ பொழுதும 
கடைப்‌ பிடிக்கவேண்டிய 'நியதிகளையே பின்பற்றுதல்‌ வேண்டும்‌. இம்மெல்‌ 
லரங்களை ஒன்றோடொன்று படாதவாறு வெவ்வேறாகப்‌ பெட்டியிலோ 





50 உலோக வேலை 


ஏந்தானத்திலோ ஒழுங்காக வைத்தல்‌ வேண்டும்‌. உபயோ௫க்கும்‌ போது 
அடிக்கடி தூரிகையாற்‌ சுத்தஞ்‌ செய்தால்‌ ஒழுங்காக வேலை செய்யலாம்‌. 
காப்பரங்கள்‌ . 
இந்தவரங்களும்‌ மெல்லிய வேலைகளைச்‌ செய்யவேயுபயோகிக்கப்படூகன்றன. 
விசேடமாக, இவற்றை ஆமைப்பூட்டூச்‌ சாவிகளைச்‌ செய்பவர்களே உபயோக 
றார்கள்‌. பொதுவாக, மற்றையவரங்களால்‌ அராவமுடியாத ஒடுங்யெ வாய்‌ 
களையும்‌ உதடூகளையும்‌ அரராவுவதற்கு இவை உதவுன்றன. 


இவ்வரங்கள்‌ தட்டைவடிவாய்‌ முனைவரையுங்‌ கூம்பியுள்ளன. 
அரத்தால்‌ வேலை செய்தல்‌. 


ஒரரத்தால்‌ வேலை செய்யுங்‌ காலவெல்லை குறுகுவதற்குக்‌ காரணம்‌, 
அதனைக்‌ கவனமீனமாயுபயோப்பதேயாகும்‌. ஒருபோதும்‌, அரத்தை வேறு 
கருவிகளுடன்‌ “*இலாச்சியிலோ பெட்டியிலோ வீசிவிடக்கூடாது. ஒன்று. ககு 
மேல்‌ ஒன்றை அடுக்கிவைத்தலும்‌ நல்லதல்ல. இவ்வாறு செய்தால்‌ அரப்பற்க 
ளின்‌ கூர்கள்‌ பழுதுபடூம்‌. அளவான பலகையில்‌ ஒழுங்காகத்‌ துளைக்கப்பட்டுள்மா 
துளைகளில்‌ அரப்பிடிகள்‌ மேலாக விருக்குமாறு வெவ்வேறாக அழகாக அடுக்கி 
வைத்துக்கொண்டால்‌ தேவையான பொழுது தேவைப்படுமரத்தை வசதியாக 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌. பற்களில்‌ துருப்பற்றாகவாறு அரங்களை உலர்ந்த 
விடங்களில்‌ வைப்பதற்குச்சிறந்த வேலையாளன்‌ மறந்துவிடமாட்டான்‌. 





(நிக்கல்சன்‌ அரச்சங்க அனுமதியுடன்‌) 
படம்‌ 19. காப்பரத்தையுபயோகித்தல்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 591 


அராவும்‌ போது அரப்பற்களுக்கடையிற்‌ கிக்க கொள்ளும்‌ உலோகத்‌ 
தூளையகற்றுதல்‌ மிக முக்கயம்‌. அராவிக்‌ கொண்டே போகும்‌ 
பொழுது அடிக்கடி அரவோரங்களை மேசையில்‌ தட்டினால்‌ சிக்கியுள்ள தாள்‌ 
விட்டுவிடும்‌. இதையகற்றுவதற்கு அரத்தூரிகைகளுமுண்டு. அரவும்‌ 
போதும்‌ அராவிமுடித்து அரங்களை வைக்கு முன்னும்‌ தூறிகையாற்‌ சுத்தப்‌ 
படுத்த வேண்டும்‌. தூரிகையாற்‌ சுத்தப்படுத்த முடியாத மெல்லிய 
துண்டுகள்‌ இக்ூயிருந்தால்‌ வரைதலூசியாலெடுத்து விடலாம்‌. அரத்தில்‌ 





படம்‌ 20. சுழற்சியரத்த। 







59 உலோக வேலை 


எண்ணெய்‌ (நிலக்கரி) நெய்‌ படிநதிருந்தால்‌ வெண்‌ சுண்ணக்‌ கட்டியால்‌ 
தேய்த்து அவற்றையில்லாமற்‌ பண்ணலாம்‌. அரத்தில்‌ சுண்ணக்‌ கட்டியைத்‌ 
தேய்ப்பதால்‌ பற்களிடையே உலோகந்‌ தங்கமாட்டாது. 


அராவி மெரு£டல்‌. 


செயலை” (பொருளை) மட்டமாயராலி முடித்த பின்‌ மட்டமான மேற்பரப்‌ 
பை மேலும்‌ மென்மைப்‌ படுத்தி மெருட, மெல்லிய அரச்சீலைத்‌ துண்டை 
அரத்திற்‌ சுற்றி, மட்டம்வர அராவுவதுபோல்‌ மினுக்குக. ஈற்றில்‌, எண்‌ 
ணெய்த்‌ துளிகள்‌ சிலவிட்டு, வலியிழந்த அரச்சீலைத்‌ துண்டால்‌ தேய்த்து 
விட்டால்‌ பொருள்‌ மெருகடையும்‌. எண்ணெய்‌ விட்டூ மினுக்கு வதால்‌ 
மெருகேற்படூவது மட்டூமன்றித்துருப்பிடிக்கவும்‌ மாட்டாது. 


சுழற்சியரம்‌. 


மின்சக்தியாலும்‌, வாய்வளியாலும்‌ (௦௦௦௯8140) இயங்குசன்ற--கொண்டு 
செல்லக்கூடிய (1௦71816) நலீன கருவிகள்‌ மலிந்துள்ள இக்காலத்தில்‌ 
சுழற்சியரமும்‌ நவீன வேலைகளுக்காக உபயோ௫ிக்கப்படுிறது. இந்தஅரங்கீள்‌ 
கடைச்சலெந்திரங்களிலும்‌ துறப்பணப்‌ பொறிகளிலும்‌ மாட்டப்படும்‌. 


வலவ வத்‌ 
வல்லவ 
ல 


ட 
3 


ள்‌ 
ை்‌ 





படம்‌ 21. (நிக்கல்சன்‌ அரச்சங்க அனுமதியுடன்‌) 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 55 


மின்‌ சக்தியால்‌, அல்லது வாயுவலியால்‌ இயங்கும்‌ பலவகையான வளையுந்‌ 
தண்டுகளின்‌ மூலமாகஇவை தொழிற்‌ படுகின்றன. 

சாதாரணவாங்களால்‌ அராவமுடியாத பகுதிகளை அராவி மட்டப்படுத்த 
வும்‌, தோண்டவும்‌, உருப்படுத்தவும்‌ இந்தஅரங்களால்‌ முடியுமாதலால்‌ 
பொறிகளையும்‌ கருவிகளையும்‌, அச்சுக்களையும்‌ செய்யும்‌ கம்மாலைகளிலும்‌, 
மோட்டர்‌ வண்டி, ஆகாயலிமானஞ்‌ செய்யும்‌ பெரிய கம்மாலைகளிலும்‌ ; 
பழுதடைந்த பலவற்றைத்‌ திருத்தும்‌ வேலைக்‌ தலங்களிலும்‌ பெரும்பாலும்‌ 
இந தஅரவினங்கள்‌ உபயோ௫க்கப்படுன்றன. 

சுமற்சியரம்‌, உயர்கத்தியுருக்கனால்‌, (1. 8. உருக்கு) செய்யப்படுகிறது. 
இதன்‌ தலையிலுள்ள வெட்டுங்‌ கூர்களோ முறுக்கான பீலிக்கூட்டங்க 
ளாகத்‌ தோண்டப்பட்டிருக்கன்றன. 

சுழற்சியரங்களின்‌ தலைகள்‌ உருளை, உருண்டை, கோழிமுட்டை, கூம்பு, 
குவிவு முதலிய வடிவங்களிற்‌ செய்யப்பட்டுள்ளன. இவற்றின்‌ தலைமயினது 
லிட்டம்‌ 3-1]? அளவினதாயும்‌ கழுத்து $ அங்குலமும்‌ விட்டம்‌ $ அங்குல 
மும்‌ மூடையதாயுமமைந்திருப்பதைக்‌ காணலாம்‌. 


சுமற்சியரங்களின்‌ வேலை சிறக்கவும்‌ ஆயுள்‌ 
த. 






நீடிக்கவும்‌ வேண்டுமெனில்‌, அவற்றின்‌ தலை 

விட்டத்துககமைய மெல்லுருக்கு வார்ப்பிரும்பு 

ர அலுமினியம்‌ மகனீசியம்‌ முதலிய வுலோகங்‌ 

ர பப்ப களையராவும்‌ போது உலோகத்துக்குத்‌ தக்கசுழற்‌ 

இப்படிப்‌ போடற்க இிக்கதியைக்‌ கூட்டியுங்‌ குறைத்துங்‌ கொள்ளுதல்‌ 

வேண்டும்‌. உறபத்தியாளராலளிக்கப்படும்‌ 

“* தஇியட்டவணைகள்‌ *” (8௨௦௨ 42188) இதற்கு 
மிகவும்‌ உதவியாகும. 


இவ்வாறு போடற்க. 


படம்‌ 92. 


4. உலோகமரியும்‌ வாளையுபயோூத்தல்‌ 


உலோகங்களை அரியவோ, இழிக்கவோ உபயோலக்கும்‌ கைவாள்‌, உலோக 
மரியும்‌ வாளென வழங்கப்படும்‌. உலோகச்‌ சட்டங்களையும்‌ கூர்களையும்‌ 
விட்டங்களையும்‌ கனத்துண்டு களையும்‌ அளவுக்கமைய வெட்டவும்‌, தடித்த 
வுலோகத்தகட்டைக்‌ கழிக்கவும்‌, இவை மிகப்‌ பிரயோசனப்‌ படூன்றன. 

உலோகமரியும்‌ வாள்களின்‌ வகைகள்‌. பொதுவாக, வழங்கப்படும்‌ வாள்‌ 
களை “ சலிச்சட்டவாள்‌ ” இர்ப்படுத்தக்‌ கூடிய சட்ட வாளென இருவகை 
யாக வகுக்கலாம்‌. சவிச்சட்டத்தில்‌ ஒரேயளவான நீளமுடைய வாளலகையே 
பொருத்தலாமெனினும்‌ சீர்ப்படுத்தக்‌ கூடிய சட்டத்தில்‌ 8 அங்குலந்‌ 
தொடக்கம்‌ 12 அங்குலம்‌ வரை நீளமுள்ள அலகுகளைப்‌ பொருத்தலாம்‌. 
இது நீட்டவுங்‌ குறுக்கவுங்‌ கூடியதாகஅமைந்திருப்பதால்‌, சவிச்‌ சட்டவாளி 
லும்‌ சிறந்ததாகக்‌ கணிக்கப்படுகறது.. 


௦4 உலோக வேலை 


பகுதகள்‌:--1 சட்டம்‌. 8 , பிடி, 3. இழுவிசைத்‌ திருகாணியுடன்‌ 
கூடிய இறக்கைச்சுரை. 4, அலகு. 


உலோக மரியும்வாள்‌ 


நிலையான இறடுப்‌ விறைப்புச்சட்டஇனம்‌ 


டூரட்டுத்‌ தொடிஷக்இரிய 4) 


வாளினம்‌ 





படம்‌ 28, 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ ௦5 


சட்டம்‌ மெல்லுருக்கனாற்‌ செய்யப்படும்‌. பிடி தடித்த மரத்துண்டினாலாக்‌ 
கப்படும்‌. நவீன வாள்களின்‌ பிடிகளோ, பிடிப்பதற்கு வசதியாகச்‌ சிறு 
துப்பாக்‌ வடிவத்திலும்‌ வேறுபலவடிவங்களிலும்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 

வாளலகை நன்றாகவிறுக்கக்கொள்ளவே இறக்கைச்‌ சுரையுடன்‌ இழுவிசைத்‌ 
இருகாணியிடப்பட்டிருக்றெது. இதனுதவியாற்றான்‌ வாளலகு இழுவிசை 
பெறுறது. சில வாள்களுக்குப்‌ பிடிப்பக்கமாயும்‌ மற்‌ அஞ்சில வாள்களுக்கு 
நுனிப்பக்கமாயும்‌ இவ்விமுவிசைத்‌ திருகாணியமைந்‌ (இருப்பதைக்‌ காணலாம்‌. 

அலகு:--உலோக வாளலகை விசேட கருவியுருக்கனால்‌, அல்லது * தங்கு 
தன்‌ ”” உருக்கனாற்‌ செய்து பதனிட்டு வெப்பப்‌்பிரயோகஞ்‌ (116௧௩ 11௦8ம்‌) 
செய்வர்‌. இதன்‌ பற்களின்‌ விளிம்புகள்மட்டும்‌ கனமாக்கப்‌ பதப்‌ 
படுத்தப்படும்‌. மற்றைய விளிம்புகள்‌ மென்மையாகவே விடப்படும்‌. இத 
னால்‌, வேலைசெய்யும்போது அலகு முற்றாக ஒடிந்து விடாமல்‌ பற்கள்‌ 
மட்டுமே ஒடியக்கூடியதாயிருக்கும்‌. வேலை செய்யும்போது வாளலகு முற்‌ 
றாக வொடிந்தால்‌ வேலை செய்பவரின்‌ கைகள்‌ தாக்கப்படும்‌. இதனாலே 
யே இவ்வாறமைக்கப்பட்டிருக்கறதென்பது கவனிக்கத்தக்கது. சாதாரண 
மாக இந்தவலகுகளின்‌ அகலம்‌ ஏறக்குறைய $்‌ அங்குலமாயும்‌ தடிப்பு 
,025 அங்குலமாயுமிருக்கும்‌. 8 அங்குலந்தொடக்கம்‌ 12 அங்குலம்‌ வரை 
யில்‌ நீளமுடைய மெல்லிய, பருமட்டான அலகுகளுமுள்ளன. வாளலகால்‌ 
உலோகத்தையரியும்‌ பொழுது வெட்டில்‌ அலகு பொறுக்காதபடி இருபக்கங்‌ 
களும்‌ அமைந்திருக்கும்‌. இவவமைப்பு,  வாட்பற்றொகுதி * என 
வழங்கும்‌. இது, ஒன்று விட்டதொகுதி, (கிக்க 866) மூன்று விட்ட 
தொகுதி, (ன 800) பலலிட்டதொகுதி (அலைத்தொகுதி) (70010081௦0 
ரவா 86) என மூன்று வகைபபடும்‌. 


ஒனறு விட்ட தொகுதியில்‌, அல 





வட்ட ரட்ட டட இன்‌ நீளதஇ்‌ 
, ம்‌ க்‌ ன்‌ த ற்கு ஒரு பல்வலது 
தன்றுவிட்டபல்வரிசை பக்கத்திற்கும்‌ அதற்கடத்தபல்‌ இட 


ட ல்டட்ரகைட ர துபக்கத்திறகும்‌ வளைக்கப்பட்டிருக்‌ 
டுப்பல்‌ வரிசை கும்‌. மூனறுவிட்ட தொகுதியில்‌ 
ஒவ்வொருமூன்றாம்‌ பல்லும்‌ நேராக 
வும்‌ அவ்வாறான இருபற்களுக்கடை 
யேயுள்ள இருபற்கள்‌, முறையே 
்‌ இடமும்‌ வலமும்‌ வளைந்துமிருக்கும்‌. 
பக ல்‌ பலலிட்டத்தொகுதியில்‌ நீளத்திற்கு 
நான்கு, அல்லது ஐந்து இடப்பக்கமாயும்‌ அதேயளவான பற்கள்‌ வலப்பக்‌ 
கமாயும்‌ வளைந்திருப்பதைக்காணலாம்‌. இப்படியான தொகுதிகள்‌ மெல்லிய 
பற்களுள்ள வாளலூலேயே இடப்பட்டுள்ளன்‌. 
, பொதுவான அரிதல்‌ வேலைக்கு அங்குலத்திற்கு 18 பற்களுள்ள 10 
அங்குல மளவான வாள்‌ மிகச்‌ சிறந்தது. ்‌ ்‌ டம 








86 


உலோக வேலை 


பலவிதவுலோகங்களையரிவதற்குகந்த உலோக வாள்களினலகுகள்‌. 


உலோகங்கள்‌ 


அலுமினியம 


கோணவடிவ (அல்‌) 


விட்டம்‌ 
கோணவடி வவிட்டம்‌ 
பபிற்றுலோகம்‌ 
பித்தளை 
பித்தளைக்குழாய்‌ 
பித்தளைக்‌ குழல்‌ 
வெண்கலம்‌ 
வார்ப்பிரும்பு 
பீலிச்‌ சட்டம்‌ 
பிலிச்‌ சட்டம்‌ 


வலுவான கம்பி (கேபல்‌.. 


செம்பு 
இரும்புக்குழாய்‌ 
உலோகத்தகடு 
உலோகத்தகடு 
உருக்கு 

உருக்கு 
உலோகக்குழல்‌ 
உலோசகக்குழல்‌ 
பொதுவெட்டுக்கானது 


உலோகத்தின்தன்மை 


கனம்‌ 


பாரம்‌ 
மென்மை 


1” வரையுந்தடிப்பு 


1” வரையுந்தடிப்பு 

1” வரையுந்தடிப்பு 

பாரம்‌ 

மென்மை 

பாரம்‌ 

1” வரையுந்தடிப்பு 

மானி 18உக்குக்‌ கூடிய .. 
மானி 18உக்குக்‌ குறைந்த 
3 ம” தடிப்பு 

ச்‌ அஙகுலத்திறகுக்குறைய 
ன்‌ 18உகஞுக்‌ கூடிய .. 
மானி 18உக்குக்‌ குறைந்த 


அலகாகஅங்குலத்தில 
மைந்துள்ள பற்கள்‌ 


14 


18 
24 
14 
18 
24 
24 
18 
18 


வானலகைத்‌ தெரிவதில்‌ கவனிக்க வேண்டியன. 


1. தடித்த குறுக்கு வெட்டாக மெல்லியவுலோகத்தை 
அரிவுதற்கு, வாளின்‌ தாக்கத்தினால்‌ 





சரி 


படம்‌ 25. 


அதிகமாக ஊாடுருவும்‌ கதியில்‌ அரிந்துகொண்டு போகத்‌ தக்கதாய்ப்‌ 
கருமட்டான பற்களுள்ள அலகே கிறந்தது, 


கருவிகலைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 97 


அங்குலத்திற்கு 1& பற்களுள்ள அலகு பொருத்தமாகும்‌. 





_ பிமை 


படம்‌ 26, 


மெல்லிய பற்களைகண கொண்ட அலஇனால்‌ வேகமாய்‌ அறிய முடியாது. ஒரு 
முறைக்கு மிகக்குறைந்த பாகமே அரியப்படும்‌. 


(2) தடித்த குறுக்குவெட்டாக வன்மையான உலோகத்தையரிவதற்கு 


















சரி 


படம்‌ 27. 
முற்கூறிய அலூலும்‌ பார்க்கச்‌ சிறிது மென்மையான பற்களுள்ள 
அலகைத்‌ தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌. அப்பொழுது, அரியும்‌ தாக்கத்‌ 


இன்‌ பாரம்‌ பற்களின்‌ தொகைக்கேற்பச்‌ சமமாகப்‌ பிரிந்து போவதால்‌ 
வன்மையானவுலோகம்‌ வேகமாய்‌ வெட்டப்படும்‌. 


*௪ 


படம்‌ 28. 


98 உலோக வேலை 


வன்மையானவுலோகத்தைப்‌ பெரிய பற்களுள்ள அல$ூனாலரியும்‌ போது 
ஏற்படுந்‌ தாக்கத்தின்‌ பாரத்தை அதிலுள்ள குறைந்த தொசைப்பற்கள்‌ 
தாங்கமுடியாமையால்‌ பெலவீனமடையும்‌. மிகவும்‌ மெல்லிய பற்க 
ஞள்ள அலகும்‌ ஏற்புடையதன்று. 


8. வளைந்தவுலோகத்தையரிவதற்கு 





படம்‌ 29, 


அரியப்படும்‌ ஒவ்வொரு முறையில்‌ உலோகத்தினொடுங்கெய பகுதியில்‌ 
இரண்டு, அதற்கு அல்லது அதிகமான பற்கள்‌ படக்கூடியதான மெல்லிப 
பற்களுள்ள அலகைத்‌ தெரிந்தெடுக்கவேண்டும்‌. பருமட்டான பற்களுள்ள 
அலகாயிருந்தால்‌ அரியும்போது சக்கயுடைந்துவிடும்‌. 





பெரும பற்களுள்ள அலகு அரியும்போது சிக்கக்கொள்ளுவ தால்‌ 
பொருத்தமற்றதாகும்‌. 


(4) குழாயையும்‌ குழலையும்‌ அரிதல்‌ 





கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 29 


குழாயையும்‌ குழலையும்‌ அரியுமிடங்களில்‌ இரண்டு பற்கள்‌, அல்லது 
அதறகுக்‌ கூடுதலான பற்கள்‌ படும்படியான மிகமெல்லிய பற்களையுடைய 
அலகைத்தெரிந்தெடுக்க. குழலில்‌ அரியுமிடத்தில்‌ அரியுந்தூள்‌ சேராமல்‌ 
அகற்றுதல்‌ வேண்டும்‌. 





படம 92. 

பெரும்‌ பற்களுள்ள அலகு அரியும்போது சிக்கிக்‌ கொள்ளுவதால்‌ 

அது பொருத்தமற்றதாகும்‌. 
நீண்டவாளலகு. 

இருகாணியின்‌ தலையில்‌ நீண்ட துவாரத்தையிடுவதற்கு இந்த வாளலகு 
மிகவும்‌ பொருத்தமானது. சிறு தொகையான இருகாணிகளுக்கு நீண்ட 
துவாரமிடவேண்டுமானால்‌, பொறியிற்‌ பொருத்தி வெட்டுவதிலும்‌ பார்க்க 
குறைந்த நேரத்தில்‌ இதனால்‌ வெட்டிவிடலாம்‌. இந்த அலகுகளைச்‌ 
சர்ப்படுத்தத்தக்க வாளினங்களிலெல்லாம்‌ பொருத்தியுங்‌ கொள்ளலாம்‌. இவ்‌ 
வலகுகளொவ்வொன்றும்‌ 8 அங்குல நீளமும்‌ $ அங்குல அகலமு முூடையன 
வாயிருக்கும்‌. தடிப்பு 049, .065, .088, .019 ஆலய நால்‌ வகையளவு 
களிலமைந்திருக்கும்‌. கூர்மையுடையதாயும்‌ சக்‌இவாய்ந்‌த தாயுமிருப்பதற்‌ 
காக இவ்வலகு நன்றாகப்‌ பதப்படுத.தப்பட்டு வெப்பப்பிரயோகமுஞ்‌ செய்யப்‌ 
பட்டிருக்கும்‌. இதன்‌ நேரான பற்களால்‌ மென்மையாகவும்‌ புனிதமாக 


உலோக வாள்‌ வெட்டிய தவாளிப்பு 





40 உலோக வேலை 


வும்‌ வெட்டலாம்‌. பற்களுள்ள விளிம்பிலிருந்து எதிர்ப்பின்‌ புற விளிம்பு 
வரை இதன்‌ தடிப்புக்‌ குவிவாக அமைந்திருப்பதைக்‌ குறுக்கு வெட்டு 
முகத்தோற்றத்திற்‌ கவனிக்கலாம்‌. இவ்வாறு குவிவாக அமைந்திருப்பத 
னாலேயே பொறுக்காமல்‌, விரைவாகவும்‌ வசதியாகவும்‌ வெட்டக்கூடியதா 
யிருக்கும்‌. உலோகவாள்வெட்டியதவாளிப்பு. 

இவ்வலகால்‌ தஇிருகாணிகளுக்கு நீண்ட துவாரமிடுவது மட்டுமன்றி, திரு 
காணித்‌ தொகுதிக்காக உருண்டையான உலோகத்தைத்‌ தட்டையாக்கவும்‌, 
ஏதாவதொன்றின்‌ உள்மூலையில்‌ பொளி வெட்டவும்‌ முடியும்‌, 


உலோகமரியும்‌ வாளால்‌ வெட்டுதல்‌ 


சாதாரண வேலைகளில்‌ வாளினியக்கம்‌ ஒரு நிமிடத்திற்கு 45 தொடக்கம்‌ 
50 வரையில்‌ அளவானதாகும்‌. எனினும்‌, வார்ப்பிரும்பு, கருவியுருக்கு, 
வில்லுருக்கு என்பனவற்றை அரியும்போது இயக்கத்தின்‌ தொகையைக்‌ 
குறைத்து அலகுக்குப்‌ பாரங்‌ கொடுப்பதைச்‌ க&றிதளவு படிப்படி கூட்ட 
வேண்டும்‌. அலூன்‌ முழுநீளத்திற்கும்‌ வெட்டுமாறு நீண்ட வாளியக்கஞ்‌ 
செய்தால்‌ பற்கள்‌ மழுங்கவிடும்‌. 





படம்‌ 84. (அமெரிக்க றசன்று ஆயுதத்துறையின்‌ அனுமதியுடன்‌.) 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 4] 


குறுக வாளியக்க வேகத்தில்‌ வெட்டுவதனால்‌ பற்கள்‌ விரைகில்‌ 
மழுங்கிவி௫ன்றன. 





படம்‌ 85. அரியத்தொடஙகுதல்‌. 
வாளை முனசெலுத்தும்போதே அலகு வெட்டுறதன்றிப்‌ பின்னிமுக்கும்‌ 
போது வெட்டுவதில்லை. ஆதலால்‌, இழுக்கும்போது பாரங்கொடுப்பதைக்‌ 
குறைத்தல்‌ வேண்டும்‌. பற்களின முனைகள்‌ முன்னாக நிறகுமாறு அல 
கைப்‌ பொருத்தி நான்கைந்து முறைகள்‌ வெட்டியபின்‌, இழுவிசைத்‌ 
'இருகாணியைச்‌ சிறிது இறுக்கப்‌ பெருவிரலால அலகைத்தட்டி, இழுவிசை 
யைப்‌ பரிசோதித்தல்‌ வேண்டும்‌. 


பல்வேறு உலோகப்பொடுள்‌ 
அரியும்போதப தொடங்டும்‌ இறைட 





பிழை பிழை மிழை 


படம்‌ 86. (0.8. ஸ்றட்டுச்சங்க அனுமதியுடன) 


42 உலோக வேலை 


உலோக வாளால்‌ வெட்டும்போது, குளிராக்குதிரவத்தையோ உராய்வு 
நீக்கு மெண்ணெயையோ விடுவதால்‌ அலூன்‌ பற்கள்‌ உலோகத்தைப்‌ 
பற்றாமல்‌ வழுக்கத்‌ தொடங்கும்‌, உலோகத்தை ஆழமாக அரியும்போது 
அலூனிரு பக்கங்களையும்‌ எண்ணெய்ச்‌ சீலையாற்றடவிக்கொண்டு அரி 
யத்தொடங்கனால்‌ அலகு தங்குதடைமின்றிச்‌ சுலபமாக வியங்கும்‌. 
அரியும்போது அலகுஉடைந்து போகாமலிருக்க வேண்டுமானால்‌ ,பின்‌ 
வரும்‌ பிழைகளைச்‌ செய்யாதிருத்தல்‌ வேண்டும்‌. ன * 
1. அலகைத்‌ தளரப்‌ பொருத்துதல்‌. 
அலகுக்கு அளவுக்கு மீறயபாரத்தையளித்தல்‌. 
சமறிறை கொடுத்தரியாமல்‌ அசைத்தசைத்‌ தரிதல்‌. 
அரியப்படுமூலோகத்தை இடுக்கயாற்றளர்வுறப்பிடி த.தல்‌. 


்‌) 

8, 
&, 
5. மென்மையானவுலோகத்தைப்‌ பருமட்டான பற்களுள்ள அலகாலரிதல்‌. 





படம்‌ 87. 


மெல்லிய தகடூகளையரியும்போது, இரணடுபலகைத்துண்டுகளுக்கடையே 
வைத்து இடுக்கியாற்‌ பிடித்துக்கொண்டு அரிந்தால்‌ அதிர்ச்சியுங்குறையும்‌, 
பற்களுமுடைந்து போகா. உலோக்குமலையரியும்போது அதனுள்‌ ஏற்ற 
வொரு மரத்துண்டைப புகுத்தி அரிந்தால, மிகவழகாக அரியலாம்‌. தடித்த 
வுலோகத்துண்டையரிகையில்‌, வாளைக்‌£ழமுக்குத்‌ திருப்பி முன்முனையாலரிதல்‌ 
வேண்டும்‌. உலோகக்‌ கூர்களையோ சட்டங்களையோ அறியும்போது அரியுமிடம்‌ 
இடுக்கக்கருகிலிருத்தல்‌ நன்று, அப்படியிருந்தால்‌ அதிர்ச்சி குறையும்‌. 

பீறச்‌ செய்யும்‌ வாள்‌. 

இது, சிறியவினத்தைச்‌ சேர்ந்த வாளாகும்‌. பெரும்பாலும்‌ மெல்லிய 
உலோகத்தால்‌ விசித்திரமான வேலைகளைச்‌ செய்யவே உபயோ௫க்கப்படு 
றது. இதனால்‌, தடித்தவுலோகத்தையரியலா மெனினும்‌ மெல்லிய 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 4 
வேலைகளை மட்டுமே செய்தல்‌ வேண்டும்‌. 5, அல்லது 6 அங்குல 
நீளத்தையுடைய இவ்வாட்‌ சட்டஙகள்‌ பலவளவான அலகுகளையும்‌ பொருத்‌ 
தத்தக்கதாய்ச்‌ சீர்ப்படுத்தக்‌ கூடிய முறையில்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 






டீறச்செய்யும்‌ வாள்‌ 


பீறச்‌ செய்யும்‌ வாள்‌ (தவ்விடல்‌) பகம்‌ 38. 


இந்த வாளில்‌, பற்களின்‌ முனைகள்‌ பிடியைநோககயிருக்குமாறு அலகு 
பொருத்தப்பட்டிருக்கிறது. இதனால்‌, இவ்வாள்‌ முன்‌ செலுத்தும்போது 
அரிவதில்லை, இழுக்கும்போதே அரிகறது. 


கர்‌ வாளால்‌ 
வெட்டும்‌ முறை 


படம்‌ 39. பீறச்‌ செய்யும்வாளால்‌ அரியும்‌ முறை. 


5. வளித்தலம்‌ வளிதகடும்‌ 
அராலி மட்டப்படுததுதலிலும்‌ பாக்க, மிகமிருதுவாக மேற்புறத்தை 
வளித்து மட்டப்படுத்‌துவதனையே வளித்தலென்பா. ஏதாவதொரு இயந்‌ 
இரத்தின்‌ இரு பாகங்கள்‌ ஒன்றோடொன்று நன்றாக இணைவதற்கு அவற்‌ 
றின்‌ மேற்புறஙகளை மட்டத்திற்கு வளித்தல வேண்டும்‌. அதுபோலவே, 
மட்டப்பலகை போன்ற கருவிகளின்‌ மேற்புறம்‌ சரியாகச்‌ சமப்பகுற்தவடு 
உயர்ந்தவிடங்களை வளிப்பதும்‌ அவசியமாகும்‌. 


44 உலோக வேலை 
பிடியுட்பட ஒரு வளிதகட்டின்‌ நீளம்‌ 10, அல்லது 12 அங்குலமா 
யிருக்கும்‌. செய்யும்‌ வேலைகளுக்‌ கேற்க இவற்றின்‌ நீளங்களைக்‌ கூறைக்‌ 
கவேண்டிய சந்தர்ப்பங்களுமுண்டு. அளவுக்கதிகமாக நீளங்கூடியிருந்தால்‌ 
தகட்டில்‌ வளையுமியல்பேற்பட்டு நன்றாகவளைக்கமுடியாமற்‌ போய்விடும்‌. 
சாதாரணமாக உபயோகிக்கப்படும்‌ வளிதகடூகளாவன : 


1. தட்டைவளிதகடு 8. முக்கோணவளிதகடு. 8. குறைவட்ட வளிதகடு. 





ஆச ம.222222 





படம்‌ 40, 


குட்டை வளிதகடூ சமமான மேற்புறத்திற்கும்‌ ; 
வளிதகடுகள்‌ குழிவான (00௦௧79) 
இக்கத்தக்கன. 


குறைவடட முக்கோண 
மேற்புறத்திற்கும்‌ உபயோ 
சாதாரணமாக, இவை தேய்ந்த அரங்களைக்‌ கொண்டே செய்‌ 
யப்படுசின்றன ; உதாரணமாக, தட்டையரத்திலிருந்து தட்டை வளிதகட்‌ 
டையமைக்க முடியும்‌, அரத்தின்‌ முனை ஆ அங்குலத்தடிப்பாயும்‌ 
அகலம்‌ 1 அங்குலம்‌ அல்லது 11% அங்குலமாயுமிருக்கத்தக்கதாய்‌ அடித்து 
நீட்டியபின்‌, பக்கங்களும்‌ கூர்ப்பகுதியும்‌ சாணைக்கல்லிற்‌ பிடிக்கப்படும்‌. 
சாணைக்கல்லிற்‌ பிடிக்கும்போது கூர்ப்பகுதி பக்கங்களுக்குச்‌ செங்கோணமாய 
மைந்திருக்க வேண்டும்‌. கூர்ப்பகுதியின்‌ இரண்டந்தங்களையும்‌ வளிக்கப்‌ 
படுமூலோகத்தைத்‌ தோண்டாமலிருப்பதற்காகச்‌ சிறிது வட்டமாக்கவேண்‌ 
டும்‌. இப்படிச்‌ செய்வதால்‌ அவசியமான உயர்நத விடங்களை மட்டூஞ்‌ சீராக 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 35 


வளித்துவிடலாம்‌. தட்டை வளிதகட்டைக்‌ கூரக்கும்போது, அதன்‌ கூர்‌ 
முகம்‌ எண்ணெய்க்கல்லிற்‌ சாய்ந்திருக்குமாறு மேல்‌ நோக்க நிறுத்திப்‌ 
பிடி.த்துக்கொண்டு வட்டமாகக்‌ கல்லில்‌ தேய்த்தபின்‌ குறுக்குப்‌ பக்க 
மாயும்‌ தேய்க்கவேண்டும்‌. கூர்மை யாககயபின்‌, சிவபபுறத்தக்கதாகச்‌ சூடா 
௧ உடனே நீரிலூறலிட்டுக்‌ கூரை வன்மைபபடுத்துதலவசியம்‌. 





ய்‌ ண்டு க௫கி 
கல்லில்‌ இறுதல்‌ 





படம்‌ 4]. 


தட்டு கல்லில்‌௫இறுக்‌ 
காக உரோஜ்‌ ௪ப்படும்‌ 


படம்‌ 42. 


ஆர்‌ &-- 14458 (12/63) 


40 உலோக வேலை 


வளிக்குந்‌ தகடுகளை எண்ணெய்க்கல்லிலிட்டு நன்றாகக்‌ கூராக்குதல்‌ 
வேண்டும்‌. பெருவிரல்‌ நகத்தைக்‌ கூரில்வைத்து மெதுவாக இமுக்கும்‌ 
போது வசதியாக வெட்டப்படுமேயானால்‌ கூர்‌ சரியாகவமைந்து விட்‌ 
டதெனத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. 


வளிதகட்டினையுபயோகித்தல்‌ 


வளிதகட்டால வேலை செய்யும்போது, பெருவிரல்‌ மேலாகவிருக்குமாறு 
வலதுகையாற்‌ பிடியையும்‌, கூடியவளவு மணிக்கட்டுக்குச்‌ சமீபமாக இடது 
உள்ளங்கையால்‌ வளிதகட்டினுடலையும்‌ பிடித்துக்கொள்ளுகல்‌ வேண்டும்‌. 
முன்செலுத்தும்‌ போது பாரங்கொடுத்தும்‌ இழுக்கும்போது பாரங்கொடா 
மலும்‌ விரைவாகக குறுகிய வியக்கங்களாக வளித்தலே சிறந்த முறை 
யாகும்‌. வளிக்கு முூலோகத்தின்‌ தடிப்புக்கும்‌, கூரால்‌ வெட்டும்‌ மாது 
மிக்கு மேற்ப வளிதகட்டுக்குப்‌ பாரத்தைக்‌ கூட்டியுங்‌ குறைத்துங்‌ 
கொடுத்தல்‌ வேண்டும்‌. வெட்டுவதில்‌ வலிமை குன்றினால்‌, சமவாழத்தில்‌ 
வெட்டூமாறு வளிதகட்டூக்குப்‌ பாரஙகொடுத்தலை ஓரளவுக்குக்‌ கூட்டவேண்டி 
நேரிடும்‌. 





வளித்தபின்‌ மேற்பரப்பு சமமானதா வென்பதைப்‌ பரிசோதித்தல்‌ 


சமமான மேற்பரப்பை வளிக்கும்போது சரிபிழை பார்ட்பதற்கு “மேற்‌ 
பரப்புத்தகடு ($ய4506 ந1866)  உதவுறைது. இதற்காக, முதலில்‌ 
மேற்பரப்புத்‌ தகட்டில்‌ “ செவ்வீய வொட்சைட்டக்‌ கலவையை அழுத்‌ 
த.மாகம பூசி, வளிக்கப்படம்‌ பொருளின்‌ மேற்பரப்பிற்‌ றேய்க்க வேண்டும்‌. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 47 


அப்பொழுது, உயர்ந்த விடங்களிருந்தால்‌ அவ்விடங்களில்‌ “சைட்டு ன 
அப்பப்பட்டிருக்கும்‌. உடனே அப்படியானவிடங்களை வளித்துவிட்டு மீண்டும்‌ 
மூன்போல்‌ பரிசோதிக்கவேண்டும்‌. வளிக்கப்பட்டமேற்பரப்பில்‌ மேற்கூறிய 
கலவை சமமாக அப்பப்பட்டிருக்கு மேயானால்‌, மேற்பரட்புச்‌ சமமாக்கப்பட்டு 
விட்டதென நிசசயித்‌தவிடலாம்‌. 





அரைவட்டஉரோஜஞ்சு 
கட௫வியின்‌ பயன்‌ 


படம்‌ 44. 


முக்கோண, குறைவடட வளரிதகடுகள போதிகைகளையும குழியுருளைகளை 
யும்‌ வளிப்பதற்கு மிகவும்‌ பிரயோசனம்‌ படூன்றன. இவற்றையும்‌ தட்டை 
வளிதகட்டைப்‌ பிடிப்பது போலவே பிடித்‌ தல்வேண்டும்‌. 

கடைச்ச லெநதிரப்படுக்கையும்‌ (1,8௨௦) மேற்பரப்பு,த்தகடும்‌ (8077௧௦6 
ற1க%௦) வளித்து நன்றாக மட்டப்படுத்தப்பட்டவைகளுக்கு இரண்டு சிறந்த 
உதாரணங்களாகும்‌. 


6. உளிகளை உபயோ௫த்தல்‌ 

உலோகங்களைச்‌ வவும்‌, தோண்டவும்‌, வெட்டவும்‌ உளியுபயோகப்படூ 
றது. திறமான உருக்கைக்‌ கொண்டே உளிகளைச்‌ செய்இிறார்கள்‌. இதற்‌ 
காகப்‌ பெரும்பாலும்‌ வார்ப்புருக்கு எண்தரங்கச்‌ சட்டங்களே உபயோடக்‌ 
கப்படூள்றன. 

பொதுவாக உபயோ௫க்சப்படின்ற தட்டை, கு அக்குவெட்டு, நகவுரு, 
வைநனி ஆய நால்வகையுளிகளிலும்‌ பெரும்பாலும்‌ துட்டையுளியே 
உபயோடக்கப்படூறது. 

பொதுவான வேலைகளுக்கு 1 அங்குலம்‌, அல்லது 1$ அங்குல விட்டமும்‌ 8 
அங்குல நீளமுமுள்ள உளிகளும்‌ விசேடவேலைகளுக்கு 2-1” விட்டமும்‌ 6 
அங்குலம்‌ அல்லது 7 அங்குல நீளமுள்ளவுளிகளும்‌ உபயோடக்கப்படுகன்றன. 


48 உலோக வேலை 


1ரிரயோசனங்கள்‌ 


தட்டையுளி.--அகன்ற கூரையுடைய இந்தவுளி பொதுவான வேலை 
களுக்குப்‌ பிரயே ஈசனப்படூ£றது. தடித்‌ தவுலோகத்‌ தகடுகளை வெட்டவும்‌ 
மேற்புறத்தைச்‌ சீவித்‌ தடிப்பினைக்‌ குறைக்கவும்‌, உலோகச்‌ சட்டங்கள்‌ 
தடித்தகம்பிகள்‌ என்பனவற்றை வெட்டவும்‌, தேவைக்கு மிஞ்சிக்காணப்படும்‌ 
ஆணித்தலைகளைச்‌ செதுக்கவும்‌ பிரயோசனப்படூகறது. 















தட்டையுளிப 
ம ரயோசனம்‌ 77 ்‌ 
நதி தகட்டின்‌ வேண்டாப்‌ 
து, படுஇயைத்‌ தட்டை 
/ வெட்டி௫ம்‌ பால்‌ 


வெட்டும்‌ முறை 


படம்‌ கக. 


படம்‌ 46. 


வெட்டக்‌ கூடியதாக உளியைப பாரமான சுத்தியலாலடித்தல்‌ வேண்டும்‌. 
பாரமற்ற சுத்தியலாலடித்தால, அடி, தலையுடன்‌ மட்டும்‌ நின்றுவிடு 
வதால்‌ கூர்ப்பகுதி உலோகததை வெட்டாது, கொத்தும்‌. 


செதுக்குதல்‌.--செதுக்கும்போது உளியின்‌ தலைப்பக்கத்திற்‌ 


பிடித்துக்‌ 
(கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


செதுக்டுகையில்‌ உளி 
பிடிக்டும்‌ கோண அளவு 22 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 409 


இப்படிப்பிடி பதால்‌, செதுக்குபவனின்‌ கை பாதுகாக்கப்படுவதுடன்‌ உளி 
யும்‌ ஆடாமல்‌ உறுதியாய்‌ நிற்கும்‌. உளியை 45” சரிந்த நிலையிலே 
பிடித்துக்கொண்டு சுத்தியலாலடித்தடித்துச்‌ செதுக்கத்‌ தொடங்கலாம்‌. 
உளி: பக்கங்களுக்குப்‌ பாயாதிருக்குமாறு சமதிறையாக ஒரு நிமிடத்துக்குச்‌ 
சுமார்‌ 40 சுத்தியலடிகள்‌ கொடுக்கவேணடும்‌. இப்படியாகச்‌ செதுக்கும்‌ 
போது உளியின்‌ தலைப்பாகத்தைப்‌ பாராமல்‌ கூர்ப்பாகத்தைப்‌ பார்ப்பதே 
சிறந்தமுறை. சுத்தியற்பிடியின்‌ இறுஇபபகுதிபிற பிடித்தடித்தால்‌ ஒவ்‌ 
வொரு அடியும்‌ நன்றாக விழும்‌. சுத்தியற்பிடியிலோ, உளியின்‌ தலை 
யையடுத்தவுடற பகுதியிலோ எண்ணெய்‌, நிலக்கரிநெய்‌ என்பன படா 
இருக்குமாறு கவனித்துக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும. 

தொடர்ந்து சுத்தியலாலடிப்பதால்‌ உளியின்‌ தலை 
நெளிவுபட்டு விளிம்புகள வளைவுறும. அட்படியான மடக்கிய தலை 
நிலையில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ அடித்தால்‌, அவ்விளிமபு 
களுடைந்து வீசப்படுவதால்‌ சையிற்‌ காயமேற்படும. 
ஆதலால்‌ வேலையை நிறுத்தி நெளிவுறற விளிம்பைச்‌ 
சாணைக்‌ கல்லிற்‌ பிடித்துச்‌ சரிப்படுத்திக்‌ கொள்ள 
வேண்டும்‌. சாணைக்‌ கல்லிற்‌ பிடிக்கும்போது காவற்கண்‌ 
ணாடியையுபயோடத்‌்தலவசியம்‌. உபயோடக்காவிட்டால்‌ 
சிதறும்சூடான இரும்புத்தூள்கள்‌ கண்களைப்பாதிக்கும. 

மேசையில பலபேர்‌ ஒரே நேரத்திற்‌ செதுக்கும்போது, எதிரிற்‌ செதுக்குப 
வருடைய கண்களில்‌ உலோகத்துண்டுகள்‌ பட்டுக்‌ காயமேற்படும்‌. இத 
னைத்‌ தடுப்பதற்காகவே மேசையின்‌ மத்தியில்‌ பலகை, அல்லது மெல்லிய 
வலை தலைப்பககமாகட்‌ பொருத்தப்பட்டிருக்கும்‌. இவ்வாறான பாதுகாப்‌ 
பில்லாவிடத்து,”” பிசிர்‌ காவற்கண்ணாடியைப்‌ (நேம்றறர்றத மதத) பயன்‌ 
படுத்தலவசியமாகும்‌. 

தேனிரும்பு, மெலலுருக்கு, அல்லது தடிதகஉலோகததைச்‌ செதுக்கும்‌ 
போது, அடிக்கடி உளியின்‌ கூர்ப்பகுதியை எண்ணெய்ச்‌ சீலையாற்றடவிக்‌ 
கொள்ளுதல வேண்டும்‌. அல்லது சவர்க்கார நீரில்தோய்த்‌ தெடுத்தல்‌ 
வேண்டும்‌. இட்படிக்குளிரும்படி செய்வதால்‌ கூர்ப்பகுதி பாதுகாக்கப்‌ 
பட்டுக்‌ கூர்மையாக வெட்டும்‌. 

கட்டுக்‌ கத்தியால்‌ வெட்டிமுடியாதவுலோகத்‌ தகட்டுத்துண்டுகளைத தகட்டு 
களியால்‌ வசதியாக வெட்டலாம்‌. தகட்டை வெட்டவேண்டியவிடத்தில்‌ 
ஒரு கோடிட்டுக்கொண்டு, இந்தக்கோட்டை இடுக்கத்தாடைகளின்‌ மேலாக 
மட்டமாகப்‌ பிடிக்கச்செய்து வெட்டத்தொடங்கலாம்‌. (வெட்டபபடுந்துண்டு 
மேலாயமைந்திருக்குமாறு இடுக்குதல்வேண்டும்‌) கோட்டுக்கூடாக வெட்டும்‌ 
போது, சாணைக்‌ கல்லிற்‌ பிடிக்கப்பட்ட உளியினிரு கூர்ப்பகுஇகளில்‌, 
ஒரு பகுதி இடுக்கத்‌ தாடையினுச்சியுடன்‌ சமாந்தரமாயிருக்குமாறு சரித்‌ 
துப்பிடிக்குக. : 


படம்‌ 48. 





கருவிகளைப்பற்றிய ஆரம்பக கொள்கைகள்‌ 5] 


விடமுடியும, அகனற தறைதலாணியின தலையானால முதலாவதாக, 
குறுக்கு வெடடுளியால தலையின மததியில தோணடிவிடடு, இரணடாவதாக 
இருபககஙகளையும செதுக்க வேண்டும. 

சுறுக்குவெட்டூளி:--இதன கூரபபகுதி ஒடுக்கமானது. ஒடுக்கமானவிடங்களை 
வெடடூவதறகாகவே கூாடபகுதியையணடி௰ பகுதி கூம்புவடிவாயமைந்‌ 


இருக்கறது. 









டுறு௧ட௫ கெட்டு " 
உளியின்‌ பயன்‌ 





படம்‌ 51. 


தஇிறப்புத்‌ துவாரம்‌ வெடடுதல, மெல்லிய பீலிகள வெட்டுதல, அகனற சாவி 
களின்‌ கனத்தைக குறைப்பதற்காக மெல்லிய பீலிகள தோணடுதல, ஆணித 
தலைகளையுயர் தது.தல்‌ முதலிய வேலைகளைச்‌ செய்ய இவ்வுளிசளுதவுகன்றன. 

அகனற சாலியின சதைபபகுதியை அகறந நேரிடுமபோது சாவியினுள்‌ 
ளே ஒனறுககொனறு சமாநதரமாகட பீலிகளைக்‌ குறுக்குவெட்டுளியால்‌ 


வெடடி மிகுதியான 
பீலிக்கடடிகளைத தட்டை 
யுளியாற செதுகக 
விடுக, இந்தப்பீலிக 
ளுக்கடையேயுளள லித்‌ 
,தியாசம்‌ துட்டையுளி 
மின  கூபடகுதியின்‌ 
அகலத்திலும்‌ குறைந 
தருததல வேண்டும. 

நகவுருவுளி.--இதன்‌ 
வெட்டுக்கள்‌ நகவுருவா 1 ்‌ 
யமைந்திருட்பதாலேயே படம்‌ 52. 








59 உலோக வேலை 


இதற்கு இப்பெயர்‌ சூட்டப்பட்டிருக்ெது. துளை தொளைப்பதற்குத்‌ தொடல்‌ 
குகையிற்‌ பிழையாிவிட்டால்‌ மீண்டும்‌ துளைமுகத்தைச்‌ இராக்கமடெடுப்பதற்‌ 


கும்‌ இதுவுதவுகறது. 


கூருளி.-இந்தஉளியின்‌ கூர்ப்பாகத்தையண்டிய பாகம்‌ சதுரக்‌ கூம்பு 
வடிவாயும்‌, கூர்ட்பகுதி கூராக “* அலுவாத்துண்டு ்‌” வடிவாயும்‌ அமைந்‌ 


திருக்கன்றன. 


ச௬டர்‌ உளிப்பயன்‌ 


கோணம்‌, 


வேண்டும்‌. 





உளியின்‌ 


கோணவடிவான ஒடுங்கிய பீலிகளைத்‌ 
தோண்டவும்‌, மூலைகளைச்‌ சுத்தப்படுத்‌ 
தவும்‌, வட்டத்துளைகளைச்‌ சதுரமாக்கவும்‌ 
உலோகத்தின்‌ மேற்றளத்தைக்‌ கொத்‌ 
தவும்‌ இவ்வுளியுபயோகப்படூ£றது. 

உளியின்‌ கூர்ப்பாகம்‌.--மரவேலைகளுக் 
குபயோடக்கப்படும்‌ உளிமின்‌ கூர்ப்பகுதி 
யிஐும்‌ பார்க்க உலோக வேலைக்கான 
உளியின்‌ கூர்ப்பாகம்‌ கன முடைதாயிருத்‌ 
தல்‌ அவசியம்‌. கூர்ப்பகுதியின்‌ வெட்டுக்‌ 


வெட்டுமூலோகத்தின்‌ வன்‌ 


மை--மென்மைகளுக்கேற்ப வேறு படல்‌ 


உதாரணமாக, உருக்கை 


வெட்டுவதற்கு உப்யோடக்சப்படம்‌ உளி 
யின்‌ வெட்டுக்‌ கோணம்‌, ஈயம்‌, அல்லது 
செம்பு வெட்டுவதற்குபயோ௫க்கப்படும்‌ 


வெட்டுக்‌ கோணத்திலும்‌ 


படம்‌ 58. பார்க்க அகலமாயிருக்க வேண்டும்‌. 


பொது வேலைகளுக்குத்‌ தட்டையுளியின்‌ 
கூர்ப்பகுதி அகலமாயமைய வேண்டும்‌. 90” 
கோணத்தில்‌ தட்டைப்பகுதியைச்‌ சாணைக்கல்‌ 
லிற்‌ பிடிதது, ஈரோரங்களையும்‌ சிறிது முட்டை 
வடிவாக்குதல்‌ மிக நல்லது. 

தொடர்ந்து வேலைசெய்தால்‌ உளியின்‌ கூர்ப்‌ 
பாகம்‌ மழுங்கும்‌. அட்பொழுது சாணைக்கல்லிற்‌ 
பிடித்து ஏற்றபடி கூரையமைத்துக்‌ கொள்ள 


வேண்டும்‌. சாணைக்கல்லிற்‌ பிடிக்கும்போது ட்‌ 


கூர்‌ அதிகமாகச்‌ சூடாகுமாறு பிடிக்கக்‌ 
கூடாது. சூடு கூடினால்‌ கூர்வலிமையையிழந்‌ 
துவிடும்‌. எனவே, சாணைக்கல்லிற்‌ பிடிக்கும்‌ 
போது அடிக்கடி நீரில்‌ தோய்க்க வேண்டும்‌. 





டீடை வெட்டுளி 
அலகு 


படம்‌ 54. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 5 


பலவகையான உலோகங்களை வெட்டுவதற்கு உளியின்‌ வெட்டுக்கோணம்‌ 
அமைந்திருக்க வேண்டிய ஏற்ற அளவுகளைக்‌ கீழே காண்க. 








வெட்டப்படுமூலோகஙகள கூரின்‌ தோற்றம்‌. 
வார்ப்புருக்கு 055 
வார்ப்பிரும்பு 60 
மெல்லுருக்கு, தேனிரும்பு 565 
பித்தளை 50 
செம்பு, துப்பாக்கியுலோகம்‌ 455 
துத்தநாகம்‌, ஈயம்‌, அலுமினியம்‌ 019] 





7. சுத்தயல்‌ வகைகளும்‌ அவைகளையுபயோூத்தலும்‌ 


பலவகையான  கைத்தொழிலகளுக்குச்‌ சுத்தியல்‌ தேவைப்பட 
றது. பண்டைக்‌ காலதது மக்களால்‌ முதன்‌ முதலாகச்‌ செய்யப்பட்ட 
கருவியும்‌ இதுவேயாம்‌. அன்றுபோலவே இன்றும்‌ சுத்தியலினுருவம்‌ 
அமைந்திருந்தாலும்‌ தலைகள்‌ மடடம்‌ பலலிதபொருட்களாலாக்கப்பட்டன. 







வய 







1. உடுண்டை௪ ௬த்தியல்‌ 
்‌ கரன்‌ பண்ட 
ம்‌ பட்டச்சுத்தயல்‌ 

அடுத்தச்சுதஇியல்‌ 
ப. பஉ௫ச்சுத்தியல்‌ ம்‌ 
கம்மாலை ஆமா£ 





படம்‌ 55. 


நக்‌ உலோக வேலை 


வாயும்‌ முன்னிலும்‌ முன்னேற்றமடைந்தன வாயுங்‌ காணப்படும. 
பல்வகை வேலைகளுக்கும்‌ பொருத்தமாக விதம்‌ விதமான சுத்தியல்கள்‌ 
இன்று ஆக்கப்பட்டுள்ளன. இவற்றுள்‌ உலோக வேலைக்கான சுத்தியல்‌ 
வகைகளைப்பற்றி இங்கு லிவரிட்போம்‌. 

ஒரு சுத்தியலைப்‌ பல பாகங்களாகட்‌ பிரிக்கலாமெனினும்‌ விசேடமாக, 
மரத்தாலான கைப்பிடிப்பாகம்‌, உருக்காலான தலைப்பாகமென இருபெரும்‌ 
பாகஙகளாகப்‌ பிரிக்கலாம்‌. தலைப்பாகத்தை முகம்‌, வாய்‌, ஆப்பு எனட்பல 
பிரிவுகளாகவும்‌ பிரிக்கமுடியும்‌. 


இத்தலைப்‌ பிரிவுகளில்‌, முகம்‌ மற்றையவைகளிலும்‌ பார்க்க வலிமை 
யுடையதாயும்‌ அடிகளைத்‌ தாங்கக்கூடியதாயும்‌ அமைக்கப்பட்டிருக்கும்‌. 

இவற்றின்‌ தலைகள்‌ குண்டுத்தலை, நேர்த்தலை எனப பலவிதங்களிற்‌ 
சுத்‌ தியல்களுக்குகேற்ப மாறுபட்டனவாயிருக்கும்‌. 

சுத்தியலின்‌ வாயில்‌ பிடி புகுத்தப்பட்டுக்‌ கழன்றுவிடாமலிருப்பதற்காக 
ஆப்பு இறுக்கப்படும்‌. 

உருவத்தையும்‌, நிறையையுங்‌ கொண்டே சுத்தியல்கள்‌ இனம்‌ வகுக்டீப்‌ 
படூன்றன. பெரும்பாலும்‌ 8, 12, 16 அவுன்சு நிறைகளையுடைய சுத்தியல்‌ 
களை கம்மாலைகளிலெல்லாங்‌ காணலாம்‌. 


வசதியாகப்‌ பிடித்து வேலை செய்யக்கூடியதாய்‌ சுத்தியலின்‌ தலைப்‌ 
பாரத்துக்கேற்ப, பிடியின்‌ தோற்றமும்‌ நீளமும்‌ அமைந்திருக்கும்‌. தலை 
மின்‌ பாரத்துக்கொவ்வாத முறையில்‌ பொருத்தப்பட்ட குறுகிய பிடியை 
யுடைய சுத்தியலாலடிக்கும்போது கைகளில்‌ அதிர்ச்சியேற்படுவதையும்‌; 
தலைப்பாரத்துக்கேற்ற தடிபபும்‌ நீளமுமுடைய பிடிகளினடிப்பாகத்திற்‌ 
பிடித்தடிக்கும்போது கைகளுக்கு ஒருவித பொறுப்புமில்லாதிருப்பதை 
யும்‌ ' அறியலாம. சுததியலால வசதியாக அடிக்க வேண்டுமானால்‌, கைப்‌ 
பாரம்‌ முழுவதையுங கொடுத்தடியாமல்‌ மணிக்கடடை இயக்கியே அடித்த 
தல்‌ வேண்டும்‌. 

சிறந்தவினச்‌ சுத்தியலின்‌ தலை மிகச்‌ சக்திவாய்ந்தது. ஒரேயளவான 
நிறைகளையுடைய குறைந்த வின--சிறந்தலினத்‌ தலைகளிரண்டைக்‌ கவ 
னித்தால்‌, கிறந்தவினத்தலை குறைந்தவினத தலையிலும்‌ அளவிற்‌ 
குறைந்ததாய்க்‌ காணப்படும்‌. சிறந்த வினத்தலை காய்ச்சி (0௦ 1026) 
யடிக்கப்பட்டதால்‌ உருக்குக்‌ கலப்புலோகம்‌ அதிகமாக நசுக்கப்பட்டு, ஒன்றாக 
நெருங்கித்‌ தடித்துச்‌ சக்தியுடையதாய்ச்‌ சிறுத்துக்‌ காணப்படும்‌, 

அடிதது உருவாக்கிய தலைக்கு வெப்பப்‌ பிரயோகம்‌ (௦௩ 1௯ல்‌) 
செய்தால்‌, இன்னும்‌ மினுக்கமுடன்‌ தடிப்புற்று மிகச்‌ சக்திவாய்ந்ததா 
யிருக்கும்‌. இக்காரணங்களைக்கொண்டு சிறந்த--குறைந்த வினச்‌ சுத்தியல்‌ 
களையறிந்து கொள்ளலாம்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ ந5 
சுத்தியலை உபயோஇத்தல்‌ 


சுத்தியலின்தலை.-சுத்தியலின்‌ முகம்‌ மிகவும்‌ வலிமையுடையது ; 
அவ்வாறே எளிதினொறுஙகவுங்‌ கூடியது. ஆகவே, கவனமீனமாய்‌ உப 
யோஇத்தால்‌ வலிமை குன்றிப்‌ பழுதடையும்‌. சாணைக்கல்‌ போன்ற தடித்த 
உலோகங்களையடிக்கும்போது கவனமாயடித்தல்‌ வேண்டும்‌. இப்படியான 
வற்றிற்கு, அடியினால்‌ ஏற்படும்‌ அதிர்ச்சியைத்‌ தாங்கக்‌ கூடியதான 
ஏற்ற நிறையையுடைய சுத்தியலே சிறந்தது, சுத்தியலின்‌ முகம்‌ பழுது 
பட்டால்‌, பழுதடையாத அதேயினச்‌ சுத்தியலைக்‌ கவனித்து, சாணைக்‌ 
கல்லிற்‌ பிடித்துத்‌ திருத்தக்கொள்ளவேண்டும்‌. சாணைக்‌ கல்லிற்‌ பிடிக்‌ 
கும்போது, அடிக்கடி தண்ணீரிற்‌ றோய்த்துக்‌ கொள்ளாவிட்டால்‌ அதிக 
வெப்பத்தால்‌ உலோகப்பதங்குறைவுற்றுச்‌ சத்தி குன்றிவிடும்‌. 

சுத்தியலின்‌ முகம்‌ சரியாகச்‌ சமாத்தரமாயமைந்திருக்கச்‌ சாணைக்கல்லிற்‌ 
பிடிக்க வேண்டும்‌. அப்படிப்பிடித்துக்‌ கொண்டே சிறிது சிறிதாகத்‌ 
திருப்புவதால்‌, “ முகம்‌  சமாந்தரமாய்ச்‌ சாணைக்கல்லால்‌ வெட்டப்படும்‌. 
முதம்‌ குவிவாக (0௦178௯) விருக்கத்தக்கதாய்ச்‌ சமாந்தரமாய்க்‌ கல்லிற்‌ 
பிடித்தபின மீண்டும்‌ முகத்தைச்‌ சிறிது சரித்துச்‌ சுற்றிவரச்‌ சாணைக்‌ 
கல்லிற்‌ பிடிக்கச்‌ சரியான தோற்றமேற்படும்‌. 

இறப்பர்‌, பிளாத்திக்கு (18814௦) தோல்போன்ற மென்மைப்‌ பொருட்‌ 
களாற்‌ செய்யபபட்ட சுததியல்களின்‌ “ தலை ” பழுதடைந்தால்‌, அரத்தி 
னாலோ முள்ளரத்தினாலோ, அரத்தாளினாலோ, மினுக்கச்‌ சரிப்படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌. இவ்வினச்‌ சுத்தியல்களில்‌ சிலவற்றின்‌ தலைகளிலே முகத்‌ 
துண்டுகளைத்‌ திரும்பவும்‌ பொருத்திக்‌ கொள்ளலாம்‌. 

பிடி.--ஒரு சுத்தியலையெடுத்துக்‌ கையாளுவதற்கு முன்‌ அவதானிக்க 
வேண்டியது அதன்‌ பிடியையேயாகும்‌. ஒரு காததால்‌ தலையையும்‌ மறு 
கரத்தால்‌ பிடியையும்‌ பிடித்துப பலபக்கமும்‌ வளைத்துத்‌ திருப்பி, குளர்ச்சி 
யானதாவென்பதையறநிய வேண்டும்‌. தளர்ந்த பிடியுடன்‌ கூடிய சுத்தியல்‌ 
வேலையைப்‌ பிழைப்படுத்துவதுடன்‌ விபத்தையும்‌ விளைவிக்கும்‌. 

பிடியைப்‌ பொருத்தி ஆப்பையிறுக்கக்கூடிய முறையில்‌ வாயினிருபக்கங்‌ 
களும்‌ மத்தியைவிட அகலமாயமைந்திருக்கும்‌. பிடியை இறுக்கமாகவாயுட்‌ 
புகுத்தியயின்‌ உருக்காபபை, அல்லது ஆப்புத்துண்டுகள்‌ இரண்டையோ 
மூண்றையோ இடித்து வாய்மட்டத்திற்குப்‌ பிடியின்‌ நுனியை இறுக்க 
வேண்டும்‌. ஆப்பு, தளர்ந்திருந்தால்‌ பிடி மெதுவாக நமுலிவிடுமென்பதிற்‌ 
சந்தேகமில்லை. 

தளர்ச்சியுற்ற ஆப்பைத்‌ இரும்பவுமடியாமற்‌ சற்றுப்‌ பெரிதான ஆப்‌ 
பையே அடித்தல்‌ வேண்டும்‌. ஆப்புக்குப்‌ பதிலாகத்‌ இருகாணியை, அல்லது 
ஆணியை அடித்தல்‌ கூடாது. இப்படிச்‌ செய்தால்‌ பிடி பிளந்துபோகும்‌ ; 
ஆணியும்‌ தங்கி நில்லாது. 


56 உலோக வேலை 


புதிம பிடி மோடுதல்‌.--சுத்தியலின்‌ பிடி பிளவுபட்டால்‌ உபயோக 
யாமல்‌ வேறுபிடி போடுதல்‌ வேண்டும்‌. சுத்தியலினடிகளாறறாங்கக்‌ 
கூடியதான சக்தியுள்ள பிடியையே தெரிந்தெடுக்க வேண்டும்‌. பிடிகளை 
விலைக்கு வாங்கும்போது, பிளந்துபோன பிடியின பருமனுக்கும்‌ நீளத்‌ 
துக்கும்‌ சமனான பிடியையே வாஙக மறநது விடக்கூடாது. பிறநாடுகளி 
லிருந்து வரும்‌ சுத்தியல்களின்‌ பிடிகள்‌ “ இக்கரி ” (1110120757) அல்லது 
“இச” (கஸ்‌) மரத்தினாற்‌ செயயப்பட்டனவாம்‌. எமது நாட்டில்‌ 
“ சமண்டலை ” மரப்பிடிகளே போடப்படுகின்றன. 

பிடியின்‌ நுனி வாயில்‌ நன்றாகப்‌ பொருந்தும்படியாக முள்ளரத்தால்‌ 
அராலிக்‌ கொள்ள வேண்டும்‌. வாய்ப்பாகம்‌, மத்தியிலிருந்து இருபக்கமும்‌ 
கூம்புவடிவாயமைந்திருக்கறது. இவற்றில்‌ £ழ்க்‌ கூம்பில்‌ ஒட்டியிருக்கு 
மாறு பிடியைப்‌ பொருத்துதல்‌ வேண்டும்‌. 

ஏற்றவளவாகப பிடியையமைத்துக்‌ கொண்டபின்‌, அதனைக கையால்‌ 
நெருக்க வாயினுட புகுத்தவேண்டும்‌. கவ்விகளினாலடிததுத்‌ தள்ளுதல்‌ 
கூடாது. ட 

பிடி வாயினுள்‌ இணைந்தபின்‌, ஒரு கரத்தால்‌ இறுக்கமாகப பிடிததுக்‌ 
கொண்டு, தட்டும்‌ பொல்லினால்‌ பிடியின்‌ நுனிக்குத்‌ தட்டினால, சுத்தி 
யலின்‌ தலை பிடியுடன்‌ நன்றாக ஒட்டி நிற்கும்‌. இவ்வாறு நன்றாயொட்டிய 
பின்‌ தலையும்‌ பிடியும்‌ செல்கோணமாகவமைந்துள்ளனவா வென்பதையும்‌ 
அவதானிக்கவேண்டும்‌. வாய்க்கு வெளியே நீண்டுள்ள பிடிப்பாகத்தை 
உலோகமரியும்‌ வாளாலரிந்து முள்ளரத்தால்‌ அராவிச்‌ சரியாக மடடப்‌ 


பல்வகைச்‌ சத்தியல்களாற்‌ பெறும்‌ பிரயோசனங்கள்‌ 















செம்பு, பித்தளைத்தடகளில்‌ 
இகெரட்டுச்‌ சாம்பல்‌ ஏந்து 
பாதஇரம்‌ போன்றன 
அழகாகத்‌ தட்டு, 
உ௫ வாகட௫வதற்டு௪ 
ஒத்தர வேலைச்‌ சுத்தியல்‌ பயன்‌ படும்‌ 





படம்‌ 56, 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 57 
படுத்திய பின்னர்‌, ஆப்பையிறுக்கலாம்‌. ஆப்படித்தபின்‌, பிடியின்‌ உச்சப்‌ 
பாகவோரங்கள்‌ அகன்று, வாயின்‌ மேற்குவிவில்‌ சாய்வதால்‌ பிடி. கழலாம 
லிருக்கும்‌. 

துருப்பிடியாதிருக்க, சுத்தியலை அடிக்கடி எண்ணெய்ச்‌ சீலையால்‌ துடைத்‌ 
தல்‌ வேண்டும்‌. 


பதனிடாத தோற்‌ சுத்தியல்‌ 





தோல்‌ ஆமார்‌ 





படம்‌ 58. 


உலோகப்‌ பகுதிகளைத்‌ துளைபோன்றவற்றில இறக இறுக்கமாகப்‌ பொருந்‌ 
துவதற்கு உலோகத்‌ தலைச்‌ சுத்தியலாலடித்தால அவை பழுதடைந்து 
விடும்‌. எனவே, தோல்‌, பிளாகத்திக்கு இறபபர்‌ போன்ற மென்மைப்‌ 
பொருட்களாலான முகங்களையுடைய சுத தியல்கள்‌ உபயோக்கப்படுன்றன.. 


சம்மட்டிச்‌ சத்தியல்கள்‌ 


கம்மாலைகளில்‌, சாதாரணமான அடித்தல்‌ வேலைகளுக்கு 13 இருத்தல்‌ 
அல்லது 8 இறாத்தல்‌ நிறையான குண்டுத்‌ தலைச்‌ சுத்திடல்களே கப 
யோகத்திலுள்ளன. ஆனால்‌, பெரிய வேலைகளுக்கு பல்வகை முகத்‌ 
தோற்றங்களையுடைய சம்மட்டிச்‌ சுத்தியல்கள்‌ உபயோூக்கட்படுன்றன... 

மேற்‌ கூறப்பட்ட குண்டுத்தலைச்‌ சுத்தியல்‌, குறுக்குத்தலைச்‌ சுத்தியல்‌, 
நேர்த்தலைச்‌ சுத்தியல்‌, மட்டச்‌ சுத்தியல்‌, தட்டூச்‌ செதுக்கற்‌ சுத்தியல்‌, 
ஞூபிச்சுத்தியல்‌ அருகுச்‌ சுத்தியல்‌ பிளாத்திக்குச்‌ சுத்தியல்‌, கொல்லன்‌ 
சுத்தியல்‌ என்பனவற்றுள்‌ பொதுவேலைகளுக்குப்‌ பெரும்பானும்‌ குண்டுத்‌ 
தலைச்‌ சுத்தியலே பிரயோசனம்படூகறது. 

மென்மைப்‌ பொருட்களாலான சுத்தியலினங்களைவிட, மற்றைச்‌ . சுத்தி 
யல்களெல்லாம்‌ அதிகமாக, செம்பு, பித்தளை முதலிய உலோக வேலை 
களுக்கே உபயோடக்கட்படுன்றன. 


58 உலோக வேலை 





ட்‌ பப்‌ உலோகம்‌ ௨ளைக்கக இதுக்இத்தலைச்‌ 
தறையக டண ஒத டு கலை ட ட்‌ ௮ ப்‌ ச 
தல்ச் சுத்தியல்‌ வடக ப டட 
துளையிலோ ஆணி! 
தறைதல்‌ 


வல்‌ 







கம்பியின்மேலே கனி கல்‌ 


தகட்டுநுனி மடிகடும்‌ 
சுத்தியல்‌ 










உ௫வாக்‌இயபின்‌ மேற்பக்கம 
தடீடி மட்டஞ்செய்யும்‌ சுதஇமல்‌ 


படம்‌ 597. 


8. அடையாளப்படுத்தல்‌, அளத்தல்‌, பரிசோடுத்தல்‌ 


ஒரு செய்பொருளைச்‌ செய்யத்‌ தொடங்குமுன்‌, அதன அமைப்பு, மென 
மைப்பகுஇகள்‌ அளவுகள்‌ எனபவையடங்கய ஒரு அட்டவணையை அமைப்பது 
மிக அவசியமாகும்‌. இந்த அட்டவணைப்படி பொருளைச்‌ செய்வதற்கு 
உலோகத்தின்‌ மேற்புறத்தே பொருளினுருவம்‌ அளவுப்‌ பிரமாணப்படி 
அடையாளப்படுத்தப்படும்‌. வெட்டி வளைத்து, துளைத்துப்‌ பொரு 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 50 


ளையாக்குவதற்கு வழிகாட்டியாயமைவது இங்கு அடையாளப்‌ படுத்தப்பட்ட 
கோடுகளும்‌ வட்டங்களும்‌ மையப்புளளிகளுமேயாம்‌. 

பிழையில்லாமலடையாளப்‌ படுத்தலும்‌, அடையாளமிடடபின அதன்படி 
வெட்டி, அராலிச்‌ சரிபிழைபார்த்தலும்‌ மிக முககயம்‌. ஒரு சிறுகோட்‌ 
டையோ, ௫௬ சிறு புள்ளியையோ, பிழையாகக்‌ குறித்துக்‌ கொண்டு 
செய்யத்‌ தொடங்கனால்‌, “ குளிக்கப்போய்ச்‌ சேறு பூசிக்கொணட ” நிலையே 
ஏற்படும்‌. எனவே, எச்‌ சிறு அடையாளததையும்‌ தெளிவாகவுந்‌ திருத்த 
மாகவுங்‌ குறிததுக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 

வீணே வெட்டிக்கழிக்காமல்‌, செயயப்படம்‌ பொருளுக்களவாச உலோ 
கத்தை மட்டிட்ட வெட்டுதலில்‌ சிறந்த கைத்‌ தொழிலாளலொருவனுந் 


கவறமாட்டான்‌. 
உலோகத்தை ஒழுங்கு செய்தல்‌ 


வரையப்படக கோடுகள்‌ தெளிவற்றுக்‌ காணப்படுமானால்‌, உலோகங்‌ 
களின்‌ மேறபுற த்திறகுச்‌ அணணக்‌ உட்டியைத தேய்த்தும்‌, சுண்ணாமபைப்‌ 
பூசியுலரவிடடம்‌ வரையலாம. மினுக்கம்‌ விழமுநத மட்டமான இரும்பிலும்‌ 
அவற்றிற்குக்‌ இழ்க்குறிப்பிடும்‌ முறைப்படி, பல்மாணிக்கக்‌ கலவையை 
அமைத்து, உலோக.த்தைச்‌ சுத்தப்படுத்திப்‌ பூசலாம்‌. 

பல்மாணிக்கக்‌ கலவை:--நானகவுண்சு நீருடன்‌ ஒரு அவுன்சு செம்புச்‌ 
சல்பேற்றையும்‌, சிலதுளி நைத்திரிக்கமிலத்தையும விட்டுக்‌ கலந்தெடுத்தல்‌. 


உபயோ௫க்குங்‌ கருவிகள்‌ 


உருக்குவரைகோல்‌, நேர்விளிம்பு நாடா, வரைதலூசி, மையவமுக்கி, 
சென்னியிடுக்மொனி, பிரிகருவி, மட்டக்கருவி என்பன உபயோகிக்கப்படுங்‌ 
கருவிகளாகும்‌. 

மேற்கூறிய ஆரம்பக கருவிகளைவிட, &ழ்க்குறிப்பிடும்‌ சில விசேட கருவி 
களும்‌ உபயோகிக்கப்படகன்றன. 

1. மையமானி 8. தரங்குமானி 8. ஆழமானி 4. வளையமானி 5. ஆரை 
மானி 6. இடுக்மொனி 7. உயரமானி 8. நுண்மானிமின்‌ தநியமவளவு 
9. வேணியர்மானி 10. கூம்புமானி 11. வளைக்கவராயம்‌ 12. சேர்க்கை 
மட்டம்‌ 18 வில்லிடுக்மோனி 14 மேற்பரட்புமானி 15 “37?” உருவக்‌ 
கட்டை 16. மேற்பரப்புத்தகடு 17. வரையுமேசை. ் 


0 உலோக வேலை 


உருக்கு வரைகோல்‌ 
கறையில்லுருக்கனாற்‌ செய்யப்பட்டுள்ள இவ்வரை கோல்களில்‌, அதி 
கமாக, 6 அங்குல, ஐடி, ஈரடி நீளமானவைகளே கம்மாலைகளில்‌ உப 
யோக்கப்படுன்றன. இரண்டடி. நீளமான வரைகோல்‌ மடக்கக்‌ கூடிய 
முறையிற்‌ செய்யப்பட்டுள்ளன. 






1 
செஸ்ட்‌ 7 2- ௮ 11௦. 
னாபா 12 ட்‌ 20 83 34 ர க்கா 289 29 கடி 35 4] 
பிய்யியிம்‌ நட 1 பய ய்‌ [பூ [1ம்‌ 


டத க்கடடய ஈரடி (௨௫௧௫) மட்டம்‌ 














மடக்கக்கூடிய இரண்டடி நீளமான உருக்கு வரைகோல்‌ 


படம்‌ 69 


இந்த வரைகோலின ஒரோரததில அங்குலததின்‌ எட்டிலொருபாகங 
களும்‌, அவறறின்‌ சிறுபிரிவுகளும்‌ காட்டப்பட்டுளளன. எட்டிலொரு அங 
குலத்தை, கம்மாலைகளில்‌ “ நால்‌” என வழஙகுவர்‌, இதன்படி, நூல்‌ 
$--$9 அங்குலம்‌, நால $-ஷ்‌ அநகுலம்‌, நூல்‌ 6-3 அ௩ஙகுலம்‌, 
நூல்‌ 1$-- அங்குல மெனக கணிககபபடூன்றன. 

வரைகோலின மற்றையவோரத்தில்‌ அங்குலத்தின்‌ பத்திலொரு பாகங்‌ 
களும்‌ பன்னிரண்டிலொருபாகங்களும்‌ அவற்றின்‌ சிறுபிரிவுகளும்‌ மீற்றர்‌ 
அளவுகளுங்‌ குறிக்கப்பட்டிளளன. 

பிரயோசனம்‌.--நீள த்தையளப்பதற்கும்‌, 

இடக்கிமானியையும்‌ பிரிகருவியையுமுபயோடுக்கையில்‌ அளவுப்பிரமாணத்‌ 
தையறிவதற்கும, நேர்கோடுகளையிடுவதற்கும்‌, மேற்பரப்புச்‌ சமாந்தா 
மானதா வெனவறிவதற்கும்‌ வரைகோல பெரும்பாலுமுதவுறது. 


நேர்‌ விளிம்பு நாடா 


கருலியுருக்கனாற்‌ செய்யப்படடுள்ள இந்நாடாவின்‌ ஒரு ஒரத்தில்‌ ௮ங 
குல, நூல்‌ அளவுகள குறிக்கப்பட்டுள்ள. 18 அஙகுலந்தொடக்கம்‌ 72 
அங்குலம்‌ வரையில்‌ பலவளவுகளில்‌ இந்நாடாக்கள்‌ செய்யப்பட்டிருக்்‌ 
ன. நீள நேர்கோடுகளை வரைவதற்கும்‌, மேற்பரப்புச்‌ சமாந்தரமானதா 
வென அறிவதற்கும்‌ இந்நாடாவுதவுறது. 


உலோகங்களின்‌ மேற்புறத்தில்‌ வரைவதற்கு இவ்வகியுதவுறைது. 


கருவிகளைப்பற்றிம. ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 


வரைதலூகி 


61 


கருவியுருக்கனாற்‌ செய்யப்பட்டுள்ள இந்தஊாசிமின்‌ முனை பதப்படுத்தப்பட்‌ 


டூத்‌ தடித்த கூராக்கப்பட்டுள்ளது. உபயோகத்திற்கு வசதியாகப்‌ 
விதங்களில்‌ இவ்வூசிகள்‌ செய்யப்படு்றன. 


உடூலாகங்‌ 
களின்‌ மேற்‌ 
புறத்தில வ 
ரையப்படூம்‌ 
கோடுகளும்‌ 
அடையாளங்‌ 
களும்‌, உலோ 
கங்களை வெட்‌ 
டூம்போதும்‌ 
செதுக்கும்‌ 
போதும்‌ அழி 
க்‌ துவிடாமலி 
ரப்பதற்காஃ, 
-மையவமுக்கி 
க்‌ கருவியால்‌ 
டையாளப்படு 
குதப்படுகிற 
இ. மேலும்‌, 
உ லோகங்க 
ளைத்‌ துளைக்‌ 


படம்‌ 61. 





1. 8. இ௫ூற்றட்டுச்சங்க அனுமதியுடன்‌ 


பல 


62 உலோக வேலை 


கும்போது, துளைக்கு மூசி நழுவாமலிருப்பதற்காகவும்‌ மையவமுக்கியினால்‌- 
துவாரவாயிலின்‌ மத்தியில்‌ அடையாளப்படுத்தப்படு$றது. மையவமுக்கி 
களின்‌ கூம்புக்‌ கழுத்துக்கள்‌ “ஆ--3” அளவுகளில்‌ அமைந்திருக்கின்றன.. 


மையவரகூக்‌ ௧௫. 
வலியாலடையாளப்‌ படூ:- 
தீதுவதற்குச்‌ சுத்இய- 
லும்‌ தேவைப்படு: 
கிறது, புதிய கருவி” 
கள்‌ சுத்தியலில்லா 
மலே அடையாளப்‌- 
படுத்தக்‌ கூடிய மு 
றைமிலமைந்துள்‌ ள 
ன. அடையாளமிட.. 
வேண்டிய விடத்தில்‌ 
மையவரமுக்கிக கருவி 
யின்‌ முனையைவைத்‌. 
துத்‌ தலையைக்‌ கை. 
யாற்‌ பிடித்துக்‌ கழே. 
அமர்த்‌ இனால்‌ சரியா 
க அடையாளமிடலா 





புதுடுறைக :தவராயப்‌ புள்ளியிடல்‌ 
ம்‌. அடையாளங்களை 
படம்‌ 68. புதிய மையவமுக்கக்‌ கருவியாலடை அழுத்தியும்‌ அழுத்‌ 
யாளப்‌ படுத்தும்‌ முறை. தாமலுமிடக கூடிய 
தாக இக்கருவியைச்‌ 

சீர்ப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


இடுக்கமானி 


உலோகப்‌ பகுதிகளின்‌ அளவுகளை அளப்பதற்கும்‌ ஒரு பகுதிமினளவை: 
இன்னொரு பகுதிக்கு எடுத்துச்‌ செல்லுவதற்கும்‌ (விசேடமாகச்‌ சென்னி 
யிடுககமானி) வட்டவுலோகச்‌ சட்டத்தினது முகத்தின்‌ மத்தியை அறி: 
வதற்கும்‌, விளிம்புக்குச்‌ சமாந்தரமாகக்‌ கோடிடுவதற்கும்‌ இடுகமானி' 
யுதவு£றது. 

பலவகையான இடுக்ககள்‌ உண்டு. அவற்றை, மூன்று. பிரதானவினங்‌ 
களாகப்‌ பிரித்துள்ளனர்‌. 

அவையாவன : 1. உட்புக்கவிடுக்திமானி. ்‌ 

2. வெளிப்பக்கவிடுக்கமானி. 3. சென்னியிடுக்கிமானி. அ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 6ஃ 


திடமான மூட்டை (1௦405) யுடையதாயிருப்பகால இவறறிற்குத்‌ 
** இடமூட்டிடுக்கி மானி ” எனனும்‌ பொதுப்‌ பெயருமூணடு. 





ம (3 


படம்‌ 08. 


3. உட்பக்க இடுக்கிமானியினாற பெறும்‌ பயனகளா. 





இடுக்இமானியால்‌ 
அளவை பரீட்௫ுத்தல்‌ 


படம்‌ 04 


(௮) குமாய, வட்டததுவாரம்‌, தகட்டுப்பூண, காப்பு ஆதியவறறின உட 
பக்க விட்டத்தையளநது சரிபிமை பார்த்தல, பீலி, பொலி முதலிய 
யவற்றின்‌ அகலத்தைப்‌ பரிசோதிததல்‌ 

(ஆ) உட்பக்க விளிம்புகளிரண்டினது சமாந்தர நிலையைப பரிசோ இதிததல 

(இ) ஒரு செய்பொருளின்‌ உள்ளளவை இனனுமொரு பொருளுக்குக 


டகாணடு செல்லல்‌ 


04 


உலோக வேலை 


2 வெளிப்பக்க இடுக்கமானியின்‌ பிரயோசனங்கள்‌. 





இடுக௫ மானியால்‌ 
இடை வெளிஅளத்தல்‌ 


படம 06. 
(அ) குழாய்‌, வட்டச்சட்டம்‌, தகட்டுப்பூண்‌, சக்கரம்‌ எனபவற்றின்‌ வெளி 
விட்டத்தை அளத்தலும்‌ பரிசோதித்தலும்‌ 
(ஆ) விளிம்புகளிரண்டினது சமாந்தர நிலையைப்‌ பரிசோதித்தல்‌. 


(இ) உலோகத்‌ தகடகளினதும்‌ துண்டுகளினதும்‌ கனத்தைப்‌ பரிசோ 
தித்தல்‌ 


(ஈ) ஒரு செய்பொருளின்‌ வெளியளவை இன்னுமொ( செய்பொரு. 
ளுக்குக்‌ கொண்டு செல்லுதல்‌. 


5. சென்னியிடுக்கமானியின்‌ பிரயோசனங்கள்‌. 





3 


வட்டஉலோகக்டுற்றி 
௫கூகமையங்காணல்‌ 


படம்‌ 66 


(அ) வட்டவுலோகச்‌ சட்டத்தின்‌ நுனிமுகத்தின்‌ மையத்தைத்‌ தேடியறி 
தல்‌. 


(ஆ) விளிம்புக்குச்‌ சமாந்தரமாக ஒரு கோட்டை அடையாளப்படுத்தல்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 05 


பூட்டிடுக்கீமானி 

பூட்டிடுக்கமானி (1.௦04-]0ண்ந்‌ கேர்றகாக) உருவிலும்‌ அமைப்பிலும்‌ பெரும்‌ 
பாலும்‌ திடமூட்டிடுக்க மானியை ஓத்திருந்தாலும்‌, அளந்தபின்‌ பாதங்கள்‌ 
அங்கு மிங்கும்‌ அசையாதிருககுமாறு பூட்டிடுவதற்குச்‌ சிறுகையையும்‌ 
மென்மையாகச்‌ சீர்ப்படுததுவதற்கு ஒருசிறு சக்காத்தையுங்‌ கொண்ட 
காயமைந்திருக்கும்‌. 

(முதலாம்‌ புத்தகத்தில்‌ 114 ஆம்‌ டக்கத்திலே 81-2 ஆம்‌ படத்தைப்‌ 
பார்க்க.) 

இந்தஇடுக்கியின பாதங்களால ஒரு அளவை அளந்து கொண்டபின்‌, 
பெரிய சக்காத்தை அரைவாசி சுற்றினால்‌, “ அந்த அளவு ”” அங்குமிங்கு 
மோடாதவாறு பூட்டிடப்படம்‌. அவ்வளவை நுணணிதாகக்‌ கூட்டிக்‌ 
குறைக்கவேண்டுமானால, அதிலுள்ள சிறிய சக்கரத்தை மென்மையாகச்‌ 
சுற்றி ஏற்றவாறு சர்ப்படுத்திக்கொள்ளலாம்‌. 

அமாவைக்‌ கொண்டு செல்லும ஒரு கையையுஞ்‌ சேர்த்து இவ்விடுக 
இயைச்‌ சிறந்தமுறையிற்‌ செயதிருக்களார்கள்‌. 
(முதலாம்‌. புத்தகத்தில்‌ 116 ஆம்‌ பக்கத்திலே 83 ஆம்‌ படத்தைப்‌: 
பார்க்க.) . 

இரட்சியால்‌ சூழ்ந்த ஓரிடத்தின்‌ வெளியளவையெடுக்கையில்‌ இடக்‌ 
இயின்‌ பாதங்களை அகட்டி, வெளியிளெடுக்கவும்‌ உட்பிலி, அல்லது மடுப்‌ 
போன்ற இடத்தின உளளளவையிடுகையில்‌ பாதங்களை மடக்கி வெளியிலெ. 
டூக்கவும்‌ நேரிடுறெது. இப்படியான இடஙகளில்‌ சாதாரணவிடுக்கியினாலெ 
டூக்கும்‌ அளவு வேறுபட்டேவிடும்‌. அளவையெடுத்துச்‌ செல்லும்கையை: 
யுடைய இடுக்கயையுபயோஇித தால்‌ அளவு சிறிதும்‌ வேறுபடாது. 

அளவையறிவ தற்கு இந்‌ தஇடுக்கியையுபயோகிப்பது எப்படி ₹ இதன்‌ 
கால்களை அளவுக்கு ஒழுங்குபடுத்திக்‌ கொண்டு மூட்டைப்பூடடி, அளவை 
யெடுத்துச்‌ செல்லும்கையை இறுக்கும்‌ சுரையைத்தளர்த்தி, பாதங்களை 
யகட்டுவதிஞலோ, மடக்குவதினாலோ பொறுக்குமிடங்களில்‌ இடுக்கியை வெ 
னளியிலெடுத்து, அளவைக்கணிததுச்‌ செல்லும்‌ கையின்‌ பொளியில்‌ விழு 
மாறு மீண்டும பாதத்தையமைத்துக்கொண்டு, கோலில்‌, அல்லது மானி 
மில்‌ அளவைப்‌ பாக்கலாம்‌. 

வில்விடுக்க. 

இந்தவிடுக்கி புரிகளுடன்‌ கூடிய நீணடகையையும்‌ சுரையையுமுடை 
யகாயும்‌, பாதங்களை விரிப்பதற்காகஅமைந்துள்ள வில்லினையுடையதாயும்‌ 
அமைக்கப்பட்டிருக்கறது. கையின்‌ சுரையைச்‌ சுற்றினால்‌ பாதங்களை மடக்‌ 
கவும்‌ விரிக்கவும்‌ முடியும்‌. சிலவில்லிடுக்கெளில்‌ புரிகளுடன்‌ கைகளில்‌: 
விற்சுரைகள்‌ பொருத்தப்பட்டிருக்க்றன. இந்த விறசுரையினுதவியால்‌ 
பாதங்கள்‌ சுயமாகவே ஓடுங்குசின்றன. இதனால்‌, சுரையைச்‌ சுற்றும்‌ தோம்‌ 
ஆ தாயப்படூறது. 


66 உலோக வேலை 
பிரிகருவி 


உலோகங்களின்மேல வட்டங்கள்‌--வில்வடிவங்கள்‌ வரையவும்‌, அவற்‌ 
றைப்பிரிக்கவும்‌, நீளவளவுகளைப்‌ புரிசோதிக்கவும்‌--பிரிக்கவும்‌ பிரிகருவி 
யுதவுிறது. 

கம்மாலைகளில்‌, பலவகையான பிரிகருவிகள்‌ உபயோகக்கபபட்டாலும்‌ 
விற்பிரிகருவியும்‌ சறைக்கவராயமுமே பிரதானமானவை. நுண்ணியவடை 
யாளங்களையிடுவதற்கு, சிறைககவராயத்திலும்‌ பார்க்க விற்பிரிகருவியே 
சிறந்தது. சஇறைககவராயத்தின்‌ பாதங்களைக்‌ கையினாலும்‌ விற்பிரிகருவி 
யின்‌ பாதங்களைச்‌ சுரையினாலும்‌ விரித்து ஒடுக்கலாம்‌. இவற்றைப்‌ 
பற்றி விரிவாக அறியவேண்டுமானால்‌ முதலாம்‌ புத்தகத்தில்‌ 34 ஆம்‌ 
பக்கத்திலே பார்ககுக. 






நகு 


ட அன்த ஜஜ னா வார்‌ 
மட ரலி லம்‌ கடக்கத்‌ ட வலக 


கமய அம்கலிம்‌ 


படம்‌ 67. [1, 8. இூற்றட்டுச்சங்க அனுமதியுடன்‌]. 


வளைக்கவராயம்‌ 


சாதாரண பிரிகருலிகளால்‌ அளக்கவும்‌, அடையாளப்‌ படுத்தவும்‌ முடி 
யாத நீளவளவுகளுக்கு வளைக்கவராயம்‌ உபயோகப்படுகிறது. இதன்‌ குறுக்‌ 
குச்‌ சட்டம்‌ எவ்வளவு நீண்டிருககறதோ அவ்வளவு தூரத்திற்கு ஊசி 
மூனையைத்கள்ளி அளவையறியவும்‌ வட்டஙகள்‌ வில்வடிவங்களையடை 
யாளப்படுத்தவும்‌ முடியும்‌. 
இவற்றின்‌ குறுக்குச்‌ சட்ட ஙகள்‌ உலோகத்தினால்‌, அல்லது மரத்தினால்‌ 
அமைக்கப்படும்‌. இரண்டூசிகளையும்‌ வேண்டியவாறு சட்டத்தினூடே நகர்‌ 
த்தி அளவை ஒழுகு செய்தபின்‌ ஊசியை நிறுத்த வேண்டுமானால்‌, 
இவற்றில்‌ பொருத்தபபட்டுள்ள திருகாணிகளை இறுக்கவேண்டும்‌. 

இன்னும்‌, சிறநதவொருவகை வளைக்கவராயமுமூண்டு. அதில்‌,. அள 
வான இரண்டு இடுகககளின்‌ இரண்டு சோடிப்பாதங்களும்‌, அளவான 


67 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 


மு ௫ 


மரு ஸ்ர னா கீள்‌ ஷி 
ட” மஞு.ஜாழு ரம்கம டல முழ 


ட 


ஞால. த 


முீர்மா௩ மூ 
யரர ட்‌ முய$சரமப்௩ற ஒ.ு௩ 


மாரா பரயர்க உயரக்‌ 





(1. 8. இ௫ிற்றட்டுச்சங்க அனுமதியுடன்‌.] 


படம்‌ 68. 


68 உலோக வேலை 


இரண்டு பிரிகருவிகளின்‌ இரண்டுசோடி ஊசிகளும்‌, நான்கு பந்துவடி 
வான முனைகளும்‌ (௨11 ௦08) அமைந்திருக்கின்றன. 
இப்பந்து வடிவான முனைகளால்‌ ஒருதுளோயைமையமாகக்‌ கொண்டு ஒரு 
வட்டத்தை வரையலாம்‌. 
விட்டம்‌ 1$ அங்குலம்‌ வரையில்‌ அகன்றுள்ள துவாரத்தின்‌ வாயிலிருந்து 
இந்தப்‌ பந்துவடிவ முனைகளால்‌ வட்டத்தை அடையாளப்படுத்தலாம்‌. 
இதற்குப்‌ பொருத்தமான பலவளவுகளுடைய இடக&ப்‌ பாதங்களையும்‌ 


பிரிகருவிக்‌ கூர்களையும்‌ பந்துவடிவ முனைகளையும்‌ தேவையானபடி. 
பொருத்து உபயோடக்கலாம்‌. 





படம்‌ 69. (1. 8. இகிற்றட்டுச்‌ சங்க அனுமதியுடன்‌.) 


சோதனை மூலைமட்டம்‌ 


இதனை, மட்டப்பலகையெனவும்‌ அழைப்பர்‌. 
(செய்யப்படும்‌. 


இது மெல்லுருக்கனால்‌. 
இதில்‌, அலகு, சட்டம்‌ எனும்‌ இரு பிரிவுகளடங்‌கியுள்ளன. 
தேய்ந்து போகாமலிருப்பதற்காகச்‌ சல மூலைமட்டங்களின்‌ அலகுகள்‌ கர 
லியுருக்கனாலுஞ்‌ செய்யப்படுகின்றன. 

இதன்‌ பிரயோசனங்கள்‌.--செங்கோண மூலையின்‌ சரிபிழமையைப்‌ பரிசோ 
கத்தல்‌, வளைவற்ற விளிம்புக்கு 90 பாகையுடைய கோடிடல்‌, சதுரச்‌ 
செய்பொருளின்‌ இணைபக்கங்கள்‌ சமமானவையா வெனவறிதல்‌, துறப்ப 
ணப்பொறியாற்றிறக்கும்போது துளைக்கப்படுமூலோகம்‌ 


சரிநேராயமைூற 
.தாவெனவறிதல்‌. 


மூலைமட்டங்களைச்‌ செய்யும்‌ மூன்று முறைகளையுங்‌ மே. காண்க. 
1. சட்டத்தின்‌ நுனியைப்‌ பிளந்து அலகைப்‌ புகுத்தித்தறைந்‌ தெடுத்தல்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 69 


9, ஒரு தகட்டிலே மூலைமட்டத்தின உருவத்தைக கத்தரிதது, ஒரு 
பக்கத்‌ இற்குச்‌ சட்டமமையுமாறு இருதகடுகளைப பிடிததுத தறைந்‌ 
தெடுததல, 

3. தனியுலோகததினால உருவாக்கி, இயந்திரததினு,தலியால மட்டப்‌ 
படுத்தியெடுததல்‌. 

இம்முறைகளாக௪ செய்யப்படனேற மூலைமட்டஙகளின ஆணிகள்‌ சில 

வேளைகளில தளாவதால்‌ வளைவுறுகின்றன. 

மூலைமட்டத்தைப்‌ பரிசோதித்‌ 

தல்‌.-முதலாவதாக, அலதின 
அம்‌ சடடததினதும பககஙகள்‌ 
சமாந்தரமானவையாவென்்‌ 
பதை இடுக்யோற்‌ பரிசோதித்தல்‌ 
வேண்டும்‌. அடுத்தபடியாக, அல 
நய சட்டமும்‌ செங்கோணமா 

வன்பதைப்‌ பார்த்தல்‌ வேண் ேலைமடீடத்தால்‌ ட்‌ 3 7 

டம்‌. இதனையறிவதற்குச்‌ சமாந்‌ பக்கம்பரீட்ுத்தல்‌ 

தரமான மேற பரப்பையும்‌ 

நேரான விளிம்புகளையுமுடைய படம 70. 

பலகை, அலலது தகடு (175 ஆம்‌ 

பக்கததில்‌ 160 ஆம்‌ படததைப பாரகக) தேவையாதலின்‌ வரைதற்‌ 
பலகை  (ுாஜஸ்மஹ ககா) யையாவது, மேறபரபபுத  தகட்டையாவது 
(இமா8க௦௧ ற15%௨) உபயோகிககலாம்‌. மூலைமடடசசடடம நோவிளிமபுடன்‌ 
சோந்திருககுமாறும, அலகு மேறறளததிலொடடியிருக்குமாறும்‌ 
வைத்து, அலகின்‌ இரமாக நீளத்திறகு ஒரு கோடி டவேண்டும்‌. 
பினபு, மூலைமடடத்தை மறுபக்கமாகத்‌ இருபபி முன்போல வைதது 
மூன்னிட்ட கோடும அலூனோரமும்‌ நேரானதாவெனபதைப பார்தீதல 
வேண்டும்‌. ஓரமும கோடும சமமாயிருந்தால மூலைமட்டத்திற பிழை 
பில்லையென்பது முடிவாகும்‌. 

ஒரமும்‌ கோடும்‌ வித இயாசபபடுமேயானால்‌, மூலைமடடததின பிழையான 

பகுதி, கோட்டுக்கும்‌ ஒரத்துக்குமிடைப்பட்ட கோணததின அரைவாசியா 
யிருக்கும்‌. பினபு, அநத அளவிற்கு அலனை வளைவையெடுததல்‌ வேண்‌ 
டம. 

உருக்காலான மூலைமட்டம்‌.--இதன இரு நீளப பககஙகளிலும அளவுகள்‌ 

குறிக்கப்படடுளளன. சாதாரனை மூலைமட்டததின சட்டம அலூலும கன 
முடையதாயிருபபதால உலோகத்தின்‌ மேறபுறஙகளில்‌ அடையாளமிட வசதி 
யபீனமாயிருக்கும்‌. இதறகாகவே, இம்‌ மூலைமட்டஙகளாக்கபபட்டுள்ளன. 





10 உலோக வேலை 


தரங்குமானி 


5 


இதனைத்‌ “ தரங்குமா ப்‌ பலகையெனவுங்‌ கூறுவர்‌. மேற்புறத்தில்‌ 
கோணங்களை வரைவதற்கும்‌, பரிசோதனை செய்வதற்கும்‌, செங்கோணத்‌ 
திற்குக்‌ குறை 
நீத, அல்லது 
கூடிய * செய்‌ 
பொருளின்‌ ” 
ஓரங்களைச்‌ சரி 
பிழை பார்ப்‌ 
பதற்கும்‌ இத்‌ 
குரங்குமானியு 
தவுறது. (இ 
வ்வேலைகளை 
மூலை மட்டங்க 
ளாற்‌ செய்ய 
முடியாது). ௯ா 
தாரணதரங்கு 
மானியிலும்‌ 
பார்க்கப்‌ பொ 
அத்‌ தரங்கு 
மானியில்‌ ஒரு 
படம்‌ 71. அலகைக்‌ கூடு 
கதலாகப்‌ பொ 
ரூத்திக்‌ கொள்ளக்‌ கூடிய தாயிருப்பதால்‌, பலவகையான “ செய்பொருட்களை ”” 
அளப்பதற்கும்‌ பரிசோதிப்பதற்கும்‌ செய்பொருளின்‌ கோணத்தை இன்னு 
'மொன்றுக்குக்‌ கொண்டுசென்று வரைவததற்கும்‌ மிக வசகியாயிருக்கும்‌. 





மேற்பரப்புமானி 


மேற்பரப்புமானியின்‌ தளம்‌, வார்ப்பிரும்பினால்‌ வார்க்கப்பட்ட தாயோ, 
உருக்குலோகத்தினாலமைக்கப்பட்ட தாயோ இருக்கும்‌. இதன்‌ 8ழ்ப்பாகத்‌ இல்‌, 
உருளை வடிவான பகுதிகளின்‌ மேல்‌ வைப்பதற்கு வசதியாகக்‌ கோண 
வடிவான ஒரு பீலியும்‌, மேற்பாகத்தில்‌ உருக்குச்‌ சட்டமொன்றும்‌ அமைத்‌ 
திருக்கன்றன. தளத்திலுள்ள திருகாணியைக்‌ கைகளாற்‌ சுற்றி, இச்‌ 
சட்டத்தைத்‌ தேவையான பக்கத்திற்கு வளைத்துக்‌ கொள்ளலாம்‌. இன்னு 
மொரு தஇிருகாணியைத்‌ தளர்த்தினால்‌ சட்டத்தை உயர்த்தவும்‌ தாழ்த்தவும்‌ 
முடியும்‌. சட்டத்திற்‌ பொருத்தப்பட்டிள்ள வரைதலூசி, தேவையான பக்கங்‌ 
களுக்குத்‌ திருப்பவும்‌ நீட்டவும்‌ குறுக்கவும்‌ உயர்த்தவும்‌ தாஜ்த்தவுங்‌ 
கூடியதாக இழைக்கப்பட்டிருக்கிறது. தளத்தினொரு புறத்திலுள்ள இரு 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 77 


கூர்களும்‌ முக்கு இறக்கக்‌ கூடிய : ்‌ 
னவாகப்‌ பொருத்தப்பட்டிருக்கன்‌ 
றன. இந்த இரு கூர்களையும்‌ ஒரத்‌ 
தோடணைத்து ஒரத்திற்குச்‌ சமாந்தர 
மாக மேற்‌ பரப்புமானியை இழுத்து 
அடையாளமிடலாம்‌. 

பிரயோசனம்‌. -- மேற்பரப்புமானி 
யை மட்டமான தளத்திலும்‌, வரையு 
மேசையிலும்‌, கடைச்சலெந்‌ இரப்‌ படுக்‌ 
கையிலும்‌ வைத்துச்‌ “ செய்பொரு 
ளில்‌” கோடுகளையடையாளப்படுத்த 
வும்‌, புள்ளிகளையும்‌ மையப்புள்ளி 
களையுமிட்டுச்‌ சரிபிழை பார்க்கவும்‌ 
மூடியும்‌. இதனுடைய வரைதலூசி 
யின்‌ வளைவுற்ற முனை, செய்பொரு 
ளின்‌ மேற்றளம்‌ மட்டமானதாவென்‌ 
பதையும்‌ ஓரம்‌ சமாந்தரமானதா 
வென்பதையும்‌ அறியவுதவுறது. 





படம்‌. 79. (1. 8. இ௫ிற்றட்டுச்‌ 
சங்க அனுமதியுடன்‌) 


“ரூ வீ?” உருவக்கட்டை 

2. உருவக்கட்டைகள்‌ உபயோடிப்பதற்கு வசதியாகச்‌ சோடிகளாகச்‌ 
செய்யப்படன்றன. “3” வடிவப்‌ பீலிகளைக்‌ கொண்டிருப்பதால்‌ இதற்கு 
இப்பெயருண்டாயிற்று. “7” வடிவப்‌ பீலிகள்‌ பலவற்றையுடைய இக்‌ 
கட்டளைகளைக்‌ சகுவனித்தால்‌, பீலிகள்‌ ஒன்றுக்கொன்று சமமற்றனவாய 
மைத்திருப்பதனைக்‌ காணலாம்‌. பலவளவான விட்டங்களையுடைய உலோகச்‌ 
சட்டங்களை வைப்பதற்கு வசதியாகவே இவ்வாறு அமைந்திருக்கின்றன. 
எனினும்‌, “37 உருவக்‌ கட்டைச்‌ சோடியில்‌ இந்தப்பீலிகள்‌ ஒன்றுக்‌ 
கொன்று சமமாகவே அமைந்திருக்கும்‌. நீண்டவுலோகச்‌ சட்டங்களை 
வைப்பதற்கு இந்தச்‌ சோடியின்‌ இரண்டு சமமானபீலிகள்‌ தேவையா 
யிருப்பதனாலேயே அவ்வாறமைக்கப்பட்டிருக்கன்றன. 

47. உருவக்‌ கட்டைகள்‌ (போதிகைகள்‌) சிறிய வார்ப்பிரும்புத்‌ துண்டு 
களாற்‌ செய்யப்படுகின்றன. (மெல்லுருக்கினாலும்‌ கருவியுருக்கினாலும்‌. 
செய்யப்பட்ட “17” உருவக்கட்டைகளுமுண்டு.) 

பிரயோசனம்‌ _-மேற்பரப்புமானியால்‌, உருண்டையுலோகச்‌ சட்டத்தின்‌ 
முகத்தில்‌ மையத்தைத்‌ தேடியடையாளமிடும்போது அச்சட்டம்‌ புரண்டு 
விடாமல்‌ வைப்பதற்கு இக்கட்டை உதவுறது. அவ்வாறே, உலோகச்‌ 
சட்டங்களைத்‌ துளைக்கும்‌ பொழுதும்‌ சாணைக்கல்லிற்‌ பிடிக்கும்போதும்‌ 
உபயோகப்படு£றேது. 


உலோக வேலை 


12 








முஞஞு ரறப்ம௩ 
இயற ஐஐ ம மமக 




















மசீடபமா ற௱ரலம 
அிரரஸ்பாகரி 















பி காக்‌ 
மு ரு ரபமஎீ 


உ ரமி 
மடு 


பணட்டப 
ட 





ர்னா.டி 


ந்த த 
மசலா ரரா௮ழு 4 முத(௫1மஐ ரா 26 எமஎ 





19 இருமா ஈர 








2 அவலை யவகைகளா மைய கைக்‌ அலைமகள்‌ கயணககளைையவம்‌. 










(1.. 5. இஇற்றடுச்‌ சங்க அனுமதியுடஸ்‌ 


படம்‌. 78, 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 115- 





படம்‌ 14. 
மேற்பரப்புத்தகடூ 
வார்ப்பிரும்பினாற்‌ செய்யப்பட்டுள்ள இதன்‌ மேற்புறம்‌, அராவிமட்டப்படுத்‌ 
ப்பட்டு, மீண்டும்‌ மென்மையாக, உயர்ந்துள்ள விடங்களைச்‌ சுரண்டிக்‌ 


சமாந்தரமாக்கப்பட்டிருக்கறது. இது, வலிமையாகவும்‌, அரைத்தல்‌ 
இமுத்தலைத்‌ தாங்கக்‌ கூடியதாகவும்‌ ஏதாவதொன்றின்மேல்‌ வைக்கக்‌ 
கூடியதாகவுமமைந்திருக்கிறது. 

பிரயோசனம்‌:- செய்பொருளின்‌ தட்டைப்‌ பக்கம்‌ சமாந்தரமானகோவென 
டஇுமன்மையாய்ப்‌ பரிசோதனை செய்வதற்கு மேற்பரப்புத்‌ தகடு உதவுகிறது. 
மேற்பரப்புமானி, “9” உருவக்கட்டை என்பவற்றால்‌ அடையாளஙப்படுத்தும்‌ 
போதும்‌ பரிசோதனை செய்யும்போதும்‌, “ மேற்பரப்புத்‌ தகடும்‌ ? வரையு 
மேசையும்‌ தேவைப்படும்‌. 





படம்‌ 15. 


தட்டைப்பக்கம்‌ சமாந்தாமானத்‌ £ஈவெனப்‌ பரிசோதனை செய்யும்போது 
முதலில்‌, தகட்டின்‌ மேற்புறத்தே “ செவ்வீய வொட்சைட்டுக்‌ கலவை ல்‌ 
(செவ்வீய வொட்சைட்டும்‌ எண்ணெயும்‌ கலந்தது) அப்புதல்‌ 


74 உலோக வேலை 


வேண்டும்‌. பின்பு, பரிசோதிக்கப்படவேண்டிய பக்கத்தை, கலவைசெய்த. 
மேற்புறத்‌ தகட்டில்‌ மேலுங்‌ 8ீமுமாக உரோஞ்சுதல்‌ வேண்டும்‌. 
உரோஞ்சப்படும்‌ பக்கத்தில்‌ உயர்ந்தவிடங்களிருக்குமேயானால்‌, அவ்விடங்‌ 
களில்‌ மேற்கூறிய கலவை அப்பப்பட்டிருக்கும்‌. அப்படியான விடங்களை 
அரத்தினாலராவி, அல்லது சுரண்டி மட்டப்படூத்தி, மீண்டும்‌ முன்போல்‌ 
பரிசோதிக்கவேண்டும்‌. அப்பக்கத்தில்‌ கலவை சமமாக அப்பப்படும்‌ வரை: 
யில இவ்வாறே செய்தல்‌ வேண்டும்‌. 


மேற்பரப்புத்‌ தகட்டைப்‌ பாதுகாத்தல்‌ 


மேறறளம்‌ £€றைபபட்டோ சுரண்டப்பட்டோ பழுதடையாவண்ணம்‌, இதனைக்‌. 
கவனமாகவுபயோடக்க வேணடும்‌. செய்பொருளின்‌ பக்கத்தையுரோஞ்சு 
வதற்கு மூன்‌, பக்கத்திலும்‌ மேறபரப்புத்தகட்டின்‌ மேற்புறத்திலும்‌ புழுதி 
முதலியவற்றை நன்றாகத்‌ துடைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. அப்படிச்‌ செய்‌ 
யாவிட்டால்‌ மேற்றளம்‌ றப்பட்டுவிடும்‌. மேற்பரப்புத்‌ தகட்டை யுபயோூ: 
யாத நேரங்களில்‌ துருப்பிடிக்காதிருக்குமாறு மேற்புறத்தில்‌ எண்ணெய்‌ 
பூசி ஒரு பலகை மூடியினால்‌ மூடிவைத்தல்‌ வேண்டும்‌. 


9. புரியாணிச்‌ சாவியினங்கள்‌ 


இருகாணிப்‌ புரிச்சுரைகள்‌, இருமுனைப்புரியச்சாணி (84௦05) இருகாணித்‌ 
தொகுதி (8௯ 88) அச்சாணி (1௦718) குழாய்‌ என்பனவற்றைப்‌ 
பொருத்துவதற்கும்‌ கழற்றுவதறகும்‌ உபயே௫க்கும்‌ கருவியைப பொது” 
லில்‌ “சாலி” எனக்‌ கூறுவர்‌. சாதாரணமாக, இவை வா௱ப்புருக்கி 
னாலும்‌ மெல்ஒருக்கனாலும்‌ செய்யப்படன்றன. மெல்லுருக்கினாற்‌: 
செய்யப்பட்ட சாலிகளின்‌ வாய்கள்‌ தேய்நது போகாமலிருப்பதற்காக 
வெளித்தளங்கள்‌ வன்மையாக்கப்பட்டுச்‌ சத்‌ திவாய்ந்‌ தனவாயமைந்துள்ளன... 





படம்‌ 76. 


பலவகையான இயந்திரங்களின்‌ உறுப்புக்களுக்டையே வச 'தியீனமாகப்‌ 
பொருத்தப்படவேண்டி௰ ஆணிகளைப்‌ பொருத்துவதற்கும்‌ கழற்றுவதற்கு 
மாகப்‌ பலவகையான சாலிகள்‌ செய்யப்பட்டுள்ளன. அவற்றுள்‌, 


பெரும்பாலும்‌ உபயோடக்கப்படூனேற சாவலியினங்களின்‌ பெயர்களைக்‌ கீழே, 
காண்க- 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 75 


(1) புரியாணிக்‌ குததளவுச்சாவி (நிறுத்துஞ்சாவி) 
(74) சீராக்கத்தக்க புரியாணிச்‌ சாவி. 

(14) பெட்டிப்‌ புரியாணிச்‌ சாவி. 

(1) கண்ணச்‌ சாவி. 

(ஈ) வளையப்‌ புரியாணிச்‌ சாவி. 

(1ம்‌) சிற்றாணிப்‌ புரியாணிச்சாவி. 

(ஈம்‌ கொலட்‌ புரியாணிச்சாவி (கொளுலிச்சாவி) . 


நிறூத்துஞ்சாவி (8ல்‌ உரஹாள) 


பெரும்பாலும்‌ இவ்வினச்‌ சாவிகளே தொழிற்‌ சாலைகளில்‌ உபயோகிக்கப 
படின்றன.  இவற்றிற்‌ சல, ஒரு வாயையுடையனவாயும்‌, வேறு சில 
இருமுனை வாய்களையுடையனவாயுமமைந்திருக்கும்‌. தங்கு குடையில்லாத 
விடங்களில்‌ பலமுறைகள்‌ பலபாகைகளில்‌ திருகக்கூடியனவாகச்‌ சில சாவி 
களின்‌ உடலகள்‌ வளைவாக அமைந்திருக்கும்‌. 





படம்‌ 77. 


இவற்றின்‌ தாடைகள்‌ சீர்ப்படுத்த முடியாதவாறு, அமைவுறறிருப்ப 
தால்‌ சுரைகளின்‌ அளவுகளுக்கேற்ற சாவிகளைத்‌ தெரிந்தெடுக்க வேண்டி. 
மிருக்கறது. 3, ந அங்குல அளவான சுரைகளைத்‌ திருகுவதற்கான 
சாவிகளை ததெரிந்தெடுக்கும்போது, அவற்றின்‌ கழுத்துக்களிற்‌ பொறிக்‌ 
கப்படடுள்ள அளவு விபரத்தைக்‌ கவனித்தே தெரிந்தெடுத்தல்வேண்டும்‌. 

நிறுத்துஞ்சாவிப்‌ பிடியின்‌--அச்சுக்கு 15” தோற்றத்திலமையுமாறு 
அதன்‌ வாய்‌ வெட்டப்படும்‌. இத்தோற்றத்தில்‌ வாய்‌ வெட்டப்படுவது 


76 உலோக வேலை 


னால்‌, சாவியாற திருகுவதறகு வசதியீனமான இடத்திலுளள சுரையைத்‌ 
திருகும்போது ஒரு முறை சாலியாற்‌ சுரையைச்‌ கிறிது திருப்பி, மீண்டும்‌ 
சாவியை மறுபக்கந்திருப்பிச்‌ சுரையைத்‌ திருகக்‌ கூடியதாயிருக்கும்‌. 

இவவாறு சாவியை மறுபககந்‌ திருப்பித்‌ தருகையில்‌ வசதியீனமான 
விடத்தில்‌ 80” தாரததளவில்‌ (படத்திற காட்டியவாறு) திருகலாம்‌, 
வாயினமைப்பினால்‌ திருகுவதற்கு வசதியுள்ளவிடத்து ஒரு முறைக்கு 
70” தூரத்தளலில வசதியாகத தஇிருகக கூடியகதாயிருக்கும்‌. 

சாவியின்‌ வாமினகலமும்‌ திருகபபடும்‌ சுரையினகலமும்‌ சமமாயிருத தல 
வேணடும்‌. சுரையின்‌ முகத்தினது (தட்டைபபாகத்தூடாக) தூரததையறி 
யும சூத்திரூததை (13--$”) 0 - அச்சாணியின விட்டம்‌) உதலி 
யாகக்‌ கொண்டால, சுலபமாக அகலத்தை அறிந்துகொளளலாம்‌. 
சாவியின்‌ கழுததில, அலலது முகபபகுஇயில்‌ பொறிககப்பட்டிருக்கும்‌ அளவு 
விபரம்‌, சாவிமின வாயகலததைக்‌ குறிபபனவலல. சாலியாற இருகப்‌ 
படும்‌ சுரை பொருததபபடும அசசாணியின்‌ விடடத்தையே குறிப்பிடு 
றது. எனவே, முறகூறிய சூத்திரததின்படி ழ அஙகுலமெனக்‌ குறிப 
பிட்பபடடுள்ள சாவிமினகலம்‌ $ அஙகுலமாகும்‌. அப்படியானால்‌, இருலப்‌ 
படும சுரையினகலமும்‌ $ அஙககுலமென்பது தெளிவாகும்‌. 

சாதாரணமாக, சாவிமின்‌ நீளம்‌ அசசாலியினாற்‌ இருகப்படம சுரை 
பொருத்தப்படும்‌ அச்சாணியின விடடத்தின்‌ 19, அலலது 14 மடஙகாயிருக் 
கும்‌. ஆகவே, $ அஙகுலச சாலியின்‌ நீளம்‌ 6, அல்லது 7 அஙகுலமா 
யிருக்கும்‌. உபயோடிக்கையில சாவியின்‌ வாய சுரையில இறுக்கமாயிணையா 
விடில்‌, சுரையின மூலைககோணங்கள வட்டமாகவிடுவதுமன்றி, சாவி வழுக 
இக காயம்‌ எறபடவுமிடமுண்டு. துருப்பிடிதத சுரையைக்‌ கழற்றுமுன்‌, 
மண்ணெண்ணெயிலூறவிடரடு, சுததியலால்‌ ஒரு முறை, அல்லது இருமுறை 
தட்டிஞுற்‌ சுலபமாகக கழறறலாம்‌. 


சீராககததகக புரியாணிச்சாலி (பெயர்க்கும்‌) 


ப்‌ டைய பு 


படம்‌ 78. 


சீராக்கததகக புரியாணிச்‌ சாலிகள பலவுருவஙகளிலமைக்கபபடடுளளன. 
மெல்லுருக$னாலாககபபட்டுத தாடைகளின்‌ மேற்றளம்‌ வண்மையாக்கபபட்‌ 
டளள இச்சாவிகளால, நிறுத்துஞ்‌ சாவிகளாற்‌ பெறும்‌ பிரயோசனங்களைப்‌ 
பெறலாம்‌. மேலும்‌, பலவளவுளள சுரைகளுக்கும ஒரே சாலியின்‌ 
தாடைகளைச்‌ சீராகூயுபயோடக்கலாம்‌. 





86 ்‌ உலோக வேலை. 


எண்ணெயப்பியிருந்தால்‌ வழுக்கக்கூடும்‌. எனவே, அதனை நன்றாகத்‌ 
துடைத்துவிடவேண்டும்‌. 





படம்‌ 8], 


பெட்டிப்புரியாணிச்சாவி 


குழல்‌ வடிவான இதன்‌ இருமூனைகளிலும்‌ சாவிவாய்கள்‌ அமைக்கப்பட்‌ 
டிருக்கன்றன. ஒரு பக்கத்தில்‌ மட்டும்‌ சாலவிவாயமைந்த பெட்டிப்‌ ,புரி 
யாணிச்‌ சாலிகளும்‌ ஓரளவு உபயோ௫க்கப்படூன்றன. இதனிருமுனை 
களும்‌ ஒன்றுக்கொன்று வித்தியாசமானவை. இதன்‌ உடலிலுள்ள துவா 
ரத்தினூடாகப்‌ போடப்பட்டுள்ள கூரினுதலியால்‌ இதனை, சுரையுள்ளிடத்‌ 
தக்கதாக இறக்கலாம்‌. 

வேறு சாவிகளையுபயோ௫க்க முடியாத விடங்களில்‌--விசேடமாகச்‌ சிறிய 
பள்ளத்தில்‌, அல்லது உறுப்புக்களுக்கடையே பொருத்தப்பட்டுள்ள சுரையை, 
அல்லது அச்சாணியைக்‌ கழற்றுவதற்கும்‌ பொருத்துவதற்கும்‌ இது பிர 
யோசனப்படூதறது. 





இண்ணச்சாவி 


படம்‌ 82. 


இச்சாவியின்‌ வாயில்‌, சுரையின்‌ முழுப்‌ பக்கங்களும்‌ நன்றாயணைத்‌ 
இருப்பதால்‌ மற்றைய சாவிகளைப்‌ போல்‌ இது வழுவி விபத்துக்களையுண்‌ 


டாக்காது. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 19 











படம்‌ 88. (இறசன்று கருவிநிலையத்தாரின்‌ உத்‌ தரவுடன்‌.) 


கண்ணப்புரியாணிச்‌ சாவி 


சுரை உள்ளடங்கத்‌ தக்கதாக, சண்ணப்புரியாணிச்‌ சாவியின்‌ உட்பக்கத்தில்‌ 
சுற்றிவரப்‌ பீலிகள்‌ தோண்டப்பட்டிருக்ன்றன. இக்கோண வடிவான 
பீலிப்பள்ளங்களில்‌ சுரையின்‌ பக்கமூலைகள்‌ நன்றாக அணைவகால்‌ மிகச்‌ 
சுலபமாகத்‌ தருகலாம்‌. இவை, விசேடமாக, சாதாரணமான சாவிகளால்‌ 
இருகமுடியாத சுரைகள்‌, அச்சாணிகள்‌ திருகாணித்‌ தொகுதிகள்‌ என்பன 
பொருத்தப்பட்டுள்ள நுண்பொறிகள்‌, மோட்டார்வண்டிகள்‌, வானவூர்தி 
கள்‌ போன்றவற்றின்‌ வேலைகளுக்கே உபயோகிக்கப்படகன்றன. ்‌ 


80: ... உலோக வேலை 


இண்ணப்புரியாணிச்சாவி 


கையையிடமுடியாத இடங்களிலுள்ள சுரையையோ, அச்சாணியையோ 
கழற்ற வேண்டுமானால்‌, ண்ணப புரியாணிச்‌ சாவிக்குப்‌ பொருத்தமானபடி 
நாலாபக்கங்களுக்கும்‌ வளைக்கக்‌ கூடிய இணைப்பையும்‌ அதற்கேற்ற நீளத்‌ 
இற்குச்‌ சட்டத்துண்டையும்‌ பொருத்தி * பற்சக்காப்‌ பிடியையுமிட்டுக்‌ 
கொள்ள வேணடும்‌. “ பற்சக்கரப்‌ பிடி, சாவிக்குள்‌ சுரையை உள்ளிடச்‌ 
செய்து முறைக்குழுறை கழலாமல்‌--முற்றாகத்‌ தளர்ச்சியுறும்‌ வரையில்‌, 
அல்லது இறுகும்‌ வரையில்‌ திருகவுதவி செய்கிறது. இப்பிடி, இடப்புறம்‌, 
அல்லது வலப்புறம்‌ திருப்பக்கூடியதாக அமைக்கபபட்டிருக்கறது. முழு 
வட்டத்தைத்‌ திருக வசதிமீனமாயிருந்தாற்றான்‌ “ இரச்சட்டு '' பிடியை 
யுபயோூக்க வேண்டும்‌. வசதியானவற்றிற்குச்‌ சாதாரணபிடி போதுமானது. 





படம்‌ 84, 


வளையப்புரிமாணிச்சாவி. 
ண்ணப்‌ புரியாணிச்சாவியாற செயயக்கூடிய வேலைகளிற பெரும்பகு தியை 
வளையப்புரியாணிச்‌ சாலி யாலுஞ்‌ செய்யலாம்‌. அறுகோணச சுரையின்‌ 
பகககஃள்‌ யாவும்‌ இண்ணப்புரியாணிச்‌ சாவியிலும்‌ பெட்டிப்புரியாணிச்‌ 
சாலியிலும்‌ அகபபடுவதுபோல்‌ வளைப்புரியாணிச்‌ சாலியிலும்‌ அகப்படூசறது. 


படம்‌ 85. 





கணணப்‌ புரியாணிச்சாவியைபபோல்‌ இதனுள்ளும்‌ சுரையின்‌ பக்கமூலை 
கள்‌ நன்றாக அணையுமாறு பீலிகள தோண்டப்பட்டிருகன்றன. சாதார 
ணமாக, திருகாணித்‌ தொகுதிகள்‌, சுரைகள்‌ என்பன வறறைச்‌ 
சாபபடுத்துவதற்கு இச்சாவிகள்‌ பிரயோசனப்படினைறன. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 81 
சிற்றாணிப்புரியாணிச்சாவி. 


்‌ சிற்றாணிப்‌ புரியாணிச்சாலி சாதாரணமாகத்‌ தட்டையானது. இதனோ 
ரத்தில்‌, சுரையிலுள்ள இரு துவாரங்களிலும்‌ பதிக்கக்கூடியதான இரு 
சிற்றாணித்‌ துண்டுகள பொருத்தப்பட்டிருகன்றன. செய்‌ பொருளில்‌ 
“ மாட்டப்பட்டுள்ள வட்டமான சுரையைச்‌ (சுரையின்‌ மேற்புறமும்‌ செய்‌ 
பொருளின்‌ மேற்புறமும்‌ தரே மட்டத்திலமைந்திருக்கும்‌ இர்ப்‌ 
படுத்துவதறகு இச்சாலி பிரயோசனப்படூறது. 


கொலட்டுப்‌ புரியாணிச்சாவி (கொளுவிச்சாவி) . 


கொலட்டிப்‌ புரியாணிச்சாலியின்‌ தலை அரைவடட வடிவாயும்‌ முனை 

கொளுலிபோலவும்‌ அமைக்கப்பட்டிருக்கும. சுற்றிவரப்‌ பீலிகள்‌ வெட்டப்‌ 
பட்டுள்ள வட்டச்‌ சுரைகளைத்‌ திருகுவதற்கே இச்சாவிகளுபயோடக்கப்படு 
இன்றன. இதன்‌ கொளுலியைச்‌ சுரையின்‌ பீலியில்‌ இறுக்கமாய்‌ 
மாட்டிக்கொண்டூ தஇிருகலாம்‌. 


படம்‌ 66, 


குழாய்த்‌ இருகாணிச்சாவி 


குழாய்ததிருகாணிச்‌ சாவிகளில “ இ௫ட்டில்சன்‌ ”” இருகாணிச்சாவி பெரிய 
வேலைகளுக்காகச்‌ சக்திவாய்ந்த தாயமைக்கபபட்டிருக்றது. குழாய்ச்‌ ரை 
களைப்‌ பற்றிப்‌ பிடிக்கக்கூடியதாக இதன்‌ தாடைகளின்‌ முகங்களில்‌ பற்கள்‌ 
வெட்டப்பட்டிருக்ன்றன. சீர்ப்படுத்தக்கூடிய இத்தாடைகள்‌ பொருந்தி 
யுள்ள “சந்தி” மிகவுமுறுதியானது. தாடைகள்‌ பற்களையுடையனவா 
யிருப்பதனால்‌ திருகும்போது வழுவாமலியங்கக்கூடும, குழாய்‌ போன்ற 
வட்டமானவற்றைத்‌ தஇருகுவதற்கு வசதியாகவே பற்கள்‌ வெட்டப்பட்டுள்‌ 
ளன. விசேடமாக, சிறு குழாய்‌, குழல்‌ போன்றன வற்றைத்‌ திருகுவதற்கு 


இவை மிகவும்‌ ஏற்புடையன. 
நாடாத்‌ இருகாணிச்சாவி 


இவற்றால்‌ பெரிய வேலைகளைச்‌ செய்யமுடியாது, இவற்றின்‌ தாடைகள்‌ 
இடுக்கெளைப்போலவே விரிந்து ஒடுங்கக்கூடியன. இத்தாடைகளும்‌ குழாய்‌ 
களை. இறுக்கமாகப்‌ பற்றிப்‌ பிடிக்கக்கூடியனவாயமைந்துள்ளன. 


89 உலோக வேலை 


சங்லித்‌ இருகாணிச்‌ சாலி விசேடமாக நீர்க்குழாய்‌ வேலைகளுக்கே 
உபயோடிக்கப்படூறெது. இத்திருகாணிச்‌ சாவியில்‌ பற்கள வெட்டப்பட்டுள்ள 
பகுதியைக்‌ குழாயிலணைத்துக்‌ கொண்டு சங்கலியைச்‌ சுற்றிவரமாட்டிப்‌ 
பிடியைச்‌ சுற்றிக்‌ குமாயைக்‌ கழறறவும்‌ பூட்டவும்‌ முடியும்‌. 





படம்‌ 87. 


நாடாத்‌ இருகாணிச்சாவி மினுககம்விழுநத குழாய்ச்‌ சுரைகளையும்‌ 
குழலகளையும்‌ திருகுவதறகே உபயோ௫க்கப்படுறெது, இஇலுள்ள தோல்‌ 
நாடாவின்‌, அலலது தடிப்புத துணிநாடாவின உதவியால்‌ மினுக்கத்துக்குப 
பஙகம்வராமல்‌ சுரைகளையும்‌ குழல்களையும்‌ இருகலாம்‌. சங்கிலித்‌ 
தருகாணியாற்‌ சுரையைத்‌ திருகுவதுபோலவே இதனாலுந்‌ திருகலாம்‌. 


10. இருகாணி செலுத்து 


இருகாணியைக்‌ கழற்றுவதற்கும்‌ செலுத்துவதற்கும்‌ உபயோடிக்கும்‌ இச்‌ 
தவ வது அதிக கரியுருககனாலாக்கப்பட்டு, கடினமாய்ப்‌ பண்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது. பெரும்பாலும்‌ இவற்றிற்கு மரப்பிடிகளே போடப்படூன்‌ 
றன. ஆனால்‌, நவீன திருகாணி செலுத்திகளுக்கு “ பிளாத்திக்கு ” 
பிடிகளிடப்படிசன்றன. நுண்‌ வேலைக்கான திருகாணி செலுத்திகளின்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 82 


உடல்களுக்கு இறப்பர்‌ உறைகளுமிடப்படுன்றன.. இவைகளுக்கும்‌ பிளாத்‌ 
இிக்குப்பிடிகளையே - .போடுகருர்கள்‌. இவற்றை, “காவல்‌ . செய்த 
(கடய13160) திருகாணி செலுத்திகள்‌ ” எனக்கூறுவர்‌. 
திருகாணி செலுத்தியைச்‌ சாணைக்கல்லில்‌ பிடித்தோ, அராவியோ கூராக்‌ 
கும்‌ போது, (படத்திலே தெரிவதுபோல்‌) உளியைப்போன்று முனையைக்‌ 
கூர்மையாக்கவேண்டியதில்லை. மூனை தட்டையாகவும்‌, நேராகவுமிருக்க 
வண்டும்‌. முனையின்‌ ஈரோரமூலைகளையும்‌ ஓரளவுக்கு வட்டமாக்கவேண்‌ 
ம்‌. 


பிடி 


பூண்‌ 








படம்‌ 89. (கிறசன்று கருவி நிலையத்தாரின்‌ உததரவுடன்‌). 
இருகாணியைக்‌ கழற்றுவதற்கும்‌ செலுத்துவதற்குமே திருகாணி செலுத்‌ 
'இயையுபயோடூக்கவேண்டும்‌. வேறுவேலைகளுக்குபயோடிக்கக்கூடாது. 


ஒரு தஇிருகாணியைக்‌ கழற்றும்‌ போதோ, செலுத்தும்போகோ இரு 
காணி செலுத்தி ஆணிக்குச்சரிநேராகவிருக்குமாறு பிடிததுத்திருகவேண்‌ 






84 உலோக வேலை 
டம்‌. நேராகப்‌ பிடிததுத: தஇருகமுடியாத விடத்திலுள்ள ஆணியைத்‌ 


இருகுவதற்கு நீணடதைவிடக்‌ குறுகிய அலகையடைய இருகாணி செனுத்தி 
சிறந்தது. எனெனில, சரிததுக்கொண்டு வசதியாகத தஇருகலாம. 


11. அமுக்ககளும்‌ பிரயோசனங்களும்‌. 












கனா மேமா 


நேர்‌ ௮டூக்இ 








ச 
ஜி 


அளை ப்ர 1 


படம்‌ 90. 


வல்லுருக்குச்‌ சட்டத துணடுகளாலாக்கபபட்ட இவ்வமுகூகள்‌ தலை 
உடல்‌, குவிந்தகழுதது முனை என்னும்‌ பகுதிகளைக்‌ கொண்டுள்ளன. 
இவை, வன்மையான சுததியலடிகளைத தாஙகசகூடியவையாகும. முனை 
கழுத்தும வனமையான அடிகளைததாஙகக, வலிமையிமவாமல்‌ வேலை 
செயயக்கூடிய தனமை வாயநீதன. 

முன்‌ காட்டியவாறு, அமுக்கெள ஆறுவகைப்படும. அவை, வேலைககேறற 
முறையில்‌ வெவவேறு உருவிலமைநதிருகனறன. இவறறால வேலை 
செய்யும மூறையும்‌ உளிகளால வேலைசெய்யும்‌ முறையும்‌ ஏறததாழ 
சமமெனக்‌ கூறலாம. ஒரு கரததால்‌ இறுக்கமாக அமுக்ியைச்‌ செங்‌ 
கோணததிற பிடிததுககொணடு மறறைக கையால்‌ ஏறறவாறு சுத்திய 
லாலடிக்கவேண்டும. 


மையவமுக்க டட நி 


எப்பொழுதுமே உபயோக்கப்படம்‌ இநத அமுக்கு, இரும்பிலும்‌ உருக்‌ 
கிலும அடையாள மிடுவதறகு உதவுகிற. துளைப்பதற்கு முன்‌ குளைக்‌ 
குங்கருவிக்கு மையததையடையாளப்படுததிக கொடுபபதும, கடைசலெந்தி 


ண ண ப ண ஹை ண அ ணை 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 86 


ரத்தில்‌ உலோகச்‌ சட்டத்தை மாட்டுதற்குச்‌ சட்டத்தின்‌ ஈரோர முகப்பின்‌ 
மையத்தை அடையாளமிட்டளிப்பதும்‌ இந்தவமுக்கடேயயாகும்‌. மையவமுக்‌ 
இயின்‌ முனை 90” கோணத்திலமைக்கப்பட்டிருக்கும்‌. 


ட” 

இது, கோட்டுக்கூடாகம்‌ புள்ளிகளையடையாளட்படுத்துவதற்கும்‌, இடங்க 
களைக்‌  குறிப்பதற்கும்‌ இயந்திரப்‌ பகுதிகளைட்‌ பொருத்தும்‌ போது 
(௨88016) ஒன்றாக இணையவேண்டிய பகுதிகளையடையாளம்‌ படுத்து 
வதற்கும்‌ உபயோிக்கம்படுதிறது. 





படம்‌ 91. (இறசன்று கருவி நிலையத்தாரின்‌ உத்‌ தரவுடன்‌.) 


ஆப்பமுக்க 
மொட்டையான இிறுமுனையுடனும்‌ நீண்டகுவிவுடனும்‌ நகக்‌ கூம்பமுக்இ 
அமைக்கப்பட்டி ருக்கிறது. இறுக்கமாகர்‌ புதைந்துள்ள “ அச்சாணி,” 


“ இற்றாணி ” என்பவற்றைப்‌ பெயரச்‌ செய்வதற்கு நகக்கூம்பமுக்கியை 
வைத்துச்‌ சுத்தியலாலடிக்கவேண்டும்‌. வன்மையான எக்தியலடிகளையுந்‌ 


௨6 உலோக வேலை 


தாங்கும்படி இவை அமைந்துள்ளன. இவ்வமுக்கிமின்‌ கழுத்து, துவா 
ரத்திற்‌ பொறுத்துக்கொள்ளுவதால்‌, ஆணியையோ, கூரையோ முற்றா 
கத்‌ தட்டியெடுக்க முடியாமலிருக்கும்‌ மிகுதிப்‌ பகுதியை யெடுட்பதற்கு 
ஊரியமுக்யையுபயோடக்கவேண்டும்‌. ஊசியமுக்கியை உடைந்து போகா 
தபடி மென்மையாகவே தட்டவேண்டும்‌. துவாரத்துட்‌ செல்லக்கூடிய 
பெரிய நகக்கூம்பமுக்கியையும்‌ பெரிய ஊசியமுக்கியையும்‌ உபயோ௫த்து 
முற்றாகவே ஆணியை அகறறிவிடலாம்‌. 


நீண்டநேரமுக்க 

இவ்வமுக்8, நீண்ட கூம்பாகச்‌ செய்யப்பட்டிருக்றெது. இதையுபயோ 
இக்கையில்‌ சிலசமயங்களில்மட்ட்மே சுத்தியலாலடிக்க நேரிடும்‌. இதன்‌ 
இயந்திரப்‌ பகுதியிரண்டினது துவாரஙகளிரண்டும்‌ நேராக அமைந்துள்ள 
னவோவெனப்பரிசோதிப்பதற்கே உபயோக்கறார்கள்‌. இயந்திரத்தின்‌ 
இரண்டு பகுதிகளை ஒன்றாகப்‌ பொருத்துவதற்கு ஆணிகளை இறுக்க 
நேரிடும்போது அட்பகுதிகளின்‌ இரண்டு துவாரஙகளும்‌ நேராக அமைந்‌ 
இருக்குமாறு நீண்ட நேரமுக்கியாலொழுங்கு படுத்தலாம்‌. ய 


குழியமுக்‌க 

இதனை, “ இணைப்பிறுக்கியமுக்க ” எனவுங்‌ கூறுவர்‌.  எஞ்சினின்‌ 
இணைப்பிறுக்கியில்‌ ஆணித்‌ துவாரங்கள்‌ வெட்டுவதற்கு உபயோ௫க்கப்படு 
வதனால்‌ இதற்கு இப்பெயருண்டாயிற்று. இதனால்‌ இறப்பர்‌, தோல்‌ 
போன்ற மெல்லியவற்றை வெட்டலாம்‌. குழியுடன்‌ கூடிய இதன்‌ கூம்‌ 
புப்பகுதியின்‌ முனை வட்டமாய்க்‌ கூராக அமைந்திருக்றது. இவ்வமுக்‌ 
யொல்‌ வெட்டும்போது, வெட்டும்பொருளுக்குக்‌ 8ழ்‌ உறுதியான மரக்கட்‌ 
டையொன்றை வைத்துக்கொண்டால்‌ கூர்மழுங்காது. 


12. இடுக்‌க 


கைததொழிற்சாலைகளில்‌ சகலவேலைகளுக்கும்‌ உபயோடக்கும்‌ இவ்விடுக்‌ 
கள்‌, வேலைகளுக்கேற்றதாய்‌ கம்பியை, அல்லது உலோகத்தகட்டை வளைப்‌ 
பதற்கும்‌ உருவாக்குவதறகும பிடித்துக்கொள்ளுவதற்கும்‌ வெட்டுவ 
தற்கும்‌ ஏற்புடையதாக இவைகளமைந்திருக்கன்றன. 

உயர்ந்தவினவிடுக்ககள்‌ வார்ப்புருக்னொல்‌, அல்லது கலப்புருக்கொல்‌ 
நன்றாகச்‌ செய்யப்பட்டு இயந்திரத்தினுதலியால்‌ மினுக்9 மட்டப்படுத்தி 
யிருக்கும்‌. 

பலவகையான இடுக்கிகள்‌ செய்யப்பட்டாஜும்‌; இவறறுள்‌, துட்டைமூக்‌ 


கடுக்க, வட்டமூக்டுக்‌9, “ பல்தொழிலிடுக9, வழுக்கு ஐூட்டிடுக்‌ ” என்‌ 
பன பிரதானமானவை. 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 87 












வட்டடுனை க்டுறடு 


தட்டைடுனைகடுறடு 
படம்‌ 92 


இந்நால்வகை இடுக்கெளைவிட, ஆணி, கம்பிகளை வெட்டுவதற்கு மட்டும்‌ 
கூபயோடக்கும்‌ மூலைவிட்ட வெட்டிடுக்கியும்‌ (1948த01௨] (பேர்ர்க்புத 121) 
பிரயோசனமானது. 

இடுக்உயின்‌ இருபாதங்களும்‌ இரு நெம்பு கோல்களைப்‌ (லம்‌15 1௬௭) 
போல்‌ இயங்குவதால்‌ அமுக்கம்‌ (ஜோஷ) உண்டாறெது. இடுக்யோல்‌ 
உலோகத்துண்டை வெட்டுவதற்கும்‌ பிடிப்பதற்கும்‌ இவ்வமுக்கமே உதவி 
செய்கிறது. 

இடுகயையமைக்கையில்‌, முக்கெமாகப்‌ பாதங்களைப்‌ பின்வரும்‌ இரண்டு 
காரணங்களையுங்‌ கருத்திற்கொண்டு அமைத்தல்வேண்டும்‌. 





90௦ உலோக வேலை 


முனைகள பழுதடையும்‌. லிசேட சுரைகளைச்‌ செலுத்துவதற்கும்‌ கழற்று 
வதற்கும்‌ எற்ற இடுக்ககள்‌ ஆக்கப்பட்டுள்ளன. குழாயிடுக்கி அவற்றுள்‌ 
ஒன்றாகும்‌. 

இடுக்ககளைச்‌ சுததமாக வைத்தல்‌ வேண்டும்‌. அவற்றால்‌ வேலைசெய்‌ 
வதற்கு வசதியாகத்‌ தடிப்பற்ற எண்ணெயைச்‌ சிறிது தடவுதல்‌ வேண்‌ 
டும்‌. 


13 கம்மாலை வேலைகள்‌ 


இரும்பையும்‌ உருக்கையும்‌ சூடாக்க உசிதமானவகையில்‌ உருவாக்கல்‌, 
இரண்டு துண்டுகளைக்‌ காய்ச்சியடித்துப்‌ பற்றாசுபிடித்தல்‌, வெப்பப்பிர 
யோகஞ்செய்து அவற்றின்‌ தன்மையை மாற்றுதல்‌ என்பன “ கம்மாலை 
வேலைகள்‌ ” எனப்‌ பொதுவில்‌ வழங்கப்படுகின்றன. அதிகமாக, கம்மா 
லையில்‌ தேனிரும்பையும்‌ உருக்னங்களையுங்‌ கொண்டு வேலைசெய்தாலும்‌ ; 
செம்பு பித்தளை, “ தியுரலுமின்‌ ” முதலிய வுலோகவேலைகளும்‌ சில 
சமயங்களிற்‌ செய்யப்படூனேறன. 

கம்மாலை வேலைகளிற்‌ பெறப்படும்‌ கலையறிவு வேறெந்தக்‌ கைத்தொ 
மில்‌ வேலைகளிலும்‌ பெறமுடியாதெனலாம்‌. வேலை செய்யும்போது 
கைப்பழக்கமும்‌ நவீன கருவிகளும்‌ உதவிபுரிசன்றன. எனினும்‌, நலீன 
கருவிகளாற்‌ இடைக்கும்‌ உதவியைப பெரிதெனக்‌ கூறமுடியாது. பழைய 
பட்டடை, சுத்தியல்‌ என்பன இன்னும்‌ பேருதவியைச்‌ செய்கின்றன. 

இயந்திரத்தினுதவியாற்‌ செய்பொருளை உருவாக்‌இயெடுப்பதனை, வீழ்ச்சி 
முறை காய்ச்சியடித்தலென்பர்‌. நீராவியின்‌ சத்தியாலும்‌ நீரியற்சத்தி 
யாலும்‌ வாயுலியக்குஞ்‌ சத்தியாலும்‌ மின்சத்தியாலும்‌ இயந்திரங்கள்‌ 
இயக்கப்படுசன்றன. 

கம்மாலை வேலையாளனொருவன்‌ தனது பழைய அனுபவங்களைக்‌ கொண்‌ 
டே ஒருபொருளைச்‌ சிறப்பாகச்‌ செய்துமுடிக்கறோன்‌. அவன்‌, வேலைசெய்‌ 
யுமுலோகத்தைப்‌ பற்றியும்‌ காய்ச்சியடித்தால்‌ உலோகமுறும்‌ மாற்றத்‌ 
தைப்பற்றியும்‌ உலோகத்தைக்‌ காய்ச்சும்‌ முறையைப்பற்றியும்‌ நன்கு அறி 
வான்‌. 

சிறந்த வேலையாளன்‌, தனது ஆசிரியர்‌ கையாண்ட நல்லமுறைகளையும்‌ 
தான்‌ கற்றறிந்த முறைகளையும்‌ மனதிற்‌ கொண்டு, சூழ்‌ நிலைக்கேற்றவாறு 
சிந்தித்துச்‌ சக்கனமாயும்‌ சீராயும்‌ செய்பொருளைச்‌ செய்துமுடிப்பான்‌. 

கம்மாலை வேலைகளைக்‌ கவனித்துப்‌ பார்த்தல்‌, சிந்தனா சத்தியையும்‌ 
மூயற்சியூக்கத்தையும்‌ படைப்புவல்லமையையும்‌ புத்இக்கூர்மையையும்‌ 
பாடசாலை மாணவர்கள்‌ பெறுதற்‌ குரியவிடம்‌ கம்மாலையே என்பது நன்கு 
விளங்கும்‌. 

உலோகத்தை எந்நிலையில்‌ காய்ச்ச வேண்டுமென்பதையும்‌ காய்ச்சி 
யவுலோகத்தில்‌ சுத்தியலால்‌ எப்படி ? எவ்வளவுநேரம்‌ ? அடிக்க 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ நி 


வேண்டுமென்பதையறிய முடியாதவனுடைய வேலையின்‌ பயன, “ குளிக்‌ 
கப்போய்ச்‌ சேற்றைப்‌ பூசிக்கொண்டதாய்‌”'' முடியும்‌. சூடான இரும்புக்குத்‌. 
தக்கதாய்‌, அடிகொடு எனும்‌ பழமொழி இங்கு கவனிக்கத்‌ தக்கது. 
உலோகவேலை, மாணவர்களுக்குக்‌ கைப்பமிற்சியை மட்டுமல்ல, இர 
சாயனம்‌, பெளதிகலியல்‌, பொறியியல்‌ போன்ற பாடங்களிற்‌ கற்றறிந்‌ 
துவைகளைப்‌ பிரயோடுப்பதற்குப்‌ பெரியதொரு சந்தர்ப்பத்தையுமளிக்கறது.. 


கொல்லனுலை 


பெரியவுலை, சிறியவுலை என்னும்‌ இரண்டிலும்‌ அடிப்பு, ஒடுங்கிய 
வாசல்‌, வாயுக்குழாய்‌, காற்றிதம்‌ என்னும்‌ நான்கு பிரதான பகுதி 
களிருக்கன்றன. காற்றிதழ்களின்‌ வழியே எழுந்துவரும்‌ காற்றோட்டம்‌ 
வாயுக்குழாய்‌ வழியாக வந்து ஒடுங்கிய வாசலால்‌ அடுப்பை நோக்ூப்பரவும்‌. 
சிறியவுலைகளில்‌, ஒடுங்க வாசலிலிருந்து அடுப்பை நோக்கக்‌ காற்றோட்‌ 
டத்தைக்கொணரும்‌ “மூக்கு,” (1௦2216) நெருப்பிலிருந்து பாது 
காக்கப்படுவதற்காகச்‌ சுற்றிவரத்‌ இக்களிமண்ணால்‌ (1௦ ஷே) மூடப 
பட்டிருக்கும்‌. நிலையாகப்‌ பொருத்தப்பட்டுள்ள பெரியவுலைகளில்‌ இம்‌ 
மூக்கு நீரினாற்‌ சூழப்பட்டிருக்கும்‌ (96 ஆம்‌ படத்தினைப்பார்கக.) சாதார 
ணமாக, உலர்ந்த மூக்கிலும்‌ பார்க்க ஈரலிப்பானமூக்கு நீண்டகாலம்‌ 
வழங்கக்கூடியதாயிருக்கும்‌. 

கரி:--கெந்தகம்‌ போன்றவை சேராத கரியையே இங்கு உபயோரிக்க 
வேண்டும்‌. இதற்குச்‌ சாதாரண நிலக்கரி (௦௨1) யை எடாமல்‌ “கற்கரி'' 
யையே எடுக்கவேண்டும்‌. நிலக்‌ கரியையும்‌ உபயோடஇப்பதாயிருந்தால்‌, அவற்‌ 
றைச்‌ சிறு துண்டுகளாகவுடைத்து, அடுப்பில்‌ கற்கரியினருற சுற்றிவரப்‌ 
போட்டு எரிக்கவேண்டும்‌ ; எரிந்தபின்‌, நிலக்கரியை கறகரியின்‌ மத்தியிற்‌ 
சேர்த்துவிடவேண்டும்‌. 


நெருப்பு. --தேவையானவளவுக்கு உலோகத்தைக்‌ காய்ச்சுவதற்கேற்ற 
தாக நெருப்பை மூட்ட வேண்டும்‌. முதலாம்‌ புத்தக£தில்‌ நெருப்பை 
மூட்டும்‌ முறையைப்பற்றியறிந்துள்ளோம்‌. காற்றிதழ்கள்‌ வழியாக 
எழுந்து கரியை நோக்கிப்பரவுங்‌ காற்றோட்டத்திலடங்கியுள்ள “ஒட்சிசன்‌!” 
மூற்றாகஎரிவதாலுண்டாகுந்த்‌ உலோகத்தைக்‌ காய்ச்சுவதற்கு ஏற்றது. 
இது “ தாழ்த்துந்தி ” (௨பிம்த நீ) என வழங்கப்படும்‌. சூடாகுமு 
லோகம்‌ ஒட்சியேற்றம்‌ பெற்று, மேற்புறத்தில்‌ சாம்பல்‌ பூப்பதைத்‌ 
தடுப்பதற்கு இத்தீயுதவுறது. காற்றுத்துவாரம்‌ அடைபட்டிப்போகாம 
லிருக்குமாறு சாம்பல்‌, கழிவுப்பொருட்கள்‌ என்பனவற்றை அடிக்கடி, 
உலைமுள்ளினால்‌ £” அகற்றுதல்‌ வேண்டும்‌. 


2 


(1) பட்டடை 


உலோக வேலை 


கம்மாலைக்‌ கருவிகள்‌. 


(9) உருஉமை அச்சுததுணடு 


(8) தட்டைக்குறடு 


(4) விரிநத வாயக்குறடூ 
(5) ஆணித்தலைகருறடு 


(6) தட்டைக்குறடு 
(7) குழாய்க்குறடு 


(8) கோணச்‌ ௪ததஇிய௦ 








(9) தட்டையாக்க 


(10) குண்டுத்தலைசசுததியல 
(11) தட்டைச்‌ சம்மட்டி 

(12) இருமுகச்‌ சம்மட்டி 

(1அ சூட்டு நிலைவெட்டுளி 
(12) குளிர்‌ நீலைவெட்டிருமபு 
(15) உருவமையச்சு 


(16) மிதியன்‌ 


ட 
்‌ 


1 


வி 
ப்‌ 


ஒ்ஒ 


பி 
ஞூ 
வளித்துளை 
வலைய 4. ௫௧ 





ஆ 2௫ - 


5) ன்‌ 
3 
டர 

ி 


டு 
[ 


6 





கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 095 


(17) வட்டவமுகட 
(18) சதுரவமுக்கி 
(19) வெட்டுக்கட்டை 
(20) பெரியவுலை 
(21) உலைமுள்ளு 
(22) கையுலை 


பட்டடை.--கம்மாலையில்‌ உபயோூக்கும்‌ கருவிகளுள்‌ முக்ியமானதாய்க்‌ 
கருதப்படும்‌ பட்டடை தேனிரும்பினால்‌, அல்லது மெல்லுருககனாலமைக்கப்‌ 
படும்‌. ' இதன்‌ முகம்‌, கழுத்து, உடல, அச்சுத்துவாரம்‌, அழுக்கித்துவாரம்‌ 
என்பன, உலோகத்தையுருவப்படுத்‌ தியெடுத்தல்‌, வெட்டுதல்‌ அனைய 
வேலைகளைச்‌ செய்யவுதவும்‌, இதன்முகம்‌ சுத்தியலினடிகளைக்‌ தாங்கக்‌ 
கூடியதாக  வார்ப்புருக்காற்‌ செய்யப்பட்டு உட லுடன்பற்றாசுபிடிக்கப்பட்டி. 
ருக்றெது (1 ஆம்‌ படம. 

கம்மாலைக்குறடு.--கமமாலை வேலைகளுக்காக உபயோடக்கப்படும்‌ இக்கு 
டுகள்‌ பலவிதவேலைகளுக்கு மேற்றதாகப்‌ பலமாதிரிகளிற்‌ செய்யப்பட்டி 
ருக்னெறன.  தட்டைக்குறடு, குழாய்க்குறடு வளைவுத்‌ தட்டைக்குறடு, 
ஆளா ரத்தலைக்குறடு, இறந்த வாய்க்குறடு என்பன அவைகளிற்‌ சிலவாகும்‌ 
(8 ஆம்‌ படம்‌). 

வெட்டுவி:--சூட்டூ நிலை வெட்டுளி: குளிர்‌ நிலைவெட்டுளி, வெட்டுக்கட்டை, 
என்பன கம்மாலை வெட்டுளியினத்தைச்‌ சேர்ந்தனவாகும்‌, முன்னிரண்‌ 
டுளிகளும்‌  சூடாக்கய--குளிராக்கிய உலோகங்களை வெட்டுவதற்கும்‌ ; 
பட்டடையச்சுத்‌ துவாரத்தில மாட்டப்பட்டுள்ள வெடடுக்கட்டை, சிறியவுலோகச்‌ 
சட்டங்களையும்‌ உலோகங்களிற் கூம்பாயுள்ளவிடஙகளையும்‌ வெட்டுவதற்கு 
மூதவுன்றன. (18 ஆம்‌ படம்‌. 

உருவமையச்சு.--இவலினத்தைச்‌ சேர்ந்த மிதியன்‌, தட்டைச்‌ சுத்தியல்‌, 
குட்டையாக்கி என்பன உலோகத்தை உருவாககவும்‌ மட்டப்படுததவும்‌ 
உதவுன்றன. இவற்றால்‌ வேலைசெய்வதற்குச்‌ சம்மடடிச்‌ சுத்தியல்‌, 
படடை, உருவமையச்சுத்துண்டுஎன்பனவறி றையுதவியாகக்‌ கொள்ளு 
தல்வேண்டும்‌. (15 ஆம்‌ படம்‌). 

உருவமையச்சுத்துண்டூ:--வார்ப்பிரும்பினாலமைக்கப்பட்டுள்ள இதன்‌ 
நாலாபக்கங்களிலும்‌ பலவடிவங்களில பலவளவுகளையுடைய பீலிகள்‌ 
வெட்டப்பட்டி ருக்கின்றன. இப்படியமைந்திருப்பதால, பட்டடையில்‌ வைத்‌ 
துப்‌ பருமட்டாக அடித்தெடுக்கப்பட்ட உருளை முககோண--தரங்கு வடிவான 
வுலோகங்களைக்‌ தேவையானபடி, உருவமைத்து மட்டப்படுத்தக்‌ கூடியதா 
யிருக்கும்‌. மேலும்‌, முூற்பக்கமாயமைந்துள்ள துவாரங்களையுடைய 
வுலோகத்தை வளைப்பதற்கும்‌ ஆணித்தலவைகளையுருவாக்கு வதற்கும்‌ பிர 
யோசனப்படுறது. (2 ஆம்‌ படம்‌) 


04 உலோக வேலை 


சுத்இயல்‌.--கம்மாலையில்‌, பெரிய வேலைகளைச்‌ செய்ய௪ ௪ஃட்டிச்‌ சுத்தி 
யலும்‌ எளிதான வேலைகளைச்‌ செய்யக்‌ குண்டுத்தலைச்‌ சுத்தியலும்‌ உப 
யோக்கப்படுகின்றன. 

அமுக்க. தேவையான உருவுக்கேற்ப, சூட்டுலோகத்தின்‌ துவாரத்தைப்‌ 
பற்றாசுபிடிப்பதற்கு இதுவுதவு£றது. 


உலோகங்களை வெப்பமாக்கல்‌ 


கம்மாலையிற்‌ செய்யப்படும்‌ பலவகை வேலைகளுக்குமான உலோகங்‌ 
களை வெப்பமாக்கும்‌ சரியான அறைகளைப்பற்றி இங்கு ஆராய்வோம்‌. 

உலோகத்தை நீட்டுதல்‌, வளைத்தல்‌, வடிவமாக்கல்‌, வெப்பப்பிரயோகஞ்‌ 
செய்தல்‌ என்பவைகளுக்குப்‌ பொருத்தமாக உலோகத்தை வெப்பமாக்க 
வேண்டும்‌. ஒரு உருக்குத்‌ துண்டைஅதிகமாக வெப்பமாக்கனால்‌ எரிந்து 
போகும்‌, எரிந்து போனவுலோகம்‌ கரடுமுரடாயிருப்பதுடன்‌ வலிமை 
குன்றி, சுத்தியலடிகளைத்தாங்காது தூள்‌ தூளாவிடும்‌. 

வெப்பமாக்கி அடிப்பதற்கு உலோகத்தைத்‌ யிலிருந்து வெளியிலெ 
டூக்கும்போது தயணைந்து விடாமலிருக்கவேண்டும்‌, இீப்பற்றுவதற்காக்க்‌ 
காற்றோட்டம்‌ நன்றாக அமைந்திருத்தல்‌ அவசியம்‌. அப்படிச்‌ செய்யா 
விடின்‌, அடிக்கப்பட்டவுலோகம்‌ மீண்டும்‌ வெப்பமாக்கும்போது எரிந்து 
போகும்‌. 

கருவியுருக்கையும்‌ அதிக கரியுருக்கையுஞ்‌ கூ,டாக்கும்போது, அடிக்கடி 
சூடாக்குவதை இயன்றவளவு குறைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. அவற்றை 
ஒரளவு சூடாக்குகையில்‌, அடிக்கடி சூடாக்கா விட்டால்‌ பிரயோசன மற்‌ 
அப்போய்விடும்‌. கருவியுருக்கை வெப்பமாக்கும்போது, “ ஒளிர்‌ செந்நிற ”* 
வெப்பததிற்குக்‌ கூடுதலாக வெப்பமாக்னால்‌ அதிலட௩இயுள்ள “ கரித்‌ 
தன்மை ” எரிந்துபோய்விடும்‌. கரித்தன்மையற்றுப்போனால்‌ இவ்வுலோ 
கத்தின்‌ மேற்பகுதி வலிமையையமிழந்தவிடும்‌. 

உலோகம்‌ சூடாகும்‌ நிலைகளையே வெப்பம்‌ எனக்குறிப்பிடப்படூறது. 
உலோகங்களைக்‌ காய்ச்சுதலெனக்‌ கூறுதல்‌ கருத்தளவில்‌ மிகப்பிழையா 
கும்‌. எனவே, காய்ச்சுதலெனக்‌ கூறாமல்‌ வெப்பமாக்கலெனவே கூறு 
குல்வேண்டும்‌. 


வெப்பம்‌ 

உலோகங்களை வெப்பமாக்கும்‌ அளவுகள்‌ கீழே தரப்படுன்றன. 

(1) செம்பீத மஞ்சணிற வெப்பம்‌, அல்லது செவ்வெப்பம்‌.--இத, உலோ 
கம்‌ வெப்பமாசச்‌ செந்நிறமடையும்‌ பருவத்தையே குறிக்றெது. ௧௫ 
வியுருக்கை வடிவமாக்கவும்‌ பதப்படுத்தவும்‌ இவ்வெப்பம்‌ பொருத்த 
மானது. இவ்வெப்பவளவு சென்றிகரேட்டில்‌ 525 பாகையாயும்‌ பார 
னைற்றில்‌ 975 பாகையாகவுமிருக்கும்‌. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 05 


(2) ஒளிர்‌ செந்நிற வெப்பம்‌, அல்லது கருஞ்செந்நிற வெப்பம்‌.--இப்பரு 
வத்திற்கு வெப்பமாகும்போது உலோகம்‌ ஒளிர்‌ செந்நிறத்தையும்‌ 
எளிதான தவிட்டுநிறப்‌ புள்ளிகளையும்‌ பெற்றிருக்கும்‌. மெல்லுருக்கை 
யும்‌ தேனிரும்பையும்‌ வளைப்பதற்கு இவ்வெப்பம்‌ பொருத்தமானது. இவ்‌ 
'வெப்பவளவு “ சென்றிகரேட்டில்‌ 900 பாகையாகவும்‌ '* “ பாரனைற்றில்‌ ” 
1652 பாகையாகவுமிருக்கும்‌. 

(3) வெண்ணிற வெப்பம்‌.--உலோகம்‌ வெப்பமுற்று முற்றாக வெண்‌ 
ணிறமடையும்‌ பருவத்தினையே இது குறிப்பிடன்றது. தேனிரும்பையும்‌ 
'மெல்லுருக்கையும்‌ நீட்டுதற்கும்‌ தடிப்பாக்குதற்கும்‌ இவ்வெப்பம்‌ பொருத்‌ 
.தமானது, இவ்வெப்பவளவு “* சென்றிகரேட்டில்‌ ” 1500 பாகையாகவும்‌ 
*: பாரனைற்றில்‌ 2872 பாகையாகவுமிருக்கும்‌. 

(2) உருகல்‌ வெப்பம்‌.--வெண்ணிறவெப்பத்தைத்‌ தாண்டி, மேலும்‌ 
வெப்பமேறும்‌ பொழுது உருக்கும்‌ தன்மையைக்‌ உட்டிய நிலையைப்பெறும்‌ 
இப்பருவத்தினையே உருகல்‌ வெப்பமெனக்‌ கூறுவர்‌. 
உலோகத்தில்‌ நீல, வெள்ளை நிறமான நெருப்புப்பூக்கள்‌ உண்டாக வெடிக்‌ 
கத்‌ தொடங்குதல்‌, போதுமானவளவு வெப்பமேறிவிட்ட தென்பதைத்‌ 
'தெரியப்படுத்தும்‌. தேனிரும்பு “ பாரனைற்று”” 2400 பாகையிலும்‌ மெல்‌ 
ஒருக்கு பாரனைற்று 2000 பாகையிலும்‌ வெப்பமுறும்போது, உருக்கல்‌ 
வெப்பத்தின்‌ அடையாளங்களை நன்கு பார்க்க முடியும்‌. இவ்வெப்பம்‌ 
'தேனிரும்பையும்‌ மெலலுருக்கையும்‌ பற்றாசு பிடிக்கவுதவுன்றது. 


கம்மாலையிற்‌ செய்யும்‌ வேலைகள்‌ 


கம்மாலையிற்‌ செய்யும்‌, உலோக வேலையை முதலாவது வேலை, இரண்‌ 
டாவதுவேலை ” என, இரு பிரதான பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


(1) முதலாவது வேலை. 


(அ) வளைத்தல்‌ | இவை, கம்மாலையில்‌ எப்போதுமே 
(ஆ) டக என்‌ செய்யப்படும்‌ வேலைகளாதலால்‌ முத 
(இ) பரும்படியாக்க லாவதுபிரிவைச்‌ சேர்ந்தனவாகும்‌. 


(ஈ) பற்றாசுபிடித்தல்‌ ] 
(2) இரண்டாவது வேலை. 

(அ) வெட்டிக்கழித்தல்‌ 

(ஆ) துவாரமிடல்‌ 

(இ) மென்மையாக்கல்‌ 

(ஈ) வன்மையாக்கல்‌ 

(௨) தோய்த்தல்‌ 

(ஸா) உறைவன்மையாக்கல்‌ 


இந்நான்கு வேலைகளையும்‌ வெப்பப்பி 
ரயோகஞ்‌ செய்தலெனக்கூறுவர்‌. 


06 உலோக வேலை 





படம்‌ 97, ்‌ படம்‌ 98 

மேற்‌ கூறிய இருபிரிவுகளுடன்‌ அலங்கார வேலையையும்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளவேண்டும்‌. இவ்வேலைப்‌ பிரிலில்‌, உலோகத்தைப்‌ பண்படுத்தி 
வடிவமாக்கல்‌, பக்கஙகளை 'அடித்து வடிவாகவளைத்தல்‌, சுருட்டிவளை த்தல்‌ 
என்னும்‌ நுண்வேலைகளடக்கும்‌. ச்‌ 





படம்‌ 99, 


வளைத்தல்‌.--உலோகத்தை வெப்பமாக்யோ, வெப்பமாக்காமலோ, கோ 
ணமாகவும்‌ வளைவாகவும்‌ வளைத்தலே இங்கு குறிப்பிடப்படூகறது. 
வட்டமாகவுலோகங்களை வளைப்பதைப்‌ பார்க்கிலும்‌ கோணவடிவாக வளைப்‌ 
பது கடினமென முதலாம்‌ புத்தகத்திலறிந்து கொண்டோம்‌. கோண 
வடிவாக வளைக்கும்போது, மூலைகள்‌ தடிப்பற்று விரிவதைத்தடூப்பதற்காக 
உலோகத்தை ஒளிர்செந்நிற வெப்பத்திற்கும்‌ வெண்ணிற வெப்பத்திற்‌ 
கும்‌ இடைப்பட்டதாக--அளவுக்கு வெப்பமாக்க மூலைகளினிருபக்கங்களையும்‌ 
சுத்தியலாலடித்து விரைவாக வளைத்தல்‌ வேண்டும்‌. உதாரணமாக, ஒரு 
காப்பை வளைக்கும்‌ முறையைப்பற்றியாராய்வோம்‌. முதலாவதாக, காப்பு 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 0 


வளைப்பதற்கு வேண்டிய உலோகச்சட்டத்தின்‌, அல்லது உலோகக்‌ கூரின்‌ 
நீளத்தைக்‌ குறித்துக்‌ கொண்டு, முதலில எந்த விடத்திலிருந்து வளைக்‌ 
கவேண்டுமென்பதையும்‌ அடையாளப்படுத்திக்‌ கொள்ளவேண்டும்‌. இல்‌ 
லையேல்‌, காப்பின்‌ விட்டம்‌ அளவிற்‌ கூடியும்‌ குறைந்தும்‌ விடம்‌. 

உலோகத்தை வளைக்கும்போது, அதன்‌ வெளிபபுறத்தின்‌ இருபக்கங்‌ 
களிலும்‌ “இழுவிசை” எற்படுறெது. அவ்வாறே, உள்விளிம்பிலும்‌ 
“* அமுக்குகை ” ஏற்படுறெேதென முதலாம்‌ அத்தியாயத்தில்‌ 13 ஆம்‌ பக்கத்‌ 
இலறிந்து கொண்டோம்‌. வெளிப்பக்கமும்‌ உட்பக்கமும்‌ இவ்வாறு மாற்ற 
மடைய, நடுப்பாகம்‌ மாற்றமடையாதிருக்கன்றது.(97 ஆம்‌ படம்‌) எனவே, 
வட்டமாய்‌ வளைக்கவேண்டிய வுலோகத்தின்‌ நீளத்தைக்‌ கணிக்கும்போது, 
நடுவிட்டத்தை (99 ஆம்‌ படம்‌) அறிநது அதனை 5, அல்லது 9:148 
ஆற்‌ பெருக்கத்‌ தேவையானவுலோகத்தைத்‌ திட்டமாயறித்து கொள்ள 
லாம்‌. 1 அங்குலத்தடிப்பான வட்டவுலோகக்‌ கூரினால்‌ 6 அங்குல விட்டத்தை 
யுடைய காப்பைச்‌ செய்யவேண்டுமாயின்‌, நீளத்தைப்பின்வரும்‌ முறை 
ப்படியறியலாம்‌. 

99% (6427 120 
39% 014 47 
286. 


கர்‌ பஞ்‌ 
தேவையானவுலோகம்‌ 207” 
ரொமத்துக்‌ கம்மாலைவேலையாளர்‌, இதனையறிவதற்கு ஒரு சுருக்கமுறை 
யைக்‌ கையாளுறார்கள்‌. அம்முறையைக்‌ 8ழே காண்க. 
காப்பின்‌ உள்விட்டம்‌)68-. ........ ்‌ 
உலோகத்தின்‌ தடிப்பு %4-- 
தேவையானவுலோகம்‌ - ௮125 
பல வடிவங்களில்வளைவுற்ற உலோகங்களின , நீளங்களைக்‌ கணிக்கும்‌ 


முறைகள்‌ கே 





படம்‌ 100 





98 உலோக வேலை 
யு 
(ஆரம்‌ -- ஆரம்‌) - விட்டம்‌ 
கடு 00ற) ஐட௬4௦ 
_& 1 (00 32% லிப்ம) 404 (ஜு % 52% விட்டம்‌) 


41% 42% விட்டம்‌) 0. 


[டக 





படம்‌ 101. 


(ஸ்‌ நேர்கோண வளைப்பில்‌, உலோகத்தடிப்பின்‌ $ வாசியைச்‌ சேர்க்க 
(வண்டும்‌. 
நீளம்‌ - &-1-- (உலோகத்தடிப்பின்‌ $) 


படம்‌ 102. 


(4) நெனித்து வளைந்த உலோகத்தின்‌ நீளம்‌:--இதன்‌ வடிவத்தைத்‌ 
தாளில்‌ வரைந்து, மத்திய கோட்டினையடையாளப்படுத்தி, அதன்‌ நீளத்‌ 
தைப்‌ பிரிகருவியால்‌ அளந்தறிதல்‌ வேண்டும்‌. 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 99 


கோணல்‌ வடிவாக வளைப்பதற்கு வெட்டுக்கட்டையின்‌ உடற்பகுதியும்‌, 
செங்கோணமாக வளைப்பதற்கு வெட்டுக்கட்டையின்‌ முகப்பகுதியையண்டிய 
பக்கத்து விளிம்புமுதவுின்றன. சிறுகோணமாக வ்ளைக்கும்‌ போது, 
அவ்வடிவத்திலமைக்கப்பட்டவுலோகத்‌ துண்டை, அல்லது கோடரி வடிவப்‌ 
பட்டையை உதவியாகக்‌ கொள்ளுதல்வேண்டும்‌. பலவளைவுகளையுடையதாக 
உலோகத்தை வளைக்கவேண்டுமானால்‌, வளைத்த இரும்பு த்துண்டிரண்டினை 
இடுக்கயோற்‌ பிடித்து அதற்டையில்‌ நெருங்கவைத்து வளைக்கலாம்‌. 

நீட்டுதல்‌:--உலோகத்தின்‌ குறுக்குமுகத்தோற்றத்தை மாற்றாது மெலி 
தாக்க நீட்டுதல்‌, பக்கங்களுக்கடித்து நீட்டுதல்‌, படிப்படியாயடிதீதுக்‌ கூர்‌ 
வடிவாக நீட்டுதல்‌ என்பன இப்பிரிவிலடங்கும்‌. இவற்றையெல்லாம்‌ வெட்‌ 
டுக்கட்டையின்‌ உடலினாற்‌ செய்து முடிக்கலாம்‌. உடலின்‌ வட்டமான மேற்‌ 
பரப்பின்மேல்‌ வெப்பமான உலோகத்தைவைத்துச்‌ சுத்தியலாலடிக்கும்‌ 
போது துவன்று ஒழுங்காக அதன்‌ அந்தத்தை நோக்கத்‌ தள்ளுண்டு 
போகும்‌. வெட்டுக்கட்டையினுடலில்வைத்து நீட்டுதல்‌ மிகச்சுலபமென்பதை 
மாணவர்கள்‌ செய்துபார்க்கலாம. வட்டமானவுலோகச்‌ சட்டத்தை யெடுத்து, 
அதனை வெட்டுக்கட்டையின்‌ முகத்தில்‌ வைத்து நுனியைக்‌ கூர்வடிவமாக 
நீட்டச்‌ செல்லும்‌ நேரத்திலும்‌, வெட்டுக்கட்டையின்‌ உடலில்வைத்து 
அதேயளவு நீட்டுதற்குச்‌ செல்லும்‌ நேரமே குறைந்ததாகும்‌. 


று 
இ 
2 ய 


வளை வலு 


படம்‌ 108. 


வட்டவடிவமான உடலினை முதலிற்‌ சதுரமாக்கயே நீட்டுதல்வேண்டும்‌. 
அவ்வாறு செய்யாது வட்டவடிவமாக அடித்து நீட்டினால்‌ உடலின்‌ முனை 
குழியாகவிடும்‌. (108 ஆம்‌ படத்தினைப்‌ பார்க்க.) 

தேனிரும்பை அளவுக்கு வெப்பமாக்காது அடித்து நீட்டினால்‌ பிளந்து 
விடும்‌. ஆகவே, அதனை வெண்ணிற வெப்பத்‌ திற்கு ஆக்க மறந்துவிடக்‌ 


100 உலோக வேலை 


கூடாது. நீட்டும்போது உலோகம்‌ வீணாவதைத்‌ தடூப்பதற்குத்‌ தேவையான 
உலோகத்தின அளவைக கணிக்கத்‌ தெரிந்திருக்கவேண்டும்‌. 

ஒரு உலோகத்துண்டை, வட்டமான பொல்லாக மெலிதாக்க நீட்டவும்‌ 
தடித்த வட்டமானவுலோகப்‌ பொல்லைத்‌ தட்டையாக, அல்லது சதுரமான 
உலோகச்‌ சட்டமாக மெலிதாக்கி நீட்டவும்‌ நேரிடும்‌. உதாரணமாக, 
சதுரமானவுலோகத்துண்டை வட்டமான பொல்லாக நீட்டவேண்டுமென 


நினைத்துக்கொள்ளுவோம்‌. 


ரர 
டி ) தி 
அச 


படம்‌ 104, 


முதலாவதாக, நீட்டபபடூம்‌ வட்டப்பொல்லின்‌ கனவளவைக்‌ கணிக்க அ றி 
தல்வேண்டும்‌. 
கனத்தைப்‌ பினவரும்‌ முறைப்படியறியலாம்‌. 
(52% ஆரம்‌ % ஆரம்‌) நீளம்‌ கனம்‌. 
(அதாவது, முகத்தின்‌ பரப்பளவை நிளததினாற்‌ பெருக்குதல.) 
தரப்பட்ட பொல்லின்‌ கனம்‌ --52%$%$% ம 
ட _ 14 கன அங்குலம்‌ 


பக்கம்‌ 1$ அங்குலவளவான சதுரக்கட்டியிலிருந்து நற வவா 
வட்டப்பொல்லையமைக்கவேண்டுமானால்‌, 


சதுரப்பொல்லின்‌ நீளம்‌ £ எனக்‌ கொள்வோம்‌. 


(முகத்தின்‌ பரப்பினை: நீளத்தினாற்‌ பெருக்கயே சதுரப்‌ பொல்லின்‌ 
கனம்‌ அறியப்படுகிறது.) 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 101 


வட்டப்பொல்லின கனம்‌ - 32% 
- சதுரப்‌ பொல்லின்‌ கனம்‌ - 13% 11% 
அப்படியாயின்‌, 11% 11% 52363 
த--52%3%$%1ம%16$- 4 
16” நீளத்தையும்‌ 1£ விட்டத்தையுமுடைய உலோகச்சட்டத்தை நீட்டி 
யெடுப்பதற்குத்‌ தேவையான (பக்கம 1$ அங்குல அளவான) சதுரக்‌ 
கட்டியின்‌ நீளம - 9:05” 





நீட்டமுன்‌, உலோகக்கட்டி எவ்வளவு கனவளவாயிருந்ததோ அதே 
யளவு  நீட்டியபின்னுமிருககவேண்டுமென்பதை ஞாடகத்திலிரு.த்திக்‌ 
கொண்டே நீட்டத்தொடங்க வேண்டும்‌. நீட்டிய பின்‌, வடிவமும்‌ நீளமுமே 
மாற்றமடையும்‌. 

ஒரு உலோகத்துண்டை வட்டக்கூம்பாக நீட்டவேண்டுமானால்‌, கூம்பின்‌ 
கனவளவையறிதல்‌ வேண்டும்‌. 


ர்‌ 
வையை 447 டல்‌ கபடு 
படம்‌ 105. 


கூம்புவடிவான உலோகத்துண்டு 


முகங்களின்‌. பாதிப்‌ பகுதிகளினது பரப்பு:-- 
(68%) (4233 

அதாவது, பெரிய முகத்தின்‌ பரப்பையும்‌ சிறிய முகததின்‌ பரப்பையும்‌ 
கூட்டி இரண்டாற்‌ பிரிப்பது. 

இப்பரப்பளவைக்‌ கூம்பின்‌ நீளத்தாற்‌ பெருக்கிக்‌ கனவளவையறிய 
லாம்‌. 

கூம்பின்‌ கனவளவையறிந்துகொணடபிண்‌, முதலில்‌, சற்சதுரச்‌ 
சட்டத்திலிருந்து வட்டப்பொல்லை நீட்டுதற்கு வேண்டிய நீளத்தை யறிவ 
தற்கு உபயோகத்த முறையை இங்கு பின்பற்றினால்‌ கூம்பு வடிவையமைப்‌ 
பதற்கு வேண்டிய உலோகத்தின்‌ நீளத்தையறிந்துகொள்ளலாம்‌. 

உலோகத்தை வளைப்பதற்காக மிதியன (குழியாணி) சோடிகளாக உப 
யோக்கப்படுன்றன. இம்மிதியன்களினால்‌ உலோகத்தில்‌ குழியுண்டு 
பண்ணி ' படிப்படியாக அடித்து நீட்டிக்கொள்ளலாம்‌. குழியுண்ட்ேபண்ணும்‌ 
போது நார்கள்‌ (118) வெட்டுண்ணக்கூடிய ஆழத்தில்‌ (106 ஆம்‌ படம) 
தோண்டாமலிருக்கப்‌ பார்த்துக்கொள்ள வேண்டும்‌. 


102 உலோக வேலை 
்‌ பத்ம 
அடித்துக்‌ குறுக்குதல்‌:--நீட்டலுக்கு முற்றும்‌ எதிர்மறையான வேலையே 
அடித்துக்குறுக்குதல்‌. அதாவது, உலோகத்துண்டின்‌ அந்தத்தையோ, 


தேவையான இடத்தையோ, தடிப்பாக்குவதனையே அடித்துக்‌ குறுக்குத 
'லென்பர்‌. 


இடுயாணி 
அதது சரிமான டுறை 






ல்‌ வெட்டு 


படம்‌ 100. 


உலோகப்‌ பொல்லுத்‌ துண்டின்‌ அந்தங்களை த்‌ தடிப்பாக்கவேண்டுமானால்‌, 
அப்பகுதியை வெண்ணிற வெப்பததிற்கு எற்றி, இரு கைகளாலும்‌ 
பிடித்து (கைகள்‌ பாதிக்காதவாறு) பட்டடையின்‌ மேற்புறத்தில்‌ குத்துதல்‌ 
வேண்டும்‌; அல்லது, பட்டடை முகத்தின்‌ குறுக்காக வைத்து வெப்ப 
மாக்க ஒரத்தைச்‌ சுத்தியலாலடித்தல்‌ வேண்டும்‌. 





படம்‌ 107 


உலோகச்‌ சட்டத்தின்‌ அந்தத்தையன்றி, வேநு பகுதியை அடித்துக்‌ 
குறுக்கவேண்டுமானால்‌, அப்பகுதியை வெண்ணிற வெப்ப த்திற்கு ஆக்கி, 
அடித்துக்‌ குறுக்கத்‌ தேவையற்ற பகுதிகளை (நீரினால்‌, அல்லது நீர்‌ 
தோய்த்த சாக்குத்‌ துண்டினால்‌) குளிராக, முன்செய்தவாறு 
(முறைப்படி பட்டடையின்‌ முகத்தில்‌ குத்துதல்‌ வேண்டும்‌ ; அல்லது ௬த்திய 
லாலடித்தல்‌ வேண்டும்‌. இப்படிச்‌ செய்யும்போது வெப்பமான பகுதி 
'குறுக்கமுறும்‌. 


கருவிகளைப்பற்றிம ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 


அச்சாணியினதும்‌ தறையாணியினதும்‌ தலைகளையமைக்கும்போது இப்‌: 
பொழுது கூ.றியமுறைப்படி அந்தத்தைக்‌ குறுக்குதல்‌ வேண்டும்‌. பிறகு, 
குறுக்கே பகுதியை வெப்பமாக்கிக்கொண்டு, [பட்டடையின்‌ ஒரு துவாரத்‌ இல்‌ 
ஆணியை இறக்‌, குறுக்கப்பட்ட பகுதி தட்டையா௫த்‌ தேவையானவளவுக்குக்‌ 
கனமடையும்‌ வரை, சுத்தியலாலடித்தல்‌ வேண்டும்‌. துவாரத்தில்‌ இறக்கப்‌ 
பட்டுள்ள “£ உருவாக்கயின்‌ ? உதவியால்‌ ஆணியின்‌ கலையைக்‌ கடைசியாக 


உருவாக்கயெடுக்கலாம்‌. (107 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்குக). 


உலோகச்‌ சட்டத்தைக்‌ குறுக்க வேண்டின்‌, 
குத்தும்போதோ, சுத்தியலாலடிக்கும்போதோ சில சமயங்களில்‌ வளைய 
நேரிடும்‌. அப்படி வளைந்ததென அறிந்தவுடன்‌ நிமிர்த்துதல்‌ வேண்டும்‌. 


பற்‌௫௬பிடித்தல்‌ 


அண்ணா 
 ஜர்ஷாள்‌ 


டு அடித்துப்‌ பற்‌௫ சுபிடிக்டம்‌ 
போது! அந்தங்கள்‌ மெலியும்‌; 
ஆதலால்‌ ஏலவே தடிப்பாக 
அமைக்க 


டூ புற்௫சுபிடிக்குமுன்‌ 
அந்தங்களை வைகடும்‌ றை 


6) அ:3௫ஆப்போ, வேவ௫ன்‌ 6௫ 
சசெய்வுடுன்‌ உலோகத்‌ தகட்டை 
மடிக்டும்டுமை 


இ ஆ. பின்‌ அதனைச்‌ செய்‌ 
வவப்பமாக்‌இ ஆப்பு௫ 
வாகத்தட்டுக 


டூ க்சாணிசய்ய மேற்‌ 
காட்டிய படி கம்பியை 
வளைத்த ஆணித்தலை அமைத்தும்‌ 
பற்௫சு பிடிக்க 


அ வளாயம்‌ பற்௫௪ு 
பிடிக்கும்‌ முறை 


ஆ. பற்‌௫சபிடிக்குஓன்‌ 
அந்தங்களை இப்படிச்‌ செயக 





படம்‌ 108 


பட்டடையின்‌ முகத்தில்‌ 


104 உலோக வேலை 


குறுக்கப்படுமூலோகம்‌ வெண்ணிறத்திற்கு வெப்பமாகாவிட்டால்‌ நார்களாய்ப்‌ 
பிளவுறும்‌ ; இவ்வாறு பிளவுற்றால்‌ “ உருகல்‌ ” வெப்பத்திற்கு. ஏற்றிச்‌ 
சுத்தியலாலடித்துச்‌ சரிபபடுத்திக்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
காய்ச்சியிணைத்தல்‌.--தேனிரும்பு, அல்லது மெல்லுருக்கு இருதுண்டுகளை 
உருக்கல்‌ வெப்பத்திற்குச்‌ சூடாக்க ஒன்றின்மேல்‌ மற்றதனை வைத்துச்‌ 
சுத்தியலால்‌ அடித்தோ, அழுத்தியோ இணைக்கும்‌ முறையே இம்முறை 


யாகும்‌. 


பாயம்‌. குறைவாக வெப்பமுற்ற உலோகத்திலும்‌ பார்க்கக்கூடுதலாக 
உருகல்‌ வெப்பத்திற்குச்‌ சூடானவுலோகத்தில்‌ ஒட்சியேற்றமுண்டாகும்‌. 
இவ்வாறு ஒட்சியேற்றமுண்டானவுலோகத்தை உறுதியாய்க்‌ காய்ச்சியிணைக்க 
முடியாது. ஆகவே, ஒட்சியேற்றமேற்படாமல்‌ தடுப்பதற்காகச்‌ சூடானவுலோ 
கத்தின்‌ மேல்‌ பாயம்‌ தெளிக்கப்படும்‌, 

பொதுவாக, தேனிரும்பைச்‌ சென்றி௫ரேட்டூ 1850 பாகைக்கே சூடாக்குதல்‌ 
வேண்டும்‌. இந்த அளவினையுடைய சூட்டில்‌ “ ஒட்சைட்டை ” சுத்தியலால்‌ 
அடித்து அகற்றிலிடலாமாதலால பாயந்தேவைப்படாது. 


பற்றாசு பிடிக்கும்‌ போது கவனிக்க வேண்டியன. 

(1) பற்றாசு பிடிக்கபபடும்‌ அந்தஙகளை, அடிக்கும்‌ போது மெலிவு 
கிருக்கத்தக்கதாகத்‌ தடிப்பாக்குதல்‌ வேண்டும்‌. 

(2) கழிவுப்‌ பொருள்‌ (88௨2) கழிதற்கு ஆதாரமாயிருக்க அந்தங்களை 
உருவாக்கல்‌. 

(8) ஏற்றபடி சூடாககுதல. 

(4) பாயத்தையிடுதல்‌, 

(5) பட்டடையின்மேல வைத்துச்‌ சுத்தியலால்‌ அடிக்குமபோது அளவான 
சூடுடையதாயிருக்கச்‌ செய்தல்‌. 

(6) உலோகத்தை அடுப்பிலிருந்து பட்டடைக்‌ கெடுத்து 10 செக்கனுக்‌ 
குளளாகவே அடிக்கத்‌ தொடங்கி விடவேண்டும்‌. 

(7) கழிவுப்‌ பொருள்‌ (8182) கழியுமாறு சுத்தியலாலடித்தல்‌--விரை 
வாகச்‌ சுத்தியலடி கொடுத்தல்‌. 

(8) மூட்டுக்கள்‌ கழன்றுவிட்டால்‌, மீண்டும்‌ அம்முனைகளைச்‌ சூடாக்காமல்‌ 
அப்பகு தியை வெட்டிவிட்டுக்‌ காய்ச்சிமிணைத்தல்‌. 

வெட்டிவிடூதல்‌..--கம்மாலைகளில்‌ வெட்டும்‌ வேலைகளுக்குப்‌ பெருமளவில்‌ 

சூட்டுநிலை வெட்டிரும்பும்‌ குளிர்‌ நிலைவெட்டிரும்புமே உபயோடக்கப்படுன்‌ 

றன. சூடானவுலோகம்‌ சூட்டூநிலைவெட்டிரும்பாலும்‌ சூடாக்கப்படாத 

வுலோகம்‌ குளிர்நிலைவெட்டிரும்பாலும்‌ வெட்டப்படன்றன. வெட்டும்‌ 

போது, வெட்டிரும்பு பழுதடையாதிருப்பதற்காகப்‌ பட்டடையின கமுத்தில்‌ 

உலோகத்தைவைத்து வெட்டுதல்‌ வேணடும்‌. 


105 


சாதாரணமாக, அலோகஙுகளை வெட்டும்போது இருபக்கங்களையும்‌ வெட்டி, 
நடுப்பாகம்‌ உடையுமாறு பட்டடையின்‌ மேல்‌ அடிபபர்‌. 

இ று ்‌ துண்டுகளாக வெட்டும்போது வெட்டுக்கட்டையும்‌ பிரயோசனப்‌ 
படுறது. 








ட 
உலோகம்‌ பாஇ அளவு துளைத்‌ 
ததும்‌ மறுபக்கம்‌ ்‌ 
இ௫ப்பிப்பட்டடையில்‌ 
ட வைத்தததுளைக்க 











டு வட்டமான உலோகக்‌ 
கம்பியைத்து ளைப்பதறட 

4. உடுவத்தவாளிப்புப்‌ 
பீடத்தில்‌ வைத்து! உடளாது 
பிடித்துத்‌ துளேக௫வியால்‌ 


தவ்விடுக. 


*்‌ 
டவல 





படம்‌ 109 


துவாரமிடல்‌.--கம்மாலை வேலைகளில்‌ ஏதாவதொரு வடிவத்தில்‌, அல்‌ 
லது தரத்தில்‌ உலோகத்திற்குத துவாரமிடவேண்டுமானால்‌ உலோகத்தை 
நன்றாக வெப்பமாக்$ப்‌ பொருத்தமான அமுக்கிகளைக்‌ கொண்டே துவார 
மிடல்‌ வேண்டும்‌. 

உலோகத்தின்‌ அரைவாசியை முதலில்‌ துளைத்துக்கொண்டு, மற்றைப்‌ 
பக்கத்தைத்‌ திருப்பிப்‌ பட்டடைத்துவாரத்தின்‌ மேல்‌ வைத்து (மிகுதியரை 
வாசியையும்‌) துளைத்தல்‌ வேண்டும்‌. வட்டவுலோகச்‌ சட்டத்திற்குத்‌ துவார 
மிடும்போது புரளாமலிருப்பதற்கு உருவமை அச்சின்‌ மேலோ, “1” வடிவ 
வைத்து அரைவாசியைத்‌ துளைத்துக்‌ கொண்டு, 


உருவமையச்சின்‌ மேலோ 
தின்‌ மேல்‌ வைத்துத்‌ துளைததல்‌ வேண்டும்‌. 


மிகுதியைப பட்டடைத்‌ துவாரத்‌ 


106 உலோக வேலை 


14. உலோக வெப்பதட்ப மாற்றம்‌ 


நானாவித வேலைகளுக்கும்‌ ஏற்றதாய்‌, உலோகங்கள்‌ வெப்பதட்பமாற்றஞ்‌ 
செய்யப்படன்றன. இதனால்‌ இவற்றின்‌ தன்மைகள்‌ மாற்றமடைூன்றன.. 

புராதன இலங்கை உலோக வேலையாளர்‌ உருக்கை வெப்பதட்பமாக்குவதில்‌ 
மிகவுந்‌ தஇறமையுடையவராயிருந்தனரென்பதை நமக்குப்‌ பழைய ஏடுகள்‌ 
சாட்சி தந்தும்‌, புதை பொருட்கள்‌ சாட்சி தந்தும்‌ உறுதிப்‌ படுத்துகின்றன. 
(முதலாம்‌ புத்தகத்தில்‌ * உலோக வேலையின்‌ வரலாறும்‌ இலங்கையும்‌ ” 
எனும்‌ தலையங்கததின்‌ &ழ்‌ இது விவரிக்கப்பட்டிருக்கறது). 

சந்‌ திரமண்டலத்‌ இற்குப்‌ பிரயாணஞ்‌ செய்யத்‌ தொடங்கியுள்ள இந்நவீன 
காலத்தில முற்காலத்தைப்‌ போலல்லாது, அருமை புதுமையான இயந்திர 
வினஙகளை அமைப்பதற்குப்‌ பலவித கலப்புலோகங்கள்‌ ஆக்கப்படுசன்றன. 
இவ்வுலோகங்கள்‌ “ வெப்ப தட்ப மாற்றஞ்‌ செய்வதற்காக நூதனமுறையில்‌ 
வெப்பமாக்கப்படுன்றன. 

பழைய உலையடுப்புககளால்‌ இதனைச்‌ செய்யாது மினவலுவால்‌--வாயு 
வலுவால்‌--எண்ணெய்வலுவால தீயுண்டாக்கும்‌ நூதன உலைகளை (00௨098) 
உபயோடக்கிறார்கள்‌. இவ்வுலைகளில்‌ தீயின்‌ தரத்தை அளவிடற்குரிய “தீ 
மானி ” யொவ்வொன்று (ரர) இணைக்கப்பட்டிருக்கறது. 

ஆனால, சாதாரண வேலைகளுக்கான உலோகங்களை வெப்பதட்பமாக்கு 
தற்கு இப்போதும்‌ கம்மாலையடுப்புக்களையே உபயோகக்கன்றனர்‌. பாடசாலைக்‌ 
கம்மாலையில்‌ வெப்பதட்பமாறறத்திற்கு “* கம்மாலையுலையே போதுமானது : 
வெப்பதட்ப மாற்றத்தினால்‌ நடைபெறும்‌ நான்கு பிரதான காரியங்கள்‌ : 

(1) மென்மையாக்கல்‌. 

(1) வன்மையாக்கல்‌, 

(114) பதனிடல்‌. 

(1) உறை வன்மையாக்கல்‌, 


மென்மையாக்கல்‌ 


மென்மையாக்கல்‌.--உலோகத்தை மிருதுறச்‌ செய்தல்‌, அல்லது தளர்‌ 
வுறச்‌ செய்தலையே “ மென்மையாக்கல்‌ ”” என்பர்‌. தகைப்புக்குள்ளான 
உலோகத்தை அதிலிருந்து மீட்கும்‌ பொருட்டும்‌, உலோகத்தின்‌ பளிங்‌ 
கமைப்பைப்‌ பொது வாக்குவதற்கும்‌ இம்முறை உபயோ௫க்கப்படூகறது. 

உருக்குலோகத்தை, அரத்தினாலோ, வேறு கருவிமினாலோ அராவுதற்‌ 
கும்‌ வெட்டுதற்கும்‌ முன்பு மென்மையாக்குதல்‌ வேண்டும்‌. உருக்கு, 
செம்பு, பித்தளை போன்ற உலோகங்களை அடிக்கும்போது, அல்லது வளைக்‌ 
கும்போது அவற்றில்‌ “ தகைப்பு ” உண்டாகும்‌. அப்பொழுது , அவ்வுலோ 
கத்தினை வசதியாக வேலைசெய்வதற்காகத்‌ “ தகைப்பிலிருந்து ”” மீட்சி 
செய்தல்‌ வேண்டும்‌. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 107 


கருவியுருக்கால்‌ ஒரு கருவி அடித்து உருவாக்கப்பட்டபின்‌, அதில்‌ தகை 
ப்பு வலு எஏற்படுமாதலின்‌ அதனை வெப்பமாகடப்‌ படிப்படியாய்த்‌ தட்பமாக 
விடவேண்டும்‌. இதனை, “உலோகத்தைப்‌ பொதுவாக்குதல்‌ (1௦ஈமகபசசற்ாத) 
என்பர்‌, வன்மையாக்கலும்‌ பதனிடலும்‌ இதன்‌ பின்னரே செய்தல்‌ 
வேண்டும்‌. சாதாரணமாக, இரும்பையும்‌ உருக்கையும்‌ மென்மையாக்க 
வேண்டுமானால்‌ செந்நிறத்திற்கு வெப்பமாக்கி மெதுவாகக்‌ குலிரவிட 
வேண்டும்‌. 

வெப்பமாக்கப்பட்ட வார்ப்புருக்கையும்‌ கருவியுருக்கையும்‌ “ சாம்பல்‌ நீறு, 
சாம்பல்‌, அல்லது மரத்தாள்‌ ”” என்பனவற்றுட்‌ புதைத்துவைத்துத்‌ தட்ப 
மாக்கலாம்‌. இதனால்‌, தட்பமாகுங்‌ காலவெல்லை நீண்டு மெதுவாகக்‌ 
குளிர்வதால்‌ உலோகத்திலுள்ள * காபன்‌ ” சேதமுறாது. 

கருவியுருக்குத்துண்டை ஏற்றபடி வெப்பமாக்க்‌ கம்மாலையடுப்பிலுள்ள 
கரிகளுக்டையே புகுத்திப்‌ படிப்படியாகக்‌ குளிரவைத்து மென்மையாக்க 
லாம்‌. 

*செம்பையும்‌ பித்தளையையும்‌ மென்மையுறச்‌ செய்யவேண்டுமானால்‌ செந்‌ 
நிறத்திற்கு வெப்பமாக நீரில்‌ படிப்படியாய்‌ அழுத்தித்‌ தட்பமாக்க 
வேண்டும்‌. வெள்ளீயம்‌, ஈயம்‌ போன்ற மெல்லுலோகத்தை மென்மை 
யாக்கவேண்டுமானால்‌ கொதிக்கும்‌ நீரில்‌ அமிழ்த்தி வெப்பமாகப்‌ பவனத்‌ 
தில்‌ குளிரவிடல்வேண்டும்‌. 

வண்மையாக்கல்‌ 

உலோகத்தை, வெப்பதட்பமாக்கி வன்மையுறச்‌ செய்யலாம்‌, அல்லது 
சத்திபெறச்‌ செய்யலாம்‌. 

உதாரணமாக, ஒரு உளியைச்‌ செய்து உலோகத்தை வெட்டுவதற்கு மூன்‌ 
அதனை வெப்பதட்பமாக்காவிட்டால்‌ கூர்ப்பகுதி உடைந்தோ, வளைந்தோ 
சேதமடையும்‌. 

உளியின்‌ கூர்ப்பகுதிக்கு வெட்டுதற்கேற்றதாய்‌ வன்மையூட்ட வேண்டும்‌. 
இதற்காக முதலில்‌, கூர்ப்பகுதியை வன்மையாக, பிறகு பதப்படுத்துதல்‌ 
வேண்டும்‌. 

நன்றாக வன்மையாக்கக்‌ கூடியவுலோகம்‌ வார்ப்புருக்கேயாகும்‌. தேனி 
ரூம்பை வெப்பமாக்கக்‌ குளிரவிட்டால்‌ அது மேலும்‌ மென்மையுறும்‌. 
எனினும்‌ இரும்புலோகத்தில்‌ “ தாபன்‌ ” சிறிது கலந்திருந்தால்‌ பலன்‌ 
முற்றிலும்‌ மாறுபட்டதாயிருக்கும்‌. உருக்கைச்‌ செந்நிறத்திற்கு வெப்ப - 
மாக்‌ உடனே நீரில்‌ அமிழ்த்துவதால்‌ அது விரைவாக வன்மைபெற்று 
விடுறது. 


10 உலோக வேலை 


வன்மையாக்குதற்காமய்‌ உலோகத்தைத்‌ தட்பமாக்குவதற்கு உபயோ௫க்கும்‌ 

இரவ வகை. 

இதற்காகச்‌ சாதாரணமாக, தண்ணீர்‌, உப்புக்‌ கலந்த நீர்‌, எண்ணெய்‌ 

என்பனவே உபயோரிக்கப்படுன்றன. 

தண்ணீர்‌: சாதாரண வேலைகளுக்காக உலோகத்தை வன்மையாக்கு 
வதறகுச்‌ சுததமான தண்ணீர்‌ உபயோ௫க்கப்படுகிறது. குளிராக்கு 
வதற்கு எடுக்கப்படும்‌ நீரிலும்‌, நீரிலாழ்த்தும்‌ முறைமிலுமே 
உபயோகத்தின்‌ வன்மை தங்இயிருக்கிறது. ்‌ 

உப்புக்கலந்த நீர்‌:--தண்ணீரில்‌ சிறிதளவு சாதாரண உப்பைக்‌ அல்கு 

. அதில்‌ சூடானவுலோக்த்தைக்‌ குளிரவைத்தால்‌ மிகவும்‌ வன்மை 

பெறும்‌. 

எண்ணெய்‌:--விசேட வேலைக்கான உலோகத்தை வன்மைப்படுத்துவ 
தற்கு முற்கூறிய இரண்டினையும்‌ விட எண்ணெயே சிறந்தது. 
இதற்காகத்‌ ' ' தேங்காயெண்ணெயையுபயோகக்கலாம்‌. மேல்‌ 
நாடுகளில்‌ பருத்தி யெண்ணெய்‌ உபயோக்கப்படூகறது. 

. இரசம்‌:--முற்கூறிய மூன்றிலும்‌ அதிகமாக, இரசத்தில்‌ குளிர்வைத்‌ 
தால்‌ உருக்கு வன்மையுறும்‌. உருக்காலான கிறு பொருட்களை 
மிகவும்‌ வன்மையுறச்‌ .செய்யும்போது இரசம்‌ உபயோக்கப்படு 
இறது. 


பதப்படுத்தல்‌ 

உலோகததை வனமையாக்குவதால்‌, முதலில்‌ மெனமையாயிருத்த 
வுலோகம்‌ வனமை (தடிப்பு) பெறுறதே யன்றி எற்ற வலிமையைப்‌ 
பெறுகிறதில்லை. ஆகவே, வனமையாக்கியவுலோகத்தை மீண்டும்‌ வெப்ப 
மாக்தத தேவையானவளவுக்குத்‌ தடிப்பைக்‌ குறைத்துச சத்து பெறுமாறு 
செய்தல்‌ வேண்டும்‌. இதனையே “ பதப்படூததல்‌ '' எனக்கூறுவர்‌. 

செய்யும்‌ வேலைக்கேறறதாய்க்‌ கருலிக்குத்‌ தடிப்பைக்‌ .குறைத்துச்‌ சத்தி 
யையூட்டுதல வேண்டும்‌. உதாரணமாக, வளிதகட்டை (ர௨ற௭) 
எடுத்துக்‌ கொண்டால்‌, அது இன்னொரு உலோகத்தை வளிபபதால்‌ ஒரு 
சிறிய பகுதியைத்‌ தடிப்புக குறைந்ததாயும்‌ பெரும்‌ பகுதியைத்‌ தடிப்புக்‌ 
கூடியதாயும்‌ அமைக்கலாம்‌. இதற்குச்‌ சுத்தியலடிகள்‌ கொடுக்கவேண்டிய 
அவசியமில்லையாதலால்‌ எளிதினொறுங்குந்‌ தன்மையுடையதாயிருப்பினும்‌ 
பாதிக்கப்படாது. ஆனால, உளிக்கோ சுத்தியலடிகள்‌ விழுவதால்‌ அதிகம்‌ 
தடிப்பைக குறைத்து, எளிதினொறுங்குந்‌ தன்மையை ஒழிக்கக்கூடிய 
சத்தஇுயையூட்டுதல்‌ வேண்டும்‌. 


பதப்படுத்தும்‌ முறைகள்‌ 


'பதப்படுத்துவதற்காக உலோகததை வெப்பமாக்கும்‌ முறைகள்‌ பல. 
அவையாவன :-- 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 109 


(1) கம்மாலையுலையில்‌, அல்லது ஊாதுவிளக்குச்‌ சுவாலையில்‌ வெப்ப 
மாக்கல்‌, க 
(ய) செக்கச்‌ செவேலென வெப்பமாக்கப்பட்ட உலோகத்‌ தட்டின்‌ மேல்‌ 
வைத்து வார்ப்புருக்கு ஆயுதங்களை வெப்பமாக்கல்‌, (அதாவது, 
உலோகத்‌ தட்டிலுள்ள சூட்டை ஆயுதங்களுக்குப்‌ பரப்பல்‌), ன 
இப்படியாக உலோகத்தை வெப்பமாக்குகையில்‌ ்‌ 
வெப்பநிலையை, பிரகாசிக்கும்‌ நிறத்தைக்‌ கொண்டு 
மட்டிடலாம்‌. முதலில்‌, உலோகம்‌ பரனைற்று வெப்‌ 
பம்‌ 420? பாகையளவில்‌ வெப்பமாகும்போது 
வெளிறிய வைக்கோல்‌ நிறமாய்‌, அல்லது வெளி 
றிய எலுமிச்சம்‌ பழநிறமாய்ப்‌ பிரகாசிக்கும்‌. 
தொடர்ந்து வெப்பமாக்க்‌ கொண்டுபோனால்‌ படிப்‌ 
படியாய்‌ இளம்மஞ்சள்‌, மஞ்சள்‌, கடூம்மஞ்சள்‌, 
செங்கன்மங்கல்‌, செவ்வூதா நிறங்களையும்‌ ஈறறில்‌ 
நீலறிறத்தையும்‌ தரும்‌. உலோகம்‌ “ பானைற்று ்‌்‌ 
600” பாகையளவில்‌ வெப்பமாகுகையில்‌ கடும்‌ 
நீலநிறமாய்‌ மாறும்‌. 
நிறங்கள்‌ செல்லும்‌ விதம்‌. 
உதாரணமாக, ஒரு வளிதகட்டையெடுத்துக்‌ 
கொள்ளுவோம்‌. (படத்தைப்‌ பாருங்கள்‌). வெப்ப 
மாக்கவேண்டிய இடம்‌ அம்புக்குறியினால்‌ காட்டப்‌ 
பட்டிருக்றது. முதலில்‌ இந்த இடம்‌ வெளிறிய 
மஞ்சள்‌ நிறமாய்‌ மாறியதும்‌ தொடர்ந்து வெப்ப 
மாகிக்‌ கொண்டு போனால்‌, படிப்படியாய்‌ இந்நிறம்‌ 
கூர்ப்‌ பகுதியை நோக்கச்‌ செல்லும்‌. பிறகு, 8மே 
வேறொரு நிறமும்‌ தோன்றும்‌. இவ்‌ வெளிறிய 
மஞ்சள்‌ நிறம்‌ கூரை நோக்கி வந்தவுடனேயே 
கூரை நீரில்‌ அமுக்க அங்குமிங்குந்‌ துழாவிக்‌ 
கூரின்‌ வெப்பங்‌ குறைந்தபின்‌, முற்றாக ஆயுதத்‌ 
தைக்‌ குளிரவிடவேண்டும்‌. உளியைப்‌ பதப்படுத்து வதற்கும்‌ இம்முறை 
சிறந்தது. அதனைக்‌ குளிராக்குவதற்குக்‌ கூரை ஊதா நிறத்திற்கு 
மாற்றுதல்‌ வேண்டும்‌. 





படம்‌ 110. 


ஊது விளக்குச்‌ சுவாலையால்‌ வெப்பமாக்க நிறத்தைப்‌ பரிசோதித்தல்‌ 
கவனிக்க வேன்டியன.-- பதப்படுத்துதற்காகக்‌ கருவியை வெப்பமாக்கு 
தற்குமுன்‌ “ குருந்தக்கல்‌ தாளால்‌ “மினுக்குதல்‌ வேண்டும்‌. 
6--௩ஆர்‌ 14468 (12/63) 


110 உலோக வேலை 
கூர்ப்பகுதயை வன்மையாக்கலும்‌ பதப்படூத்தலும்‌. 
உளி, அமுக்க போன்ற கருலிகளை தரே முறையில்‌ வன்மையாக்ப்‌ 
பதப்படுத்தலாம்‌. கருலியை அடித்துச்‌ சாணைக்கல்லிற்‌ பிடித்து நன்றாய்‌ 
உருவாக்கிய பின்‌ கூரிலிருந்து 2 அங்குலத்தைச்‌ செந்நிறத்திற்கு வெப்ப 
மாக்‌, கூரின்‌ ஒரு அங்குலத்தைமட்டும்‌ நீரில்‌ அமிழ்த்திக்‌ குளிராக்குக. 


நீரிலிருந்து எடுக்கப்பட்ட கூர்‌ இப்பொழுது வன்மை பெற்றிருக்கும்‌. 


இதனை, நன்கு சத்திவாய்ந்‌ததாய 
மைப்பதற்கும்‌ பதப்படுத்துதல்‌ வேண்‌ 
டும்‌. பதப்படுத்துவதற்கு வன்மை 
யாக்கியவுலோகத்தை மீண்டும்‌ வெப்ப 
மாக்க வேண்டுமென முற்கூறினோம்‌. 
ஆனால்‌, இங்கே இக்கருலியை மீண்‌ 
டூம்‌ வெப்பமாக்க வேண்டியதில்லை. 
எனெனில்‌, 2 அங்குலத்தை வெப்ப 
மாக்‌ ஒரு அங்குலத்தை மட்டூமே 
குளிராக்கேளோம்‌. குளிராக்கப்படாத 
ஒரு அங்குலத்திலுள்ள வெப்பம்‌ 
குளிரான கூர்ப்பகுதியை நோக்கச்‌ 
செல்லுமாதலால்‌, கூரை நீரிலிருந்து 
வெளியிலெடுத்தவுடன்‌ வன்மை 
படம்‌ 117, யான கற்றுண்டில்‌ விரைவாகத்‌ 
தேய்த்து, ஏற்றநிறம்‌ கூரிலேற்பட்ட 

வுடன்‌ கருவியை முற்றாக நீரிலாழ்த்திக்‌ குளிராக்குதல்‌ வேண்டும்‌. 





மேற்கூறிய முறை, ஒரே முறையில்‌ கருவிக்கு வன்மையையும்‌ பதத்தை 
யும்‌ கொடுக்கிறது. 


உயர்கதியுருக்கை வன்மையாக்கலும்‌ பதப்படுத்தலும்‌. 


64 32 


உயர்கதியைச்‌ சூக்குந்‌ தன்மை பெற்றிருப்பதால்‌, இதனை 
உயர்கதியுருக்கென்பர்‌. ஒன்வொரு உயர்கதியுருக்கும்‌ எளிதினொறுங்குந்‌ 
தன்மையைப்‌ பெற்றிருப்பதால்‌, விரைவாய்க்‌ குளிராக்குதல்‌ கூடாது. ஊது 
காற்றினால்‌, அல்லது எண்ணெயினால்‌ குளிராக்கவேண்டூமேயன்றி, நீரினாற்‌ 
குளிராக்குதல்‌ நன்றன்று. வெப்பமாக்கும்போது சாதாரணவுருக்கிலும்‌ 
பார்க்கக்‌ குறைவாகவே வெப்பமாக்க வேண்டும்‌. 

உட்புரிவெட்டி, புரிவெட்டி, மேசைக்‌ கத்தி, சவரக்கத்தியலகு, கைவாள்‌, 
அகற்சிக்‌ கருவி முதலியவற்றைப்‌ பதப்படுத்தும்போது, வெட்டூளியின்‌ 
கூர்ப்பகுதியைப்‌ பதப்படுத்தியதுபோல்‌ பதப்படுத்த முடியாதிருக்கறது. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 177, 
ஏனெனில்‌, மேற்கூறிய கருவிகளின்‌ உடற்‌ பகுதிகளையும்‌ பதப்படுத்த வேண்டி 
யிருக்கன்றது. எனவே, இவற்றைப்‌ பின்வரும்‌ முறையாகப்‌ பதப்படுத்த. 
லாம்‌. ்‌ 















வெப்பநிலை 
பரனைற்று நிறம்‌ உருக்குக்‌ கருவிகள்‌ 


வெப்பம்‌ 


420” வெளிறிய மஞ்சள்‌ | வளிதகட, கடைச்சலெந்திரக்‌ கருவி 
சவரக்‌ கத்தியலகு 

450 இளம்‌ மஞ்சள்‌ வரைதலூசி, சுத்தியல்முகம்‌ 

470 மஞ்சள்‌ கத்தரிக்கோல்‌, கத்தி, கடினவுலோ 
கங்களை வெட்டுங்‌ கருவி 

490 கடும்மஞ்சள்‌ துளையூசி, உட்புரிவெட்டி, புரிவெட்டி, 

510 செங்கல்மங்கல்‌ மரவேலை செய்யுங்கருவிகள்‌, அகற்சிக்‌ 
கருவி 

550” ஊதா மையவமுக்சி, சாதாரணவுலோகத்தை 

ச வெட்டூங்‌ கருவி 


நீலம்‌ வில்‌, திருகாணி செலுத்தி, கைவாள்‌ 





(1) கருவியின்‌ மேற்புறத்தை மெல்லிய குருந்தக்கற்‌ சீலையால்‌ மினுக்குக. 

(8) தடிப்பான உருக்குத்‌ தகடொன்றை ஒளிர்‌ செந்நிறத்திற்கு வெப்ப 
மாக்குக. 

(8) கருவியை வெப்பமாக்கய தகட்டின்‌ மேல்‌ வைத்துச்‌ சமமாய்‌ வெப்ப 
மேறுதற்குப்‌ பலபக்கங்களுக்கும்‌ புரட்டுக, புரட்டும்போது உரிய 
நிறம்‌ ஏற்பட்டுள்ளதாவெனப்‌ பார்க்க. 

(4) உரிய நிறம்‌ பிரகாசிக்கும்போது கருவியை முற்றாக நீரிற்புதைத்துக்‌ 
குளிராக்குக. 


உறை வன்மையாக்கல்‌ 


காபன்‌ அதிகமான பொருளைத்‌ தொடும்‌ படியாகச்‌ செய்து, உலோகத்தை 
வெப்பமாக, அவ்வுலோகத்‌்இற்குக்‌ “* காபனை '” உறிஞ்சும்படியாக ஒழுங்கு 
செய்து கொண்டு, அதனுறையை மட்டும்‌ வன்மையாக்கும்‌ முறையையே 
 உறைவன்மையாக்கல்‌ ” (098௦-ந/காமண்‌த) எனக்‌ கூறுவர்‌, 

மெல்லுருக்குக்கு அல்லது தேனிரும்புக்கு உறையிடுவதற்கு இவ்வெப்ப 
தட்பமாற்றம்‌ உதவுறது. மெல்லுருக்லைடந்ஏியுள்ள காபனினளவு (0:25% 
மட்டும்‌) மிகக்‌ குறைவாதலால்‌ அதனைப்‌ பூரணமாக வன்மையாக்க முடி 
யாது. எனினும்‌, உறைவன்மையாக்கும்‌ முறையால்‌ “ உறையை ” மட்டும்‌ 
வன்மைப்படுத்தலாம்‌. 


315 உலோக வேலை 


மெல்லுருக்கனால்‌, அல்லது தேனிரும்பினால்‌ செய்யப்படும்‌ புரியாணிச்‌ 
சாலிகள்‌, குஜாய்வாயிற்றிருகாணிச்‌ சாலிகள்‌ போன்ற தேய்ந்தொழியும்‌ 
கருவிகளை உறைவன்மையாக்க வேண்டும்‌. 

பாடசாலைக்‌ கம்மாலைகளில்‌ பொற்றாசியம்‌ 

பெரோசயனைட்டு முறைப்படி, இதைச்‌ செய்யலாம்‌. 
அதாவது, 

(1) தூளாக்கய பொற்றாசியும்‌ பெரோசயனைட்டு 
க [176 (0), ஐ இரும்புத்தட்டொன்‌ 
றிலே தேய்க்க. 

(2) ஒளிர்‌ செந்நிற வெப்பத்திற்குக்‌ கருவியை 
வெப்பமாக்குக. 





(3) காபன்‌ தூளுள்ள தட்டில்‌ வெப்பமேறிய 
கருவியைப்‌ போட்டூக்காபன்‌ தூள்‌ நன்‌ 
படம்‌ 112 றாக அப்புமாறு புரட்டி, அப்படியே 

குளிரவிடுக. 

(4) பலமுறைகள்‌ இப்படியே செய்க, (பலமுறைகள்‌ இவ்வாறு செய்‌ 
வதனாலே உலோகம்‌ அதிகமாகக்‌ காபனை உறிஞ்சுவதால்‌ உறை 
தடிப்புறும்‌). 

(5) கடைசியாக, கருலியைச்‌ செந்நிற வெப்பத்திற்கு ஆகத்‌ தண்ணீரிற்‌ 
றோய்த்துக்‌ குளிரவைக்க. 

தையலியத்திரம்‌, தட்டச்சுப்பொறி, துவிசக்கரவண்டி முதலியவற்றின்‌ 

பலபகுதிகளை உறைவன்மையாக்க வேண்டிமிருக்றெது. இவைகளில்‌, பெருந்‌ 
தொகையை ஒரே முறையில்‌ உறைவன்மையாக்க நேரிடும்போது, மிருகங்‌ 
களின்‌ எலும்புக்கரி, தோற்கரி, அல்லது கரித்தூள்‌ போன்ற காபன்‌ 
அதிகமாயுள்ள பொருட்களை வார்ப்பிரும்புப்‌ பெட்டியிற்போட்டு, இப்பெட்டி, 
மினுள்‌ கருவிகளையும்‌ போட்டுப்‌ பெட்டி நிறைந்ததும்‌ காற்றுள்ளிடாதபடி 
மூடியால்‌ மூடுவர்‌, 

அதன்பின்‌, இப்பெட்டியை உலையிலிட்டு ஒளிர்‌ செந்நிறத்திற்கு வெப்ப 

மாக்குவதற்கு 3 மணி தொடக்கம்‌ 24 மணிவரை (வேண்டிய உறையின்‌ 

தடிப்புக்கேற்ப) வெப்பமாக்குவர்‌. பிறகு, பெட்டியைத்‌ திறந்து, கருவிகளை 
ஒழுங்காக நீரிற்‌ போட்டுக்‌ குளிராக்குவர்‌. 

இம்முறையால்‌ மெல்லுருக்னெ உறையை 5” தடிப்புக்கு வன்மையாக்‌ 

கலாம்‌. 


உறைவன்மையாக்கும்‌ வேறு முறைகள்‌ 


. இயந்திர வகைகளை உற்பத்தி செய்யும்‌ பெரிய கம்மாலைகளில்‌ “ வெப்ப 
தட்பமாற்றம்‌ ” வேறு முறைகளாகச்‌ செய்யப்படுன்றது. அவையாவன, 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 112 


(1) நைதரசன்‌ முறை, 

(2) சுவாலை முறை, 

(5) மின்‌ முறை. 

(1) நைதரசன்‌ முறை.--சிலகலப்புருக்குக்‌ : கருவிகள்‌ “ அமோனிய ” 
வாயுவின்‌ உதவியினால்‌ உறைவன்மையாக்கப்படுின்றன. காற்று வெளிச்‌ 
செல்லாத தக்கபெட்டியுள்‌ கருவிகளை வைத்து, குழாய்‌ மூலமாய்‌ அதனுள்‌ 
அமோனிய வாயுவை உட்செலுத்தி, பெட்டியை அடுப்பில்‌ வைத்து பரனை 
ற்று வெப்பம்‌ 1,050” பாகைக்கு வெப்பமாக்க, அமோனிய வாயுவால்‌ 
உலோகம்‌ “ நைதரசனை ” இழுத்தெருக்கும்‌. 

பலமணி நேரம்‌, அல்லது நான்கு நாட்கள்‌ தேவையான தடிப்பிற்‌ 
கேற்ப வெப்பமாக்கப்படும்‌. 

சுவாலை முறை.--இயந்திரங்களின்‌ பெரியபற்கள்‌ இம்முறையால்‌ உறை 
வன்மையாக்கப்படுகன்றன. சுவாலையால்‌ வெப்பமாக்கப்பட்ட பற்களைக்‌ குளி 
ராக்குவதற்குச்‌ சிறியதொரு நீர்க்குழாய்‌ இணைக்கப்பட்டிருக்கறது. உருளை 
யின்‌ ஒருபல்‌ வெப்பமானவுடன்‌ இக்குழாய்‌ வழியாக நீர்வடிந்து குளிராக 
கதீதக்கதாய்‌ ஒழுங்கு செய்யப்படுறது. 

மின்முறை.--மின்முறையால்‌, உலோகத்தினுறை வெண்ணிற வெப்ப 
நிலைக்கு வெப்பமாக்கப்பட்டு, உடனே நீரில்‌ ஆழ்த்திக்‌ குளிரவிட்டு வன்மை 
யாக்கப்படுறெது. இம்முறையால்‌ வெளிப்பக்கம்‌ மட்டுமே வன்மையாக்கப்‌ 
படுறைது ; உட்பக்கம்‌ முன்போல்‌ மென்மையாகவே இருக்கும்‌. 


15. உலோகத்‌ தகட்டு வேலை 


மூதலணியிலுள்ள உலோக வேலைகளில்‌, தகட்டு வேலையும்‌ ஒன்றாகும்‌. 
இவ்வேலைக்காகப்‌ பாடசாலைக்‌ கம்மாலைகளில்‌, வெள்ளீயத்‌ தகடு, நாகம்‌ 
பூசியதகடு, கரு மெல்லுருக்குத்‌ தகடு, செம்புத்‌ தகடு, பித்தளைத்‌ தகர, 
அலுமினியத்‌ தகடு என்பன உபயோகிக்கப்படுகன்றன. (இவற்றைப்பற்றி 
விரிவாக இரண்டாம்‌ அ.திகாரத்திற்‌ படிக்கலாம்‌). 

உலோகத்‌ தகட்டு வேலைகளை மூன்று பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
அவை 

(1) வெள்ளீய வேலை. 

(9) சிங்கார வேலை (கலைமுறை வேலை). 

(3) அழுத்தமான வேலை. 

(0 வெள்ளீய வேலை.--வெள்ளீயத்‌ தகடு, நாகம்‌ பூசிய தகடு என்ப 
வற்றினால்‌ புனல்‌, வாளி, நீர்ப்பாத் தரங்கள்‌, சிறிய பெட்டிகள்‌ முதலிய 
வீட்டுப்‌ பொருட்களைச்‌ செய்வதனையே, இங்கு வெள்ளீய வேலையெனக்‌ 
குறிக்கப்படுறது. ்‌ 


174 உலோக வேலை 


(2 சங்கார வேலை (கலைமுறைவேலை).--இவ்வேலைக்கு, செம்பு, பித்தளை, 
அலுமினியத்‌ தகடுகளுபயோகிக்கப்படுசன்றன. இவ்வேலைப்‌ பிரிவில்‌, அலங்‌ 
காரத்‌ தட்டங்கள்‌, இகரெட்டுச்‌ சாம்பலிடுங்‌ இண்ணம்‌, பூக்கண்ணம்‌, அழகான- 
தேங்காயெண்ணெய்‌ விளக்குக்கள்‌, மெழுகுதிரி தாங்கு போன்ற கண்ணை 
யுங்‌ கருத்தையுங்‌ கவரும்‌ வேலைகளடங்கும்‌. 

(3) அழுத்தமான வேலை --தொட்டிகள்‌, கொதி கலங்கள்‌, பீலிகள்‌, 
மோட்டர்‌ வண்டிகளின்‌ வெளியமைப்புக்கள்‌ அமைத்தல்‌ போன்ற வேலை 
கள்‌ இப்பிரிவிலடங்கும்‌. 

இவ்வேலைப்‌ பிரிவுகளில்‌ முன்னிரண்டினையும்‌ பாடசாலைக்‌ கம்மாலைகளில்‌ 
வசதியாகச்‌ செய்யலாம்‌. 

இவ்வேலைகளுக்கான தகடுகளைச்‌ சுலபமாக வெட்டவும்‌ வளைக்கவும்‌ உர 
வப்படுத்தவும்‌ மட்டவும்‌ முடியும்‌. 

உலோகத்‌ தகடுகளின்‌ மேல்‌ வடிவங்கள்‌ வரைதல்‌ 
ஏதாவதொரு “ செய்பொருளைச்‌ ? செவ்வனே செய்து முடிப்பதற்கு 
வழிகாட்டியாகக்‌ கோடுகளையோ அடையாளங்களையோ இட்டுக்கொள்வ தனையே 
வடிவங்கள்‌ வரைதலென்பர்‌. வடிவங்கள்‌ வரைவதற்காகத்‌ தகட்டூத்‌ 


துண்டை யெடுக்கும்போது, அளவானதாய்‌ மட்டிட்ட எடுத்துக்கொள்ளுதல்‌ 
வேண்டும்‌. 






மேசைக்டறடு 







றி 
7 
(0 


4, 









படம்‌ 115. 


தகட்டில்‌ கோடுகள்‌ வரைவதற்கு, சோதனை மூலை மட்டம்‌, நேர்லிளிம்பு 
நாடா, வரைதலூ? என்பனவும்‌ வட்டங்கள்‌, வில்வடிவங்கள்‌ வரைவதற்குப்‌ 
பிரிகருவி, கவராயம்‌ என்பனவும்‌ தேவைப்படுன்றன. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 115 


தகட்டில்‌, கோடுகளை வரைதலூயாலிட்டால்‌ தகடு இறைப்பட்டுவிடும்‌ ; 
அத்தளிம்புகலை அழிப்பதும்‌ கடினமாகும்‌. எனவே, வரைதலூசியை உப 
யோடக்காது, பென்சிலை, அல்லது “ சவர்க்காரக்கல்லை ”” (80௯ற 860௯6) உபயோ 
இக்கலாம்‌. 

தகட்டிலே கவராயத்தால்‌ வட்டங்களை வரையும்போது, மையத்தில்‌ 
ஊன்றி நிற்கும்‌ கவராயக்‌ கால்‌ முனையின்‌ 8ழ்‌ * தட்டுஞ்‌ சாந்து ” 
(இர4௦வத 18%) ஒரு துண்டைவைத்து வரைதல்‌ நன்று. இவ்வாறு 
செய்வதால்‌ கவராயக்காலின்‌ முனையால்‌ தகட்டிற்குத்‌ தழும்பு ஏற்படாது. 


உலோகத்‌ தகடுகளை வெட்டுதல்‌ 
சாதாரணமாக, உலோகத்தகடுகளைக்‌ தகட்டூக்‌ கத்தரிக்கைகளினாலேயே 
வெட்டுன்றார்கள்‌. இவை, வேலைக்கேற்றனவாய்‌ பலவுருவங்களிலமைத்‌ 
துள்ளன வென்பதை முதலாம்‌ புத்தகத்திற்‌ படி.த்திருக்கறோம்‌. இவற்றை, 





கததரி௮லடக்‌ 
துக௫ டூகம்‌ 






தகடு வெட்டல்‌ 


படம்‌ 114. 
வளைவலகுக்கத்தரி என இரு பிரதான பிரிவு 
களாகப்‌ பிரிக்கலாம்‌. நேர்கோட்டு வழியாக வெட்டுதற்கும்‌ வெளிவிளிம்பு 
களையும்‌ நேர்வடிவங்களையும்‌ வெட்டுதற்கும்‌ நேரலகுக்‌ கத்தரியுதவுறது. 


நேரலகுக்கத்தரி, 


116 உலோக வேலை 


அவ்வாறே, வளைவான வடிவங்களையும்‌ வளைவான உள்ளோரங்களையும்‌ 
வெட்டூதற்கு வளைவலகுக்‌ .கத்தரியுதவுகன்றது. இக்கத்‌ தரிகைகளினால்‌. 
$ நூலுக்குக்‌ கூடுதலான தடிப்புள்ள தகடுகளை வெட்டுதல்‌ கூடாது. 

மேசைக்கத்தரி.---13” ரநூல்வரையும்‌ தடிப்புடைய தகடுகளை இதனால்‌ 
வெட்டலாம்‌. 

தகட்டுக்கத்தரிகள்‌, தகடுகளைமட்டும்‌ வெட்டூதற்கே அமைக்கப்பட்டிருக்‌ 
இன்றனவாதலால்‌, ஆணி, கம்பிபோன்றவற்றை வெட்டுதல்‌ கூடாது ; 
வெட்டினால்‌ கூர்ப்பகுதி பழுதுறும்‌. 

தகட்டுக்கத்தரிகளுக்குக்‌ கூர்வைக்கும்போது 87” அமைப்பில்‌ கூர்வைத்‌ 
தல்வேண்டும்‌. 114 ஆம்‌ படத்தைப்பார்க்க. 

மரச்சுத்குயல்‌ ்‌ 

உலோகத்‌ தகடுகளை வளைப்பதற்கும்‌ உருவமைப்பதற்கும்‌ வளைவு போக்கு 
தற்கும்‌ மரச்சுத்தியல்களே உபயோசக்கப்படன்றன. இவற்றைத்‌ தட்டைச்‌ 
சுத்தியல்‌, தூபிச்சுத்தயலென இரு பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 


உலோகத்தகடுகளை உருவாக்கல்‌ 


வெள்ளீயத்‌ தகடு, நாகம்பூசிய தகடு, பித்தளைத்தகடு முதலானவற்றைத்‌ 
தேவையானவளவுக்கு உருவமைத்‌ தெடுப்பதற்கு உதவுவது, பலவகையான 
சிறுபட்டடைகளாகும்‌. 116 ஆம்‌ படத்தைப்பாருங்கள்‌. 


இரப்பர்‌, தோல்‌,ம ம்‌ 
வழங்டு சுத்தியல்‌ 


௫ ஈளிப்புச்‌ சட்டம்‌ 





கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 117 


4 மெல்லுருக்கினால்‌, அல்லது வார்ப்புருக்னால்‌ அமைக்கப்பட்டுள்ள இச்‌ 
சிறுபட்டடைகளின்‌ முகங்கள்‌ வன்மையான வார்ப்புருக்கனால்‌ செய்யப்பட்டி 
ருக்கின்றன. இவை யொவ்வொன்றினதும்‌ உடலின்‌. அந்தம்‌, மேசையின்‌ 
துவாரங்களிற்‌ புகுத்தி வேலை செய்யக்‌ கூடியதாய்ச்‌ சதுரக்‌ கூம்பாயமைந்‌ 
இருக்கறது. தேவையான பொழுது இப்பட்டடைகளை இடுக்கியாற்‌ பிடித்தும்‌ 


அல;இும்புப்‌ புனற்பட்டடை 


பட்டடை 


கோடிப்‌ , 


மடிக்கும்பட்டடை 
பட்டடை 


[| 


இழுபட்டடை பந்துத்தலைப்‌ உடண்டைத்தளப்‌ பிறைப்‌ மடிக்ம்‌ 
பட்டடை பட்டடை பட்டடை க௫வி 





தறை கடுவிஃடுமி 


மடி க்டம்‌ சட்டம்‌ 


உ£லாகத்‌ தகடு உ௫வாகடும்‌ க௫விகள்‌ 





படம்‌ 116, 


வேலைசெய்யலாம்‌. பட்டடையின்‌ மேல்‌ வைத்து உலோகங்களை உருவமைக்‌ 
கும்‌ போது மரச்‌ சுத்தியலையே உபயோகிக்க வேண்டும்‌. வளைக்குஞ்சட்டம்‌, 
மடிக்குங்‌ கருவி, தறைகருவி என்பன உலோகத்‌ தகடுகளை உருவப்‌ 
படுத்துதற்கு உபயோகிக்குங்‌ கருவிகளிற்‌ சிலவாம்‌. 


178 உலோக வேலை 


(1) கோடரிவடிவப்‌ பட்டடை.--பெயருக்‌ கேற்றபடி, கூரான மெல்லிய 
விளிம்பினையுடையதாயமைக்கப்பட்டிருக்கறது. தகடுகளினாற்‌ சிறு கோணங்‌ 
களை வளைப்பதற்கும்‌, தகடூகளைப்‌ பொருத்தும்போது மடித்த மூட்டுக்களை : 
முதலில்‌ வளைப்பதற்கும்‌, வட்ட மடிப்புக்களை வளைப்பதற்கும்‌ இது உப 
யோகப்படு£றது. 

(2) அஸஉரும்புச்‌ சிறு பட்டடை.--இது, சாதாரணமாக, தகட்டு வேலை 
களுக்கெல்லாம்‌ உபயோகப்பட்டாலும்‌ ; சதுரமாயும்‌ உருளை வடிவாயும்‌, 
கூம்பு வடிவாயும்‌ தகடுகளை உருவமைக்கவே மிகப்‌ பொருத்தமானது. 

(3) மடிக்குஞ்‌ சிறு பட்டடை.--தகட்டின்‌ வாட்டிகளைக்‌ கம்பியுடன்‌ வளைப்‌ 
பதற்கும்‌, தட்டைத்‌ தகடுகளில்‌ பீலியுருவமைப்பதற்கும்‌, தகட்டுப்‌ பொருத்‌ 
துக்களை வளைப்பதற்கும்‌ இது சிறந்தது. 

(மு புனற்‌ ஈறு பட்டடை--புனல்‌ போன்ற வடிவங்களையமைப்பதற்கு 
இது உதவுகறது. 

(5) இரும்புச்‌ ஈறு மட்டடை.--தகட்டை மட்டமாயடிப்பதற்கும்‌ தகட்டின்‌ 
வளைவை தநீக்குதற்கும்‌ விளிம்புகளை உருவாக்கயெடுப்பதற்கும்‌ இது உதவு 
இறது. 6 

(6) பந்துத்தலைச்‌ சிறு பட்டடை.--கூம்பு வடிவாக உருவமைப்பதற்குச்‌ 
சிறந்தது. 

(2) உருண்டைத்தளச்‌ சிறு பட்டடை.--உருளை வடிவான பாத்திரத்தின்‌ 
அடி விளிம்புகளை வளைப்பதற்கும்‌ அடியின்‌ வளைவை நீக்குதற்கும்‌ அடியை 
அமைப்பதற்கும்‌ உதவுகிறது. 

(8) பிறை வடிவச்‌ சிறு பட்டடை.--தகட்ட்ப்‌ பாத்திரத்தினது அடியின்‌ 
விளிம்பை உருவமைப்பதற்கும்‌ வாட்டியிலே கம்பியை வைத்து வளைப்‌ 
பதற்கும்‌ சிறு கோணங்களை வளைப்பதற்கும்‌ பயன்படுறது. 

(9) மடிக்குங்‌ கருவி.--மடித்த மூட்டுக்களை வளைத்தபின்‌ அதனை முடிப்‌ 
பதற்கே இது உதவுறது, 

(10) வன்க்குஞ்‌ சட்டம்‌.--தகடுகளைச்‌ சுற்றுவதற்கும்‌ தகடுகளில்‌ துவாரங்‌ 
களிடுவதற்கும்‌ இதனையுபயோ௫ூக்கறார்கள்‌. இதனாலிடப்படூம்‌ துவாரங்களின்‌ 
விளிம்புகள்‌ வளைவுறாது வடிவாயிருக்கும்‌. 

(12) தறை கருவி.--இதனைத்‌ * தொலிய ” என்றுஞ்‌ சொல்லுவர்‌. இத 
னுதவியால்‌ இரு தகடுகளைத்‌ தறைந்து மூட்டலாம்‌. துளையிட்டபின்‌ குறை 
தலாணிகளை இறக இரு தகட௫ுகளையும்‌ ஒன்றாகச்‌ சேர்க்கும்போது, சில 
சமயம்‌ நன்றாக அணைவதில்லை. அப்பொழுது, தறைகருவியின்‌ நீளப்‌ 
பக்கத்தில்‌ அமைந்துள்ள துவாரத்தில்‌ தறை. தலாணி இறங்குமாறு 
வைத்துச்‌ சுத்தியலால்‌ தட்டினால்‌ இரு தகடுகளும்‌ நன்றாயணையும்‌. அச்‌ 
சமயத்தில்‌, பந்துத்‌ தலைச்சுத்தியலால்‌ ஆணியை அழுத்தமாகத்‌ தறைந்து 
கொண்டு, தறைகருலியின்‌ கிண்ணத்தை அதன்‌ தலையில்‌ வைத்து இடது 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 119 


கையாலிறுக்கமாகப்‌ பிடித்துக்கொண்டு மேலுக்குச்‌ சுத்தியலடி கொடுக்க 
வேண்டும்‌. அப்பொழுது தறைதலாணியின்‌ தலை அழகாகக்‌ 
வடிவம்‌ பெறும்‌. 


தண்ண 













1] 0? 1 


ட 


ஷம்‌! 





ஆ ஆ 0 33 ்‌ 


ஷி 


ன 






| | ந்‌ 3 


படம்‌ 117. 


உலோகத்‌ தகடுகளைப்‌ பொருத்துதல்‌ 


உலோகத்‌ தகடகளைப்‌ பொருத்தும்‌ முறைகள்‌ பலவுள. “மடித்த 
பொருத்து ” வளைத்தல்‌, பற்றாச பிடித்தல்‌, தறைதல்‌ என்பன அவை 
களிற்‌ பிரதானமானவை. தகட்டின்மேல்‌ “ செய்பொருளை ” அடை 
யாளப்படுத்தும்போது பொருத்துக்களுக்காக இடம்விட்டு அடையாளப்படுத்த 
மறந்துவிடக்‌ கூடாது. சாதாரண குறைதற்‌ பொருத்துக்களுக்குக்‌ குறைவான 
இடமும்‌ மடிப்புப்‌ பொருத்துக்களுக்குக்‌ கூடிய இடமும்‌ தேவையாயிருக்‌ 
கின்றது. 

தகட்டு மடிப்பு.--தகட்டால்‌ “ செய்பொருளை '” அமைத்தபின்‌, தரத்தைச்‌ 
சக்திவாய்ந்ததாயும்‌ வட்டமாயுமிருப்பதற்காக வளைத்தல்‌ வேண்டும்‌. இந்த 
மடிப்பில்‌ கம்பியொன்றை வைத்து வளைத்தால்‌ ஒரம்‌ வலிமையுடைய 
தாயிருக்கும்‌. இதனைக்‌ “* கம்பி மடிப்பு *” எனக்‌ கூறுவர்‌. இம்மடிப்புக்‌ 
களைப்‌ பெரும்பாலும்‌ வாளி போன்ற பாத்‌ ,திரங்களின்‌ வாய்களிற்‌ காணலாம்‌. 


120 உலோக வேலை 





உடலாகத்தகடு மயுபபும்‌ (மீட்டும்‌ 












சாதாரண மடுப்பு சுடுள்‌ மடிப்பு தாடை மடுப்பு 


முட்டு 


சீ 7 சி 


கம்பி மடிப்பு சாதாரனதரைடுூட்டு சோழுத்‌ தறை 
_. 77 2 


மேற்படி மழ முட்டு தாடைச்‌ சோடு 
மடிப்பு டூட்டு 


டம்‌ இலம்‌. 


படம்‌ 118, 









முடு மழுப்பு மூட்டு 


சில தகட்டோரங்கள்‌ கம்பியின்றியே வட்டமாக மடிக்கப்படன்றன. இதனை 
்‌ வட்ட மடிப்புப்படை ” என்பர்‌. வளைப்பதற்கு மிகவுமிலேசான மடிப்பு 
சா.தாரணமடிப்பேயாகும்‌ ”. (இவற்றைப்பற்றி, முதலாம்‌ புத்தகத்தில்‌ 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 391 









உலோகத்தகடூ மழுபபும்‌ டூட்டும்‌ இ 
















சாதாரன பற்டுகக்‌ தோணடுட்டு 





சாநூரன தற கோணடுட்டு 








த்‌ 








வட்ட மடி டூட்டு மேல்‌ வளத்த விளிம்பு டூட்டூ ஐட்டக்‌ கம்பி மடிப்பு டூட்டு 


ட படம்‌ ட 


பு௫ வால்‌ மீட்டு 






,தாடைக்‌ கோண மூட்டு 





படம்‌ 119, 


315 ஆம்‌ பக்கத்தில்‌ விவரிக்கப்பட்டிருக்றது). வளைந்த மடிப்பு, சாதாரண 
மடிப்பைப்போல்‌ இருமுறை மடிக்கப்பட்டிருக்கிறது. கோடரிவடிவச்‌ சிறு 


125 உலோக வேலை 


பட்டடையில்‌ விளிம்பை வைத்து, மரச்‌ சுத்தியலால்‌ தட்டி மடிப்பை 
்‌ வளைத்துக்‌ கொள்ளலாம்‌. 
தவாளித்த மடிப்புப்‌ பொருத்து.--இப்பொருத்தினை 118 ஆம்‌ படத்தில 
வதானித்துப்‌ பாருங்கள்‌. இது மிகவும்‌ வலிமை வாய்ந்த பொருத்தாகும்‌. 
மேற்படிமடிப்புப்‌ பொருத்து.--ஒரு தகட்டினது ஒரோரத்தை உருவ 
மைத்து, இன்னுமொரு தகட்டினோரத்தில்‌ வைத்துப்‌ பற்றாசு பிடித்துப்‌ 
பொருத்துதல்‌. 
.. இருமடிமடிப்பு.--(1,௦௯ழ 8௦௯) இரண்டு விளிம்புகளை ஒன்றின்மேல்‌ ஒன்‌ 
. றாக வைத்துப்‌ பற்றாசு பிடித்துப்‌ பொருத்துதல்‌. 
இருமுனைப்‌ பொருத்து.-இப்பொருத்து, தவாளித்த மடிப்புப்‌ பொருத்தை 
ஒத்தது. தகட்டினிரு விளிம்புகளை வளைத்து அவை ஒன்றாக ௮கப்படுமாறு, 
வேறு ஒரு முனையை நகர்த்திப்‌ பொருத்தப்பட்டிருக்கறது. 
வேய்தல்‌ மூட்டு.--தடிப்பான தகடுகளாற்‌ கூரை வேயும்போது இப்‌ 
பொருத்து இடப்படூ£றது. 
பற்றா பிடித்த கோணப்‌ பொருத்து. மலையை மூட்டக்கூடிய ஒரு 
பொருத்தாகும்‌. இது, பொருத்துவதற்கு மிகவும்‌ இலேசானதெனினும்‌, 
வலிமை குறைந்தது. 
இருமுனைக்‌ கோணப்‌ பொருத்து.--தடித்த தகட்டு மூலையை மூட்டுதற்கு 
இப்பொருத்து இடப்படுறது. இதை, இருமுனைப்‌ பொருத்திற்குச்‌ சம 
மெனக்‌ கூறலாம்‌. ஆனால்‌, நகர்த்தப்படும்‌ தகடுமட்டும்‌ வேறுபட்டது. 
வட்டமடிப்புப்‌ பொருத்து.--உருளை வடிவான பாத்திரங்களின்‌ அடிக்காக 
இப்பொருத்து இடப்படுறைது. இது மிகச்‌ சுலபமாயிடக்கூடிய பொருத்தாகும்‌. 
வட்டமிகை மடிப்புப்‌ படை.--இது, நீர்‌ நிரப்பும்‌ பெரிய பாத்திரங்களின்‌ 
அடிகளுக்கு ஏற்ற பொருத்தாகும்‌. இப்பொருத்தினூடாய்‌ நீர்‌ சிறிதும்‌ 
ஒழுகாதிருப்பதால்‌ ; இதனை, உத்தரவாதமுடைய பொருத்தெனக்‌ கூறுவர்‌. 
வட்ட மடிப்புப்‌ படைப்‌ பொருத்து.--இதுவும்‌ உருளை வடிவான பாத்திரங்‌ 
களின்‌ அடிகளுக்குப்‌ பொருத்தமானது. 
பல்லுருப்‌ பொருத்து.--பொருத்தப்படுமிரு தகடுகளிலும்‌ செங்கோண 
நீண்ட துவாரங்களை வெட்டிப்‌ படத்திற்‌ காட்டியவா று பொருத்தப்படும்‌. 
ஒரளவு தடிப்பான செம்பு பித்தளைத்‌ தகடகளைப்‌ பொருத்துதற்கு இது 
மிகப்‌ பொருத்தமானது. 
புறாவாற்‌ பொருத்து.-படத்தில்‌ தெரிவதுபோல்‌, இரு தகடகனிலும்‌ 
கோணவடிவான நீண்ட துவாரங்கள்‌ வெட்டப்பட்டு ஒன்றாகப்‌ பொருத்தப்‌ 
படும்‌. தடிப்பான செம்பு, பித்தளைத்‌ தகடுகளைப்‌ பொருத்துதற்கு இது 
, முன்னையதிலும்‌ பார்க்கச்‌ சிறப்புடையது. 


( 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌-கொள்கைகள்‌ 322 


பல்லுருப்‌ பொருத்தையும்‌ புறாவால்‌ பொருத்தையும்‌ பித்தளைப்‌ பற்றாக 
னால்‌, அல்லது வன்பற்றாசினால்‌ ஒட்டுதல்‌ வேண்டும்‌. -மென்பற்றா 
கினால்‌ ஒட்டுதல்‌ உகந்ததல்ல. 


16. தறைதல்‌ 


உலோகத்‌ தகடுகளைப்‌ பொருத்துவதற்குத்‌ தறையாணிகள்‌ உபயோகப்‌ 
படின்றன. இவை, தரத்திலும்‌ உருவிலும்‌ பலதரப்பட்டன. இவைக 
- ள்‌, கண்ணத்தறையாணி, மெலிதமர்த்தலைக்‌ தறையாணி, வெள்ளீயக்‌ 
காரனின்‌ தறையாணி என்பன பிரதானமானவை. 





4) கனம்‌ 
ட ்‌ ட 


தரத்‌ தொடிலாளா 





ப்ட்‌... ம்ஸிம்ப தறை ஆ 
கண்ணத்‌ மெலிதமாத்‌ 
தறை ஷண) தறைஆணி 
படம்‌ 120. 


இங்கு கூறியவற்றுள்‌, “வெள்ளீயத்‌ தறையாணி ”, கூடுதலாக, 
உலோகத்‌ தகட்டு வேலைக்கே உபயோ?க்கப்படுகறது. தறையாணிகளின்‌ 
நீளத்தை, தலைக்குக்‌ £ழிருந்து அந்தம்‌ வரையும்‌ அளந்தே கணக்கடுவர்‌. 
ஆனால்‌,  மெலிதமர்த்தலைத்‌ தறையாணியின்‌ கலையும்‌ நீளத்துடன்‌ 
சேர்க்கப்படும்‌. 

துறையாணியின்‌ தரங்களெனப்படுவது ; விட்டம்‌ % நீளமாகும்‌ (அதா 
வது, உடலின்‌ விட்டமும்‌ ஆணியின்‌ நீளமும்‌) தரம்‌ $””%$”, அல்லது 
3௦7” எனக்‌ காட்டப்பட்டிருக்கும்‌. 


மெல்லிய தகடூகளைத்‌ தறைதல்‌. 


மெல்லிய இருதகடுகளைத்‌ தறைந்து பொருத்தும்‌ போது, தகடு மெல்லிய 
தாயிருப்பதால்‌ துவாசமிடக்கூடாது. கீழேயுள்ள படத்திற்‌ தெரிவதுபோல்‌ 
(1) இரண்டு துண்டுத்‌ தகடகளையும்‌ ஒன்றாக வைத்துக்‌ கூரமுக்கியால்‌ 
அடையாளமிடக. (2) வெள்ளீயக்காரனின்‌ தறைதலாணியின்‌ கூரை மேற்‌ 
பக்கமாய்‌ வைத்து அதன்மேல்‌ அமுக்கியாலிடப்பட்ட அடையாளம்‌ அமையு 
மாறு இரு தகடுகளையும்‌ வைக்க. (3) தறை கருவியை எடுத்து, 


124 உலோக வேலை 


துவாரத்தில்‌ தறையாணி இறங்குமாறு தகட்டின்மேல்‌ வைத்துச்‌ சுத்தியலா 
'லடிக்க. ' இப்பொழுது, ஆணி நன்றாக இறங்கத்‌ தகடுகளிரண்டும்‌ 
நன்றாக அணையும்‌. பிறகு, தறைகருவியின்‌ எண்ணத்தை வைத்து 
ஆணித்தலையை உருப்படுத்துக. 





ட ஓ ௫ ஓ 


படம்‌ 121. 


சாதாரண உலோகத்‌ துண்டுகளைத்‌ தறைதல்‌--உலோகத்‌ தகடுகளைத்‌ தறை 
யாணிகளினாற்‌ பொருத்துவதற்கு முன்‌, ஆணியை வசதியாக இறக்கக்‌ 
கூடிய ஒரு துளையையிடவேண்டும்‌. பல தறையாணிகளைப்‌ பொருத்த 
வேண்டியிருந்தால்‌, ஒரு துண்டில்‌ மட்டும்‌ முதலில்‌ முழுத்‌ துவாரங்களையு 
மிடல்‌ வேண்டும்‌ ; பிறகு, மற்றைத்‌ துண்டிலும்‌ ஒரு துவாரத்தையிட்டு 
இரண்டு துண்டுகளையும்‌ ஒன்றாக வைத்து ஒரு தறையாணியை இறக்கக்‌ 
கொண்டு மிகுஇத்‌ துளைகளையிடலாம்‌. இவ்வாறு செய்தால்‌, துளைகளொவ்‌ 
வொன்றும்‌ நேராக ஆணிகளையிறக்கக்கூடியதாய்‌ அமையும்‌. 

துளைகளிலே ஆணிகளை யிறக்கயபின்‌, தகட்டின்‌ £ழ்‌ ஆணிகளின்‌ கூர்ப்‌ 
பாகம்‌ றிது நீண்டிருந்தாற்றான்‌ நுனியை அடித்துத்தறையலாம்‌. 
சாதாரணமாக, நீண்டிருக்க வேண்டிய ஆணியின்‌ அளவு அதன்‌ விட்டத்‌ 
இன்‌ 1% பங்காயிருத்தல்‌ வேண்டும்‌. மெலிதமர்த்தலைத்‌ தறையாணியா 
மின்‌, விட்டத்தின்‌ $ பங்காயிருத்தல்‌ வேண்டும்‌. 

ஆணிகளை இறக்கியபின்‌ இருதுண்டுகளும்‌ நன்றாக அணையுமாறு ஆணி 
யின்‌ தலையைக்‌ கழ்ப்பக்கமாகத்‌ இருப்பித்‌ தறைகருவியால்‌ வெட்டுதல்‌ 
வேண்டும்‌. பிறகு, சுத்தியலின்‌ முகத்தால்‌ தறையாணிமின்மேல்‌ பல 
முறையடித்தால்‌, ஆணி சிறிது பெருத்துத்‌ துவாரத்தில்‌ இறுக்கமாய்‌ 
நிற்கும்‌. இண்ணத்‌ தறையாணியைத்‌ தறையும்போது 8ழ்ப்பக்கத் திலுள்ள 
ஆணித்தலை, இரும்பின்‌ மேல்‌ வைத்துத்‌ தறைந்தால்‌ தாக்கப்படும்‌. 
ஆகவே, ஆணித்தலைவடிவான குழியின்‌ மேல்‌ வைத்துத்‌ தறைதல்‌ 
(வேண்டும்‌. 

மெலிதமர்த்தறைதல்‌--தறைந்தபின்‌, ஆணித்தலை உலோகத்தின்‌ மேற்‌ 
புறத்தில்‌ சமாந்தரமாயமையும்‌. துளைத்தபின்‌, ஆணித்தலை அணைவதற்‌ 
குத்‌ துளையின்‌ இருமருங்கையும்‌ “ மெலிதல்‌ '* வேண்டும்‌. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 125 


அடிக்க ட து 
௮ 


டட ட சுற்றிது கக்கம்‌ ட 










2 2 ல ௩ 
முடிப்பதறதுத ட்‌ 
தறைக௫வி ட்‌ 
சுத தயல்டுகம்‌ டது ்‌ 
வ ன்‌ 


த ௨.” பப ல்‌ வகா? 


வ வடநவனாா 


9:௪:௮:௪:24 இ 1௪:௮:௪.௮.௮.௮.௮.௮௮ 
குக 1 கக்‌ 


படம்‌ 192. 


மெலிதல்‌ ” செய்யப்பட்ட துவாரத்தில்‌ ஆணியை இறக, ஆணியைப்‌ 
பட்டடை, அல்லது இரும்பின்‌ மேல்‌ வைத்துச்‌ சுத்தியலின்‌ முகத்தால்‌ 
சரிநேராக முதலிலடிப்பதால்‌, ஆணி பெருத்துத்‌ துவாரத்தை நிரப்பும்‌. 
தலையை அடித்துத்‌ தறைந்தபின்‌ மேலாக உயர்த்திருந்தால்‌, அரத்தால்‌ 
அராவி மட்டப்படுத்துதல்‌ வேண்டும்‌. 


ஆரம்பத்தில்‌ 
துளைததல 
|॥ 





படம்‌ 188. 


தறைதலுக்காக ஆணியின்‌ விட்டத்தைக்‌ கணக்கடுதல்‌.-தறைபடும்‌ 
உலோகங்களிரண்டிற்கும்‌ பொருத்தமற்ற : மெல்லிய ஆணியாற்றறைந்‌ 
தால்‌ ஆணி ஒடிந்துபோகும்‌. ்‌ 


1௨6 உலோக வேலை 


(1) தறைவதற்குப்‌ பொருத்தமான ஆணியைத்‌ தெரிந்தெடுத தற்கான 
சூத்தாம்‌ மே தரப்படுிறது. 
குறையாணியின்‌ விட்டம்‌ - 1-2 96 4/7தடிப்பு. 
(“ தடிப்பு ” என்பதை 120 ஆம்‌ படத்திலறிந்துகொள்க) 

(2) மடிப்பொருத்துக்கான உலோகத்தின்‌ “ மடி ”” அமைந்திருக்க வேண்‌ 
(உய ஆகக்குறைந்த நீளம்‌. 
“மடி” ம) 1$- (தடிப்பு 69) 

(8) தறையும்போது உலோகக்‌ தகட்டின்‌ ஓரத்திலிருந்து ஆணித்துவார 
மையத்திற்கு இருக்கவேண்டிய இடைவெளி -- விட்டம்‌ % 13. 

(4) ஆணித்துவாரம்‌ இரண்டினது புரியிடைத்தூரம்‌ (நட - 
(16 % தடிப்பு) 4 12”. 

(5) அணைப்‌ பொருத்தின்‌ இருபக்கத்தகடுகளின்‌ தடிப்பு - 1” தடிப்பு. 
(தடிப்பு % 13). 









அ க ர 
42௧௦ 022 122220 1223 
ப இல இர இவ இலல 
ட்ப 222 2 
2 வே ௩ 













படம்‌ 124, படம்‌ 12%. 


17. உலோகத்‌ தகடுகளுக்குப்‌ பற்றா௬ பிடித்தல்‌ 


வெள்ளீயத்தகட, நாகம்பூசிய தகடு முதலியன மென்பற்றாசினால்‌ 
பற்றாசு பிடிக்கப்படும்‌. இதனை, “ ஈயத்தினால்‌ பற்றாசு பிடித்தல்‌ * எனக்‌ 
கம்மாலைகளிற்‌ கூறுவர்‌. இப்பற்றாசு ஈயமும்‌ வெள்ளீயமும்‌ சேர்ந்த 
கலப்பாகும்‌. 

மென்பற்றாசினால்‌ பற்றாசு பிடித்தல்‌, உபயோ௫க்கப்படும்‌ பாயவகை 
கள்‌, பற்றாசு வைக்குந்‌ துண்டிற்கு ஈயம்‌ பூசுதல்‌ என்பவற்றைப்பற்றி 
முதலாம்‌ புத்தகத்தில்‌ 82-85 ஆம்‌ பக்கங்களில்‌ விபரிக்கப்பட்டி ௬க்றைது. 
பற்றாசு (861) வகைகளை, “ மென்பற்றாசு ?,  * வன்பற்றாசு ” என 
இருபிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. இதில்‌ வன்பற்றாசு, * பித்தளைப்பற்றாசு ” 
“ வெள்ளிப்பற்றாசு * என இரு வகையானது. வன்பற்றாசினால்‌ ஒட்டுதல்‌ 
பின்வரும்‌ பாடங்களிலறிந்து கொள்ளலாம்‌. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 1297 
பற்றா பிடிக்குமச்சாணி. 
பற்றா பிடிக்குமச்சாணிகளை, “ கோடரிவடிவப்பற்றாசு ” பிடிக்குமச்சாணி 
“ நேர்வடிவப்பற்றாசு பிடிக்குமச்சாணி ” என இருபிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 
இவற்றில்‌, “ கோடரி வடிவப்பற்றாசு பிடிக்குமச்சாணியே பெரும்பாலும்‌ 
உபயோடுக்கப்படுறேது. பற்றா* பிடிக்குமச்சாணிமின்‌ தலை செம்பினா 
லமைந்திருப்பதற்குப்‌ பலகாரணங்களுள. 
அவை : 
(1) செம்பில்‌ வெப்பங்‌ கடத்துந்‌ திறனிருப்பதால்‌ விரைவாகச்‌ சூடாகும்‌. 
(2) செம்பில்‌ நீண்டநேரம்‌ வெப்பந்தங்க நிற்கும்‌. 
(8) செம்பில்‌ மென்பற்றாசு விரைவாகப்‌ பற்றிக்‌ கொள்ளும்‌. 
புதிய பற்றாசு பிடிக்குமச்சாணிக்கும்‌ (உபயோஇப்பதற்குமுன்‌) அதிக 
வெப்பத்தால்‌ பழுதடைந்த பற்றாசு பிடிக்குமச்சாணிக்கும்‌ தலை 
யில்‌ ஈயம்‌ பூசுதல்‌ வேண்டும்‌. 
்‌ செம்புலோகத்தில்‌ பவனநடமாட்ட மேற்படும்போது பவனத்திலுள்ள 
ஒட்செனால்‌ “ ஒட்சைட்டு பற்றி நிறம்‌ மாற்றமடைறெது. இப்படியேற்படும்‌ 
போது, “ மென்பற்றாசைப்‌ பற்றமுடியாத தன்மையுண்டாகும்‌. இதி 
லிருந்து விடுவிப்பதற்கே ஈயம்‌ பூசப்படுகிறது. 
அதிக வெப்பத்தினாற்‌ பழுதடைந்த பற்றாசுபிடிக்குமச்சாணியை, ஈயம்‌ 
பூசுதற்குமுன்‌ அரத்தால்‌ சுத்தப்படுத்‌ இக்‌ கொள்ளவேண்டும்‌. 
பற்றாசுபிடிக்குமச்சாணிக்கு ஈயம்பூசு;தல்‌. 
(1) பற்றாசு பிடிக்குமச்சாணியின்‌ ததலைமையச்சைச்‌ சிறிது சூடாக்குக. 
(2) இடுக்யோாற்‌ பிடித்து அந்தங்களின்‌ முகங்களைப்‌ பிரகாசம்‌ ஏற்படும்‌ 
வரையில்‌ அரத்தால்‌ அராவுக. 
(3) ஒட்சியேற்றம்‌ ஏற்படுவதற்குமுன்‌ “ நாகக்குளோமைட்டு ப்பாயத்தில்‌ 
தேய்க்க. 
(4) பிறகு, மென்பற்றாசுத்‌ துண்டினால்‌ அந்தங்களின்‌ முகங்களைத்‌ 
தேய்க்க. 
பின்வருவனவற்றையுங்‌ கவனிக்க. 
(1) அளவுக்கு மிஞ்சிப்‌ பற்றாசு பிடிக்குமச்சாணியை வெப்பமாக்கக்‌ 
கூடாது. 
(2) வெப்பமாக்கும்போது, அத்தங்களையன்றி, உடற்பகுதியை வெப்ப 
மாக்கனால்‌ நீண்டநேரம்‌ வெப்பம்‌ தங்‌ நிற்கும்‌. 
(3) அந்தங்களை அளவுக்குமீறி வெப்பமாக்கனால்‌ ஈயம்‌ உருஇவிடும்‌. 


பற்றா௬ பிடிக்கும்‌ போது பாயங்களையிடல்‌. 
பற்றாசு பிடிக்கும்போது, பின்வரும்‌ பிரயோசனங்களுக்காகவே பாய 
மிடப்படுறது. 


198 உலோக வேலை 


(1) பற்றாசு பிடிக்கப்படுமூலோகம்‌ சுத்தமாவதற்கு. 

(2) மென்பற்றாசை மிருதுவாகப்‌ பூசுவதற்கு. 

(3) உலோகத்தில்‌ “ ஒட்சைட்டு “ப்‌ பிடிப்பதைத்‌ தடுப்பதற்கும்‌ பிடித்த 
ஒட்சைட்டை அகற்றுவதற்கும்‌. 

பாயங்கள்‌ பலவகைப்படுமென முதலாம்‌ புத்தகத்தில்‌ அறிந்துகொண் 

டோம்‌. பொது வேலைகளுக்கு * ஐதரோக்குளோரிக்கமிலம்‌ ”” இறந்தது. 
இதனை அமைக்கும்‌ முறையை முதலாம்‌ புத்தகத்திற்‌ படித்திருக்றோம்‌. 
இவ்வமிலத்தையுபயோூக்கையில்‌ அதேயளவுக்கு நீர்‌ சேர்த்துக்கொள்ளு 
தல்‌ வேண்டும்‌. 

சிறு பற்றாசு பிடிப்பதானால்‌ “ பிளட்சைற்று ” (1107) என்னும்‌ 

பாயத்தையுபயோடிக்கலாம்‌. இது பசைத்‌ தன்மை வாய்ந்தது. பெரும்‌ 
பற்றாசு பிடிப்பதற்கு இது ஏற்புடையதன்று. 

அமிலத்தைப்‌ பூசிப்‌ பற்றாசுபிடித்தபின்‌, பொருத்தனை அப்பச்‌ சோடா 

வாற்‌ கழுவுதல்‌ நல்லது. அப்படிக்‌ கழுவாவிட்டால்‌ வலிமைகுன்றிப்‌ 
பழுதடையும்‌. 

உமது உடையில்‌ அமிலம்‌ பட்டால்‌, துவாரமேற்படாமலிருப்பதற்கு 

உடனே அந்த இடத்தில்‌ அப்பச்‌ சோடாநீரை ஊற்றுதல்‌ வேண்டும்‌. 
(அமிலம்படுமாதலால்‌, ஒருபோதும்‌ பற்றாசுபிடித்த மேசைமின்மேலிருத்‌ 
தல்‌ கூடாது), ்‌ 

மென்பற்றாசால்‌ பற்றாசு பிடிக்கும்‌ முறை.-இதனைப்‌ பற்றி முதலாம்‌ 

புத்தகத்தில்‌ விரிவாக அறிந்து கொண்டோம்‌. எனினும்‌, இப்பொழுது 
சுருக்கமாயாராய்வோம்‌. 

(1) பொருத்தப்படும்‌ உலோகத்துண்டுகளின்‌ ஒரங்களிரண்டையும்‌ சுத்தப்‌ 
படுத்தியபின்‌ ஒன்றாக வைத்து, கைகளினாலோ, வேறு சாதனங்‌ 
களின்‌ உதவிமினாலோ பிடித்துக்கொள்க. 

(2) சிறிய தூரிகையாற்‌ பாயத்தைப்‌ பூசுக. 

(8) பற்றாசு பிடிக்குமச்சாணியை அளவாக வெப்பமாக 4 ஐ.தரோக்‌ 
குளோரிக்கமிலத்தில்‌ ” அதன்‌ அந்தத்தைத்‌ தோய்த்துக்கொண்டு 
மென்பற்றாசுத்துண்டிலே தேய்த்துக்‌ கொஞ்சத்தை அப்பிக்‌ 
கொள்க. 

(4) பொருத்தில்‌ அந்த மென்பற்றாசைப்‌ பூ௬ுக. 

(5) வெப்பத்தை உலோகம்‌ இழுக்கும்படியாக, அச்சாணியைப்‌ பொருத்‌ 
தின்‌ நீளத்திற்குக்‌ கொண்டு செல்க. 

_ வியர்க்கவைத்தல்‌, அல்லது “ ச௬ுவெட்டின்‌ செய்தல்‌ ” என்னும்‌ இன்னு 
மொரு முறையாகவும்‌ பற்றாசு பிடிக்கலாம்‌. அம்முறையைக்‌ €ழே காண்க. 


கருவிகளைப்பற்றிய ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 1209 


(1) பற்றாசு பிடிக்கப்படவேண்டிய௰ இரு ஓரங்களிலும்‌ மிகவும்‌ மெல்லிய 
தாய்‌ மென்பற்றாசை அப்புக. 

(8) மென்பற்றாசு அப்பப்பட்ட ஓரங்களை ஒன்றின்‌ மேல்‌ ஒன்றாக (இரு 
பக்கங்களும்‌ ஒன்றாக அணைந்திருக்குமாறு) வைத்து, வெப்ப 
மான பற்றாசு பிடிக்குமச்சாணியை மேலோரத்தின்‌ மேலாக 
வைத்துவெப்பமாக்குக. 

(8) பொருத்துக்களில்‌ அப்பப்பட்ட மென்பற்றாசு ௨௫௬ இரு இரங்‌ 
களும்‌ பொருந்தும்வரை இவ்வாறு வெப்பமாக்குக. 

உலோகத்தகடுகளாற்‌ செய்யப்படும்‌ பொருள்கள்‌.--இரண்டாம்‌ எட்டாம்‌ 

அத்தியாயங்களில்‌ செய்முறை வேலைப்பிரிவில்‌ தரப்பட்டுள்ளன. 


நான்காம்‌ பிரிவு 


இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 


உலோகத்‌ திரவம்‌ 


நான்காம்‌ பிரிவு 
இரண்டாம்‌ அத்தியாயம்‌ 
உலோகத்‌ இரவம்‌ 


18. உலோகங்களின்‌ தன்மைகள்‌ 


உலோகத்தினால்‌ ஒரு பொருளைச்‌ செய்ய வேண்டுமானால்‌, அப்பொருளி 
னாற்‌ பெறும்‌ 'ரெயோசனங்களைக்‌ கவனித்து, அதற்கேற்ற உலோகத்தைத்‌ 
தெரிந்து கொள்ளுதல்‌ வேண்டும்‌. ஒவ்வொரு உலோகமும்‌ வெவ்வேறு, 
தன்மைகளையுடையதாயிருக்கும்‌. சிலவுலோகங்கள்‌ வன்மையுடையன 
வாயும்‌ சிலவுலோகங்கள்‌ மென்மையுடையனவாயுமிருக்கும்‌. திலவற்றில்‌ 
லிரைவாகவும்‌ சிலவற்றிற்‌ குறைவாகவும்‌ துருப்பிடிக்கும்‌, இவ்வாறு, 
உலோகங்கள்‌ பலதரப்பட்டனவாயமைநீ இருக்கும்‌. இவற்றைப்‌ பற்றி, முத 
லாம்‌ புத்தகத்திலே ஆறாம்‌ அத்தியாயத்தில்‌ லிளக்கமாக அறிந்திருக்‌ 
இரோம்‌. 
உலோகங்கள்‌ பின்வருந்‌ தன்மைகளைப்‌ பெற்றிருக்கின்றன . 
(1) நிறம்‌ 
(2) நிறை 
(3) இழுபடு தன்மை 
(4) மென்றகடாகு தன்மை 
(6) நுண்கம்பியாகு தன்மை 
(6) வன்மை (தடிப்பு) 
(7) வலிமை 
(8) எளிதிஜஞெறுங்குந்‌ தன்மை 
(9) உருகுந்‌ தன்மை 
(10) கடத்துதிறன்‌ 
மீள்சத்தி.--உலோகத்தை இருபக்கங்களுக்கீழுத்து அல்லது அழுத்திச்‌ 
சுயவுருவத்தை மாற்றி விடலாம்‌. அவ்வாறுமாற்றமடைந்தவுலோகம்‌, 
இழுக்காமலும்‌ அழுத்தாமலும்‌ விடப்பட்டால்‌ மீண்டும்‌ சுயதன்மையை 
யடைந்துவிடும்‌. இந்நிகழ்ச்சியையே “மீள்சத்தி ” (1கஸ்கற) என்பர்‌. 
மீள்சத்‌ தயெல்லையை (13781௦ ]க்றமம) மீறியிமுத்தால்‌, இழுக்கப்பட்ட 
அளவுக்கே உலோகம்‌ நிலைத்துவிடுமேயன்றிப்‌ பிறகு சுயநிலையைப்‌ 
பெறாது. 
133 


184 உலோக வேலை 


இளகுதன்மை.--இது, மீள்சக்திக்கு முற்றும்‌ எதிர்மறையானது. 
உலோகம்‌, அழுத்தத்தைப்‌ பெற்றிருந்தபோது கொண்ட நிலையையே 
அழுத்தமொழிந்த போதும்‌ பெற்றிருக்கும்‌. இதனையே, இளகுந்‌ தன்மை 
(21கக4்௭ர) என்பர்‌. வீழ்ச்சிமுறை காய்ச்சியடித்தலால்‌ (0ர0ற 10£ஹ்‌ஐ) 
கருவிகளும்‌, நாணயங்களும்‌ (அச்சில்‌ உலோகத்‌ துண்டை வைத்து 
அழுத்தி நாணயங்கள்‌ அமைக்கப்படன்றன. இயந்திரத்தினுதலியினால்‌ 
இம்முறையாக ஒரு மணிநேரத்தில்‌ பெருந்தொகை நாணயங்களை 
உற்பத்தி செய்யலாம்‌) ஆக்கப்படுன்றன. 

விரிவு. (2000). வெப்பத்தின்‌ விளைவால்‌ உலோகம்‌ பருமனு 
றும்‌; அல்லது நீளும்‌. இதனையே “விரிவு” என்பர்‌. ஒவ்வொரு 
உலோகமும்‌ ஒவ்வொரு அளவில்‌ விரிவுறுறது. பரனைற்று 5817 
பாகையில்‌ வெப்பமுற்ற செம்பின்‌ விரிவளவை வார்ப்பிரும்பு பெற 
வேண்டுமானால்‌ பரனைற்று 901” பாகை வெப்பத்தைப்‌ பெறவேண்டும்‌. 
அப்படியாக, உலோகங்கள்‌ பலவளவுகளில்‌ விரிவடை$ன்றன. இவ்கலிரி 
வுக்காகவே புகைமிரதத்‌ தண்டவாளங்கள்‌ ஈவுவிட்டுப்‌ பொருத்தப்பட்டி 
ருக்கின்றன. 

உலோகங்கள்‌ காய்ச்சிமிணேயடுதன்மை.---(76024111477) உலோகங்கள்‌ 
உருக்கல்‌ வெப்பத்திற்கு வெப்பமுற்று இணையுந்தன்மையையடையும்‌ 
நிலையை, இது குறிக்கிறது. இத்தன்மை சிலவுலோகங்களில்‌ மட்டுமே 
தங்கியிருக்கும்‌. 

இவற்றைவிட வேறு தன்மைகளையுடையவுலோகங்களுமுள்ளன. 
* இழுவிசை வலு” (131௦ 8%ரஸஜும்‌) “ அழுக்க வலு” (0௦யறர௦ஈஈ0்‌௭௦ 
ரணதையெ கத்தரி வலு (ம கார்பத ரஹ ஜு) என்பன அவற்றுட்‌ சிலவாம்‌. 

“ பியானோ ”, “ மென்டலீன்‌ ” எனும்‌ இசைக்கருவிகள்‌, இழுவிசை 
வலுவுக்குச்‌ சிறந்தவுதாரணங்களாகும்‌. இவைகளின்‌ கம்பிகள்‌ நீளுமள 
வுக்கு. நாதமும்‌ பெருகும்‌. இக்கம்பிகள்‌ இவ்வலுவைக்‌ கொண்டிரா 
விட்டால்‌ சிறிதிழுக்கும்‌ போதே அறுந்துவிடும்‌. 

“* இழுவிசை வலு ” இருப்பதனாலேயே பெரிய கட்டிடங்களுக்கு மெல்லு 
ருக்கை உபயோக்கறார்கள்‌. 

அழுத்தங்களைச்‌ சத்துக்‌ கொண்டு உருமாறாமலிருக்குந்‌ தன்மையையே 
“ அழுக்குகை வலுத்தன்மை ” என்பர்‌. பெரிய சுமைகளையும்‌ பாரங்களை 
யுந்‌ தாங்கும்‌ கட்டிடங்கள்‌, பாலங்கள்‌, தூண்கள்‌, உலோகவளைகள்‌ என்பன 
வற்றை, இவ்வலுவையுடைய வுலோகங்களைக்‌ கொண்டே அமைக்களுர்கள்‌. 

கத்தரி வலுவுக்கு, தறையாணி சிறந்த உதாரணமாகும்‌. 

துருப்பிடித்தல்‌.--இரும்பிலும்‌ உருக்கலும்‌ ஒட்சி யேற்ற மேற்படுவதால்‌ 
துருப்பற்றுகறது. இல்வுலோகங்களைத்‌ தருப்பிடியாமற்‌ பாதுகாப்பதற்கு 
பலவகையான துருத்தடைகளைக்‌ கண்டு பிடித்‌இருக்கறார்கள்‌. சலவுலோ 
கங்களில்‌ விரைவாகவே துருப்பிடித்து விடுறெது. ஆனால்‌ பித்தளை, 


உலோகத்‌ தஇரவம்‌ 1, 


செம்பு, ஈயம்‌, அலுமினியம்‌ முதலிய வுலேசகங்களில்‌ மெதுவாகவே 
துருப்பற்றிப்பிடிக்கும்‌. 

நாகம்‌, துத்தநாகம்‌, ஈயம்‌ என்பவற்றைப்‌ பூசினால்‌ இரும்பு உருக்குத்‌ 
தகடுகளில்‌ துருப்பிடியாது. 

இவைகளில்‌ மின்வலியால்‌ “ நிக்கல்‌ ”, “ குறோமியம்‌ ”, செம்பு என்ப 
வற்றைப்‌ பூசியும்‌ துருத்தடை செய்யலாம்‌. இதனால்‌, உலோகமும்‌ 
அழகுறும்‌. 

இவற்றைவிட, மை, அரக்கு என்பனவற்றைப்‌ பூசியும்‌ துருத்தடை 
செய்கிறார்கள்‌. கலப்பு உலோகங்களான ௮. லுமினியக்‌ கலப்புலோகம்‌, 
கறையில்‌ உருக்கு என்பவற்றிலும்‌ துருப்பிடிக்கமாட்டாது. 

உஸஷின்‌ பலபாகங்களிலே, உலோகவேலை நிலையங்களில்‌ பரிசோதனைக்‌ 
கூட்டங்களமைக்கப்பட்டிருக்கன்றன. அங்கு, பலகலைவல்லுநர்கள்‌, கலப்பு 
லோகங்களைப்‌ படைப்பதைப்பற்றிய ஆராய்ச்சியிலும்‌ அவற்றாற்‌ பெறும்‌ 
பெறுபேறுகளைப்‌ பற்றிய ஆராய்லிலும்‌ ஈடூபட்டிருப்பர்‌. 


19. இரும்புள்ள உலோகங்கள்‌ 
பெரசு லோகங்கள்‌ 


பெருமளவில்‌ இரும்பு கலந்ததாயுற்பத்தி செய்யப்படமுலோகம்‌  பெரசு 
லோகம்‌ ” என்றும்‌, இரும்புக்கலப்பில்லாதவுலோகம்‌  பெரசல்லாதவுலோ 
கம்‌ ” என்றும்‌ வழங்கப்படும்‌. (இரும்பு என்னும்‌ கருத்துடைய “நிஸா 
என்ற இலத்தின்‌ மொழியின்‌ திரிபே “பெரசு” என வழங்குகிறது. 
பழைய காலத்தில்‌ இலங்கையைப்‌ போலவே பிறநாடூகளிலும்‌ இரும்பு 
உலையொன்றினால்‌ வருடத்திற்குச்‌ சுமார்‌ 100 தொன்‌ இரும்பையுற்பத்தி 
செய்தார்களெனிலும்‌ இக்காலத்தில்‌ ஊதுலையால்‌ தினமொன்றுக்குச்‌ 
சுமார்‌ 600 தொன்‌ இரும்பையுற்பத்தி செய்கிறார்கள்‌. 
பெரசுலோகம்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ பிரதான முறைகளைக்‌ 8ழே 
காண்க. 
1. பன்றியிரும்பும்‌ வார்ப்பிரும்பூம்‌ 
5. தேனிரும்பு 
8. மெல்லுருக்கு 
4. கருவியுருக்கு, அல்லது வார்ப்புருக்கு 
பன்றியிரும்பு.--இன்றைய கைத்தொழிலுலலல்‌ முக்கிய இடத்தைப்‌ பெற்‌ 
றுள்ள (த 8, 4) தேனிரும்பு, மெல்லுருக்கு, கருவியுருக்கு எனும்‌ 
மூன்றும்‌ பன்றியிரும்பிலிருந்தே ஆக்கப்படுசன்றன. 
பன்றியிரும்பையுற்பத்தி செய்யும்‌ முறை.--ஊாதுலையில்‌, இரும்புத்தா 
துக்களையும்‌ நிலக்கரிகளையும்‌ போட்டுப்‌ பற்றவைத்து, தாதுக்களிலுள்ள 
நீரை அகற்றிக்‌ காய்‌ *சியெடுப்பர்‌.  காய்ச்சப்படும்‌ உலையின்‌ அடியிலே 


காற்றூதப்படுவதால்‌, இதனை ஊதுலை (191884 170௧௦6) என்பர்‌. 


அதறன மகம ன கானை 


ல 


ட 


சை டட 


196 உலோக வேலை 


ஊதுலையாற்‌ பெறப்படும்‌ இரும்புத்‌ திரவத்தில்‌ ஒரு பகுதியை மண 
லாலாக்கப்பட்ட பீலிகளினூடாய்ப்‌ பாய்வதற்கு ஒழுங்கு செய்வர்‌. இவை 
தடித்துக்‌ கட்டியானதும்‌ பன்றிகளைப்‌ போற்றோன்றும்‌. இவற்றையே 
பன்றியிரும்புப்‌ பாளம்‌ (த 0 ஹ%௨) எனக்கூறுவர்‌. மற்றைப்‌ 
பகுதி * பெசமர்‌ ” மாற்றுப்படி உருக்குண்டாவதற்கு எடுக்கப்படூறது. 





ஊதுலைகளையுடைய இரும்புத்‌ தொழிற்சாலை சோவியத்‌ திரியாவின்‌ உத்தரவுடன்‌. 
படம்‌ 126. 


நானாவித இரும்புத்‌ தாதுக்களைக்‌ காய்ச்சியெடுப்பதால்‌ பெறப்படும்‌ 
பன்றியிரும்பும்‌ பல விதங்களாயிருக்கும்‌. பன்றியிரும்பில்‌ நூற்றுக்கு த்‌ 
தொண்ணுரற்றைந்தும்‌ தூ£யலிரும்பாயும்‌ மிகுதி 5% உம்‌, “காபன்‌”, 
“ மகனீசு “, “ சிலிக்கன்‌ ”, “பொசுபரசு £, “சல்பர்‌?” என்பவை சேர்ந்த 
கலப்பாயுமிருக்கும்‌. பன்றிமிரும்பை, வெள்ளிப்பன்றியிரும்பு, சாம்பனிறப்‌ 
பன்றியிரும்பென இருபெரும்பிரிவுகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 


சாம்பனிறப்பன்றியிரும்பு.-மிக மெல்லிய கட்டித்‌ தன்மையுடையதாய 
மைந்திருக்கும்‌. (உலோகங்களெல்லாம்‌ மிக மெல்லிய கட்டிகளின்‌ 
சேர்க்கையினாலேயே அமைந்துள்ளன. இம்‌ மெல்லிய கட்டிகள்‌ உலோகங்‌ 
களில்‌ பலதரப்பட்டனவாயமைந்திருக்ன்றன.) இவ்வுலோகத்தின்‌ உருகு 
நிலை (4ம்‌) செ. 


1300” பாகையாகும்‌. இது, தடித்த. 
தாயும்‌ எளிதினொறுங்கக்‌ கூடியதாயுமிருக்கும்‌. 


உலோகத்‌ துரவம்‌ 157 


_ இதனைப்‌ பெருமளவில்‌ வார்ப்புப்‌ பகுதிகளை (வார்க்கப்பட்ட இயந்திரங்‌ 
களின்‌ பகுதிகளை வார்ப்புப்‌ பகுதிகள்‌ (கேத) எனக்‌ கூறுவர்‌.) 
அமைப்பதற்கும்‌ தேனிரும்பை ஆக்குவதற்கும்‌ உபயோகைஞார்கள்‌. 

சாம்பனிறப்‌ பன்றியிரும்பு.--(சேகர ]த 10) கடுஞ்‌ சாம்பனிறமான 
இப்பனறியிரும்பு முரடான கட்டித்தன்மை வாய்ந்தது. வெள்ளைப்பன்றி 
யிரும்பிலும்‌ பார்க்க மென்மையானது, எளிதினொறுங்குந்தன்மை குறைந்‌ 
தது. இதன்‌ உருகுநிலை செ. 1400” பாகையாகும்‌. இது, திரவமா௫த்‌ 
தடிப்பதற்குச்‌ சிறிது முன்னர்‌ விரிவடையும்‌. இத்தன்மையினால்‌ திரவமான 
வுலோகத்தை அச்சுக்களிலிட்டு மிகவும்‌ தூய்மையாகத்‌ தேவையானவள 
வுக்கு வார்த்தெடுக்கலாம்‌. 

பனறியிரும்பில்‌ 2% தொடக்கம்‌ க வரை “காபன்‌” அடங்க 
யிருக்கும்‌. நுண்கம்பியாக்கப்படுந்‌ தன்மையும்‌ வன்மையும்‌ அற்றது, 
எளிதினொறுங்குந்‌ தன்மையையும்‌ துடிப்பையும்‌ பெற்றது. 

வார்ப்பிரும்பு.-சிறிய ஊதுலைக்கு ஒப்பான “ இயுபோலா ” என்னும்‌ 
உலையில்‌ பன்றியிரும்பைக்‌ காய்ச்சி, வார்ப்பிரும்பென்னும்‌ இன்னுமொரு 
பொசுலோகத்தை உற்பத்தி செய்னெறனர்‌. காய்ச்சிய வார்ப்புத திரவத்தை 
மிகவும மெல்லிய உருவில்‌ வசதியாக வார்ததெடுக்கலாம. 

இவ்வுலோகம்‌ எளிதினொருங்குந்‌ தன்மையுடையதாதலால்‌ வெப்பமாக்க 
யோ, வெபபமாக்காமலோ அடித்து உருவாக்குதல்‌ கூடாது. 

பலவகைப்‌ பன்றியிருமபை உபயோ௫ததுப்‌ பலவகையான வார்ப்பிரும்பை 
ஆக்கலாமெனிலும்‌, அவற்றையெல்லாம்‌ வெள்ளைவார்ப்பிரும்பு, சாம்ப 
னிற வார்ப்பிரும்பு எனும இருபிரிவிலடக்ூவிடலாம்‌. 

வார்ப்பிரும்பிலடககியுள்ள “ காபலா ” தலபபுககேறறதாகவே முற்கூறிய 
நிறங்களுண்டாகின்றன. அவ்வாறே, உலோகத்‌ 'இலடங்கியுள்ள  திலிக்கன்‌” 
அளவும்‌ நிறஙகளையுண்டுபண்ணுகின்றன. “ திலிக்கன ” 1% கலந்‌ 
திருந்தால்‌ வார்ப்பிரும்பு வெளளைநிறமாயும்‌,  இலிக்கன ” 8% கலந்‌ 
இருந்தால்‌ சாம்பனிறமாயும்‌ அமையும்‌. இவ்வாறே, “ நிக்கல ” கலப்பி 
னால்‌ சாம்பனிறத்தையும்‌ குரோமியக்‌ கலப்பினால்‌ வெள்ளை நிறத்தையும்‌ 
பெறுகின்றன. சாம்பனிறவாப்பிரும்பினால மோட்டா வண்டிகளினுரு 
ளைகள, “ தசல்‌ ”, நீராவியியந்‌திரங்களினுருளைகள்‌, இபக்கணுக்கள்‌, நீர்க்‌ 
குழாய்கள்‌, வீட்டடுப்புக்கள்‌ எனபவறறைப்‌ பெருமளவிற செய்&றார்கள்‌. 
வெள்ளைவார்பபிரும்பு மிகவுந்‌ தடிப்பான தாயும்‌ எளிதினொறுஙகக்‌ கூடிய 
தாயுமிருப்பதால்‌, மென்மையாக மென்றகடாகத்தக்க வாரப்பிரும்பை 
ஆககுகறார்கள்‌. 

இதை வெப்பப்‌ பிரயோகஞ்‌ செயயும்‌ முறை.--இருமபுப பெட்டியில்‌, 
தூாளாக்கிய இரும்பொட்சைட்டூடன வெள்ளை வார்ப்பிரும்பையிட்டு அளவான 
நேரத்திற்குத்‌ தீயில்‌ வேகவிடுவதால்‌ வெள்ளைவார்ப்பிரும்பிலுளள மேலதி 
கமான காபனில்‌ ஒரு பகுதி ஒட்சைட்டி லுள்ள ஒட்சசனுடன்‌ ஒன சேரும்‌. 


188 உலோக வேலை 


இம்முறையால்‌, உலோகத்திலுள்ள காபனில்‌ ஒரு பகுதி பற்றியொழிந்து, 
எளிதினொறுங்குந்‌ தன்மையும்‌ தடிப்புங்குறைந்து, மென்றகடாகத்தக்க 
தன்மையையும்‌ சக்தியையும்‌ பெறுகிறது. மென்றகடாகத்தக்கதன்மை 
பெற்றிருப்பதால்‌ அடித்துருவாக்க முடியாவிட்டாலும்‌, முதலாவது, உலோ 
கத்தைப்‌ பார்க்கிலும்‌ அதிர்ச்சியைத்‌ தாங்கக்‌ கூடியதாயிருக்கும்‌. இதனால்‌, 
துவிச்சக்கர வண்டியின்‌ பகுதிகள்‌, புல்லுவெட்டூமியந்‌ திரந்களின்‌ பகுதிகள்‌ 
கமவேலைக்கான இயந்திரங்களின்‌ பகுதிகள்‌ யுத்தவாகனங்களின்‌ பகுதி 
கள்‌ போன்ற அதிர்ச்சியுறும்‌ கருவிகளைச்‌ செய்யலாம்‌. 


தேனிரும்பு 
பண்டைய மக்கள்‌ பன்றியிரும்பையுற்பத்து செய்யும்‌ முறையை அறி 
வதற்கு முன்னரே தேனிரும்பை உற்பத்தி செய்யும்‌ முறையை அறிந்‌ 
திருந்தனர்‌. தேனிரும்புற்பத்திமின்‌ பழைய முறையும்‌ புதிய முறையும்‌ 
ஏறத்தாழ ஒரேமாதிரியெனலாம்‌. 






72 த ழ்வமி 
ட 5... 4 பதி 02௮0 ந்தம்‌ இ ப 
சாம்பர்‌ பட[ தழல்கோல (௮0 ட்‌] “022 சி 


படம்‌ 12. 


அக்காலத்தில்‌, சிறியவுலைகளால்‌ குறைந்த தொகை இரும்பையே 
உற்பத்தி செய்யமுடிந்தது. எனவே, பெருமளவில்‌ உற்பத்தி செய்‌ 
வதற்கான முயற்சிகளிலீடபட்ட மக்கள்‌ பன்றியிரும்பு உற்பத்தி செய்யும்‌ 
முறையையும்‌ முதன்‌ முதலிற்‌ கண்டுபிடித்தனர்‌. 


தெறிப்பொலியுலை 
நியய்0111)2 1 மாரபக;௦௧ 


தேனிரும்பு பன்றியிரும்பிலும்‌ பார்க்கத்‌ தூய்மையானது. இதில்‌, 


காபன்‌ மிகக்‌ குறைவாகவிருப்பதால்‌ அடித்துவளைக்கக்‌ கூடியதாயும்‌ சக்தி 
வாய்ந்ததாயுமிருக்கறது. 


தெறிப்பொலியுலையினுதவியால்‌ பன்றியிரும்பில்‌ அதிகமாயுள்ள காபனை 
அகற்றித்‌ தேனிரும்பை உற்பத்தி செய்ஒறார்கள்‌. 


உலோகத்‌ இரவம்‌ 1989 


உற்பத்திசெய்யும்‌ முறை.-- தெறிப்பொலியுலையில்‌, இரும்பொட்சைட்‌ 
டையோ (இறமான இரும்புத்தாதுக்கள்‌) சு.த்‌தியலாலடிக்கும்‌ போது உண்‌ 
டாகும்‌ இரும்புப்‌ படைகளையோ, இரும்புச்‌ செதில்களையோ பரப்பி, அதன்‌ 
மேல்‌ பன்றியிரும்பு ஏற்றப்படும்‌. வேறு உலைகளைப்போலல்லாது, இதில்‌ 
இரும்பு உருகுவதற்கு இரும்பின்‌ மேலாகத்‌ தீச்சுவாலைகள்‌ படுமாறு 
ஒழுங்கு செய்யப்பட்டிருக்றைது. இரும்பு வெப்பமுற்றுத்‌ தரவமான 
வுடன்‌ உலோகக்‌ கூர்களிளுலும்‌ இரும்புப்‌ பொல்லுகளினாலும்‌ துழாவப்‌ 
படம்‌, (இயந்திரத்தினியக்கத்தால்‌ துழாவப்படும்‌ உலைகளுமுண்டு.) 
இப்படிச்‌ செய்வதால்‌ இரும்பொட்சைட்டி லுள்ள ஒட்சனும்‌ பன்றியிரும்பி 
லுள்ள காபனும்‌ கலப்புற்று ஒட்சியேற்றமுண்டா௫க்‌ காபன்‌ எரிந்துபோ 
இறது. 

இவ்வாறு காபன்‌ எரிந்த பின்‌ திரவமான இரும்பு உறையத்‌ தொடங்‌ 
கும்‌. அப்பொழுது, மேலுள்ள கழிவுப்‌ பொருளைக்‌ கூடுமானவரை 
யிலகற்றி, 60 அல்லது 70 இறாத்தல்‌ நிறையான உருண்டைகளாக 
உருவாக்கப்படுறெது. இவ்வுருண்டைகள்‌ பிறகும்‌ வெப்பமாக்கப்பட்டு, 
இன்னும்‌ அவற்றிலுள்ள கழிவுப்பொருட்களையகற்றி, காய்ச்சப்பட்டுக்‌ கனப்‌ 
படூவதற்காகக்‌ கொதி நீராவிச்‌ சுத்தியலாலடித்து நசுக்கப்படும்‌. மீண்டும்‌, 
பீலிகளுடன்‌ கூடிய உருளைகளுக்கிடையேயிட்டு நசுக்க இரும்புச்‌ சட்டங்கள்‌ 
போல்‌ உருவாக்கப்படும்‌. 

இம்முறைப்படியமைக்கும்‌ இரும்புச்‌ சட்டங்களும்‌ சக்தியற்றனவாயிருப்ப 
தால்‌, இவற்றை நீண்ட துண்டுகளாக வெட்டி, பலவற்றையொன்றாுகச்‌ 
சேர்த்துத்‌ தேனிரும்புக்‌ கம்பியாற்‌ கட்டி, பற்றாசுபிடிக்கும்‌ வெப்பத்திற்கு 
வெப்பமாக்கி மீண்டும்‌ அடிக்கப்படும்‌. இவ்வாறு செய்யப்படுவதால்‌, 
மேலும்‌ தங்கியுள்ள கழிவுகள்‌ நீங்கி இரும்பு சக்திபெறுறது. இவ்வித 
மாக நான்கு முறைகளுக்கு மேல்‌ காய்ச்சியடித்தால்‌ உலோகம்‌ வலிமையிற்‌ 
குன்றிவிடும்‌. 

இக்காலத்தில்‌, பெருமளவில்‌ மெல்லுருக்குப்‌ படைக்கப்படுவதால்‌, மாற்‌ 
காலத்தில்‌ விசேட வுலோகமாய்க்‌ கணிக்கப்பட்ட தேனிரும்பின்‌ பெறுமதி 
குறைந்துவிட்டது. எனினும்‌, சுலபமாக வளைக்க, அடிக்க, கடையக்கூடிய 
தாயிருப்பதால்‌ குழாய்களை வளைப்பதற்கும்‌ சங்‌லிகளைச்‌ செய்வதற்காம்‌ 
கப்பல்‌, புகைவண்டிக்‌ கருவிகளையமைப்பதற்கும்‌ பெருமளவிற்‌ பிரயோசனப்‌ 
படுறைது. 


நவீன உருக்குற்பத்தி 
ம்பிலிருந்து உருக்கைப்படைக்கும்‌ கள்‌ பலவுள. ** பெசமர்‌ 
ர ரதி ர கும்‌ முறை வு 


முறை ”, “ தறந்தவடுப்புலைமுறை ”, “மின்‌ அடுப்புலைமுறை, “கோவ 
மூறை ” என்பன அவற்றுட்‌ பிரதானமானவை. 
பெசமர்‌ மூறை.--* சேர்‌ என்றி பெசமர்‌ ” என்னும்‌ ஆங்கிலேயப்‌ 


பிரபுவால்‌ 8. பி. 1856 ஆம்‌ ஆண்டில்‌ இம்‌ முறை கண்டுபிடிக்கப்பட்டது. 


140 உலோக வேலை 


இரவமான உலோகத்திடையே காற்றையூதுதலே இம்முறையாகும்‌. 
காற்றிலுள்ள “ ஒட்சென்‌ ”, பன்றியிரும்பிலுள்ள காபன்‌, சிலிக்கன்‌, 
மகனீசு என்பவற்றை எரிக்கிறது. இவ்வாறு எரிந்து உலோகம்‌ சுத்த 


மானபின்‌, தேவையை மட்டிட்ட அளவாகக்‌ “ காபனும்‌ ”, “ மகனீசி 
யமும்‌.?” கலக்கப்படுகிறது. 





இறந்த வடுப்புலைகளுள்ள உருக்குக்கம்மாலை. (சோவியத்‌ திரசியாவின்‌ உத தரவுடன்‌) 
படம்‌ 128. 


இதற்காகவுபயோகப்படும்‌ * பெசமர்‌ மாற்றி” என்னும்‌ அடுப்புலை, 
“ சுரைக்குடுகு ” வடிவான பெரியதொரு பாத்திரமாகும்‌. இது, உள்‌ 
வெப்பத்தைத்‌ தாங்கக்‌ கூடியதாய்‌ அமைக்கப்பட்டிருக்கிறது. கழன்று 
போகக்‌ கூடியதாயமைந்துள்ள. இதனடியில்‌ பலதுவாரங்களிருக்கின்றன. 


உலோகத்‌ திரவம்‌ 

மாற்றியைப்‌ பக்கத்திற்குச சாய்க்கக கூடிய 
தாய்‌ அச்சாணி (438) களால்‌ இதனுடல்‌ 
பொருத்தப்பட்டிருககிறது. ஊதப்படூங காறறு 
உட்புகு வதற்காகவே இதனடியில துவாரங 
களிடப்பட்டூள்ளன. 

உருக்குண்டாககுகையில்‌, “ மாற்றியை ” 
ஒருபக்கமாய்ச்‌ சாய்த்துக்‌ கொண்டு, ஊதுலை 
யாற பெறப்படும்‌ பனறியிரும்புத்‌ இரவத்தை 
அகப்பைகளினால்‌ அளனளியள்ளி இதனுள 
ஊற்றுவர்‌. அளவுக்கு ஊறறிமுடிந்ததும்‌ 
மாறறியை நேராக நிமிர்த்திக்‌ காற்றை 
உட்செலுத்துவர்‌. சிறிது நேரததிலே செந்‌ 
நிறததைச்‌ சார்நக செங்கனமங்கலான 
சுவாலை இதன்‌ வாயிலிருந்து வெளிப்படும. 
இது, மகனீசும்‌ சிலிக்கனும்‌ எரிந்து போகிற 
தென்பதறகு அறிகுறியாகும. பிறகு, 
சுவாலைகள்‌ மஞ்சனிறத்தைச்‌ சார்ந்த வெண்‌ 
மை நிறமாய்‌ மாறும்‌, காபன்‌ எரியும்‌ 
போதே இவ்வாறு நிகழும்‌. இந்நெருபபுச்‌ 
சுவாலைகளா சுமார்‌ 80 அடியுயரததுிறகு 
ஏற்ககூடியன. 

சுமார்‌ 15 நிமிடஙகளில, அதாவது, 
“ காபன்‌”, “மகதனீச௯ ”, * திலிககன ” ஆடு 
யன  எரிந்தொழிந்த பின சுவாலைகள 
அணைந்துவிடம்‌. அத்துடன காற்றூதலும்‌ 
நிறுத்தப்பட்டுவிடும்‌. திரவமானவுலோகத்‌ 
தை அஃப்பைகளில்‌ ஊநறுவதறகு “மாறறி” 
மீணடுங கெளிககப்படும்‌. 

இருமபும காபன்கலந்தவுலோகமும்‌ சேர்ந 
தீதே உருக்காகும்‌. எனவே, காபன முதலிய 
மூலப்‌ பொருட்கள்‌ எரிதத இருமபுத்திர 
வத்திற்கு ஒரு குறிப்பிட்டவளவான காபனும்‌ 
மமகனீசும்‌ சேர்த்தலவசயமாகும்‌. இவை, 
மாற்றியிலிருந்து அகப்பைகளுக்கு உருககுத்‌ 
,கிரவக்தையூறறும்போது கலக்கப்படும்‌. சரி 
யானவளவுககுக்‌ காபனும மகனீசும்‌ சோக்‌ 
கப்பட்டால பலவகைவேலைகளுக்கான உருக்கு 
லோகத்தைப்‌ படைக்கலாம, 
7-1 14458(12/68) 


௫௧5 





படம்‌ 129. 


மூ (௫ 
ட 


15] 


149 உலோக வேலை 


இம்மூலப்‌ பொருட்களைப்பல தகுஇிகளுக்குக்‌ சலந்தால்‌, பல தன்மைகளை 
யுடைய உருக்குகளையுண்டாக்கலாம்‌. 

உருக்கைத்‌ தரம்‌ பிரிக்கும்போது, குறைவான இலக்கரியுருக்கு (1௦௬ 
கோ 868), இடையான தநிலக்கரியுருக்கு (186047௨ கோ௦ 891), 
உயரநிீலைக்கரியுருக்கு (1132 கேற்ள 8666) எனப்பிரிக்கலாம்‌. 

“பெசமர்‌ மாற்றியால்‌ ” படைக்கப்படும்‌ உருக்கை (மெல்லுருக்கை) 
சம்பிகள்‌, இருகாணிகள்‌, ஆணிகள்‌, குழாய்கள்‌, “ கொரங்கறீற்றுச்‌ சட்டங்‌ 
கள்‌ ”, வெள்ளீயத்தகடுகள்‌, ஈயம்‌ பூசிய தகடூகள்‌ என்பனவற்றை ஆக்கு 
வதற்கு உபயோடக்கிறார்கள்‌. 


திறந்தவடுப்புலை 

இறந்தவிலைமுறை :--40 அடி. நீளத்தையும்‌ 16 அடி அகலத்தையும்‌ 
2 அடி ஆழத்தையுமுடையதாமிருப்பதால்‌, இதனை, “ இறந்தவஷீல ” என 
அழைக்கின்றனர்‌.  இக்கற்பதித்த தாழ்ந்த முகட்டினால்‌ இவ்வடுப்பு 
மூடப்பட்டிருக்கறது. இதிலிருந்தெழும்பும்‌ சுவாலைகள்‌, பன்றியிரும்பி 
லுள்ள காபன்‌ முதலியவற்றை எரித்தொழிக்கின்றன. 

எண்ணெய்‌, வாயு (048) காற்று என்பவற்றினால்‌ இதில்‌ தீயுண்‌ 
டாக்கப்படூ£றது. அதிக வெப்பத்தையுண்டாக்குவதற்காக, (வாயுவடுப்புச்‌ 
களைப்போல்‌) ஊதப்படூங்காற்று முதலில்‌ வெப்பமுறுவதற்கு, இதனிரு 
அந்தங்களிலும்‌ தீக்கல்லாலான பலகணிசளாக்கப்பட்டிருக்கன்றன. இப்பல 
கணிகளுக்கூடாய்ச்‌ செல்லும்போதே காற்று வெப்பமடைறது. பன்றி 
யிரும்பின்‌ மேற்பட்டு, அதைத்‌ தாண்டிச்‌ செல்லும்‌ இச்சுவாலைகளால்‌ இத்‌ 
இக்கற்களிற்‌ இயுண்டாகும்‌. இப்பற்றிய வாயுலினாலும்‌ காற்றினாலுமுண்‌ 
டான இச்சுவாலைகள்‌ சுமார்‌ 15 நிமிடங்களுக்கு ஒரு இசையிற்‌ செலுத்தப்‌ 
பட்டு, பின்‌, மறுதிசையிற்‌ செலுத்தப்படும்‌. இவ்வாறு செய்வதால்‌ தீக்‌ 
கற்கள்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ சூட்டைப்‌ பெறுகின்றன. 

இவ்வடுப்பால்‌ உருக்கையுண்டாக்கும்‌ முறை :--முதலாவதாக, அடுப்பி 
னடியிலே சிறுசிறு இரும்புத்துண்டுகளையும்‌ அதன்‌ மேல்‌ சுண்ணாம்புக்‌ 
கற்களையும்‌ பரப்பியபின்‌ பன்றியிரும்புச்‌ சிறுபடை அடக்கப்படும்‌. இல்‌ 
வாறாக அடுக்கப்பட்ட படைகளின்‌ மேலாசப்பட்டூச்‌ செல்லுமாறு இச்சுவாலை 
களைச்‌ செலுத்தி, சிறிது சூடா௫க்கொண்டுபோகும்போது திரவமாக்கப்பட்ட 
பன்றியிரும்பு ஒருபகுதியும்‌ அடுப்பில்‌ விடப்படும்‌. அப்பொழுது, அக்கலவை 
படிப்படியாக வெள்ளை இரும்புத்திரவமாய்‌ மாற்றமடையும்‌. 

உண்டாக்க வேண்டிய உருக்கன்‌ வகைக்கேற்ப, காபனையும்‌ மகனீ? 
யத்தையும்‌ இத்திரவத்திற்‌ கலக்க வேண்டும்‌. “ பெசமர்‌ ” முறைப்படி 
இங்கும்‌ மூலப்பொருட்கள்‌ எரிந்தொழிவதால்‌ மீண்டும்‌ தேவையானவள 
வுக்கு அவற்றைக்‌ கலக்கவேண்டும்‌. 


உலோகத்‌ இரவம்‌ 148 


பமிற்சிபெற்ற உலோக வேலையாளனே இவ்வடுப்பின்‌ பொறுப்பாளனா 
மிருப்பான்‌. அவன்‌ அடிக்கடி அடுப்பிலிருந்து சிறிது உலோகத்தை 
யெடுத்து நீரிற்போட்டு உறைவன்மையாக்குவான்‌. அவ்வாறு உறைவன்‌ 
மையஆக்கப்பட்ட உருக்குத்துண்டை இரண்டாக வெட்டிப்‌ பார்த்து அதி 
ள்ள காபன்‌ அளவை மமட்டிட்டுக்‌ கொள்வான்‌. சரியானவளவுக்குக்‌ 
காபன்‌ கலப்புற்று விட்டதென அவனால்‌ தீர்மானிக்கப்பட்டபின்‌, அவ்வுருக்‌ 
குத்துண்டு பரிசோதிப்பதற்காக ஆராய்ச்சிக்‌ கூடத்திற்கு அனுப்பப்படும்‌, 
அங்கு, “ தேவையானவளவுக்குக்‌ காபன்‌ கலந்திருக்கறதெனத்‌ தீர்மானிக்‌ 
கப்பட்டால்‌,”” நெருப்புச்‌ சுவாலைகளணைக்கப்பட்டு விசாலமான பாத்திரங்‌ 
களில்‌ உலோகம்‌ இறக்கப்படும்‌. பிறகு, அவை அச்சுக்களிலூற்றப்பட்டு 
இறுகவிடப்படும்‌. இம்முறையாக, 100 தொன்‌ இரும்பை ஆக்குவதற்கு 
12 மணிநேரமே செல்கிறது. இவ்வுருக்கை மிகுதியாக, மோட்டர்வண்டி 
வேலைகளுக்கே உபயோூக்‌ூரர்கள்‌. 





படம்‌ 130. மின்னுலையடுப்பு 


மின்னுலை.--நவீனமுறைப்படி உருக்குற்பத்தி மின்னலை மூலமாகவே 
நடைபெறுகிறது. கடந்த முப்பதாண்டுகாலந்‌ தொட்டு இம்முறையாக 
வுற்பத்தி செய்யப்பட்டுவருமுருக்கு மிகவுந்‌ திறமானதாயிருக்கன்றது. 

விசேடமாக, அதிக கரியுருக்கு இம்முறையாகவே உற்பத்தி செய்யப்படு 
சிறது. இரவமான, மெல்லுருக்கல்‌ “ தங்குதன்‌ ”, நிக்கல்‌, “வனே 
டயம்‌ ”, “ கோபாற்று ” முதலியவற்றைக்‌ கலந்து, கருவிகளைச்‌ செய்வதற்‌ 
கான மிகவுந்திறமான கலப்புருக்கையும்‌ இம்முறையாகவே செய்௫ரார்கள்‌. 


144 உலோக வேலை 


இயைத்‌ தாங்கக்‌ கூடியதாக மின்னுலையின்‌ உட்பக்கமமைந்திருக்கறது. 
இதனடிப்பாகம்‌ “ பீரிசைப்‌ * போன்றதாகும்‌. லெ கலைகளின்‌ மேற்‌ 
பகுதி, அலலது முகட்டூப்பகுதி கமற்றக்கூடியதாயிருக்கிறது. உருக்குற்பத்‌ 
இக்கு வேண்டிய வெப்பம்‌ உலையில்‌ மின்லில்லை. (31601௦ காம) மேற்‌ 
படுத்‌ திப்பெறப்படூ£றது. “ இம்மின்‌ வில்லுக்காக, காபனால்‌, அல்லது, 
காரியத்தால்‌ ஆக்கப்பட்ட இருமின்வாய்கள்‌ (131௦௦40088) முகட்டினூடாக 
உலையினுட்‌ செலுத்திப பொருத்தப்பட்டிருக்கனறன. “ இன்டக்சன்முறை 
(73011054௦0. ௨1௦3) எனபபடும்‌ மின்னுலைகளில்‌ மின்வாயில்களில்லா 
மலே உருக்குற்பத்திக்குப்‌ போடப்படும்‌ பொருட்களால்‌ மின்னோட்டத்தை 
யுண்டுபண்ணாகிறார்கள்‌. மின்வலுவிலேயே இப்பொருட்கள்‌ சூடாஇத்‌ 
இரவமா£€ன்றன. திரவமான உருக்கை அகப்பைகளால்‌ அள்ளக்கூடிய 
தாக உலை ஒருபக்கம்‌ சாய்ந்திருக்குமாறு பொருத்தப்பட்டிருக்கிறது. 

உருக்கையுண்டாக்குவதற்காக, முதலில்‌, சுண்ணாம்புக்கற்களை ஒருதட்டாக 
உலையினடியிற்‌ பரப்புவார்கள்‌. இதற்குமேல்‌ (உருக்குச்‌ சுருட்டும்‌ பொறிச்‌ 
சாலையிற்‌ பெறப்பட்ட, உருக்குச்‌ செதிள்களையும்‌ அதற்குமேல்‌ உருக்கி 
லிருந்துடைந்த சிறு சிறு துண்டுகளையும்‌ பரப்புவார்கள்‌. சிறியவுலை 
களில்‌ இவை, கம்மாலை வேலையாளராற்‌ செய்யப்பட்டாலும்‌, பெரிய வுலை 
களில்‌ மின்வலிப்பாரந்தூக்கெளாலேயே செய்யப்படன்றன. சில சமயங்‌ 
களில்‌, இறந்தவுலைகளிற்‌ திரவமாக்கப்பட்ட உருக்கு நன்றாகச்‌ சுத்தப்‌ 
படுவதற்கு மின்னுலைகளிலூறறபபடும்‌. 

உருக்குண்டாக்கும்‌ மின்முறையை இரண்டு படிகளாகப்‌ பிரிக்கலாம்‌. 
முதலாவது படி, உலோகந்‌ இரவமாூக்‌ கழிவுப்பொருள்‌ மிதக்கும்‌ 
பருவமாகும்‌. இரண்டாவதுபடி, கழிவுப்‌ பொருட்களகற்றப்பட்டுக்‌ காபன்‌ 
கலக்கப்படும்‌ பருவமாகும்‌. கலப்புருக்கையுண்டாக்க வேண்டுமானால்‌, 
ஏறறவளவாக  “ நிக்கல்‌ ”, “ குரோமியம்‌ ””, “சிலிக்கன்‌”, “பெனே 
டியம்‌ ”, “கோபாற்று ”, “ மகனீசு ”, “ மொலித்தனம்‌ ” என்பனவற்‌ 
றைக்‌ கலத்தல்வேண்டும்‌. 

இரண்டாந்‌ தடவையுங்‌ கழிவுப்பொருளகற்றப்பட்டபின்‌, உலையைக்‌ 
கெளித்து உருகியவுலோகத்தை அகன்ற அகப்பைகளாலள்ளி அச்சுக்களில்‌ 
ஊற்றுவார்கள்‌. 

புடக்குசை முறை.--பண்டைக்காலத்தில்‌, புடக்குகை முறைப்படியே உருக்‌ 
கையுற்பத்இு செய்தார்களென்பதைச்‌ சரித்திரவாமிலாக அறியக்கூடியதா 
யிருக்றேது. இலங்கையிலும்‌ சமீபகாலம்‌ வரை இம்முறையாகவே உருக்‌ 
குற்பத்தி செய்யப்பட்டுவந்தது. வேறுமுறைகளால்‌ உருக்கை உற்பத்தி 
செய்வது சுலபமாகையால்‌ புடக்குகை முறை குறைந்துவிட்டதெனலாம்‌. 
எனினும்‌, விசேட ஆயுதங்களைச்‌ செய்வதறகான உருக்கை உற்பத்தி செய்ய 
லாமாதலால இம்முறை இன்னும்‌ சில நாடுகளில்‌ கையாளப்பட்டு வரு 


உலோகத்‌ இரவம்‌ 745 


கிறது. ஒவ்வொன்றிலும்‌ 100 இறாத்தல்‌ உலோகங்களை இறக்கக்‌ கூடிய 
தான ஆறுபுடக்குகைகளையுடைய அறைகளைக்‌ கொண்டதாக நவீன புடக்‌ 
குகைகள்‌ அமைந்திருக்கன்றன. 

களி, காரீயம்‌, “ காபரண்டம்‌ ” என்பவற்றினாலாக்கப்பட்ட புடக்குகைகள்‌ 
அப்பொருட்களினாலேயே ஆக்கப்பட்டு மூடிகளையுங்‌ கொண்டுள்ளன. உலை 
நிலமட்டத்திற்குக்‌ ழே அமைந்திருக்கும்‌. நிலத்திலிடப்பட்டு்ள்ள வாய்‌ 
களின்‌ வழியாகப்‌ புடக்குகைகளைக்‌ €ழ்‌ இறக்கியபின்‌ இீக்கற்கள்‌ பிடிக்கப்‌ 
பட்ட மூடிகளால்‌ இவ்வாய்கள்‌ மூடப்படும்‌. 

புடக்குகையிலுள்ள உலோகத்தை. வெப்பமாக்குவதற்குக்‌ கற்கரியினால்‌ 
அல்லது வாயுவினால்‌ தீயையுண்டாக்குகறார்கள்‌. இறந்த வடுப்புலையைப்‌ 
போல்‌ இவ்வுலையிலும்‌ அதிக வெப்ப நடமாட்டமிருப்பதால்‌, ஏனைய உலை 
களைப்போல்‌ கரிமுதலானவை எரிவதனால்‌ எற்படுங்‌ கழிவுபபொருட்கள்‌ 
திரவமாகும்‌ உலோகத்துடன்‌ கலப்புறமாட்டா, இப்புடக்குகையை உலை 
யுள்ளிறக்குவதற்குமுன்‌, துமாவு முறையாகச்‌ செய்யப்பட்ட இரும்புச்‌ சட்டங்‌ 
கள்‌, உருக்குத்துண்டுகள்‌ கரி, மகனீசு என்பன (ஏற்றபடி நிறுக்கப்பட்டு 
நஇிரர்பப்படும்‌. 

புடக்குகை முறையிலே பொசுபரசு, கெந்தகம்‌ என்பவை நீக்கப்படா 
இருப்பதால்‌ புடக்குகையில்‌ நிரப்பப்படும்‌ பொருட்களை மிகக்‌ கருத்துடன்‌ 
தெரிந்தெடுத்தல்‌ வேண்டும்‌. 

சுமார்‌ மூன்றுமணி நேரம்‌ புடக்குகையிலுள்ள உருக்கு உருகும்‌ கம்மாலை 
வேலையாளன்‌ இவ்வாறு உரு உருச்கைப்‌ பரிசோதித்தறிவான்‌. உலோ 
கம்‌ உருயபின்‌ மேலும்‌ அரைமணிநேரம்‌ உருகவிடப்படும்‌. பிறகு, 
புடக்குகையை உலையிலிருந்து இறக்க, அதிலுள்ள உருக்குத்‌ திரவத்தை 
அகப்பைகளிலூற்றிப்‌ பாரந்தூக்கி (0௧1) மூலம்‌ அச்சுக்களுக்கு அனுப்‌ 
புவார்கள்‌. 


ஏற்றவாறு உலோகத்திரவத்தை ஓழுங்கு செய்தல்‌ 

சகலவுலைகளிலும்‌ உண்டாக்குந்‌ திரவம்‌, அச்சுக்களிலிட்டுத்‌ தடிப்பாக்கப்‌ 
படுவது, உருக்கையுருட்டும்‌ பட்டடைகளுக்கேற்க உருவாக்கப்படுவதற்கேயாம்‌. 

உலைகளிலிருந்து அகப்பைகளாற்‌ பாரந்தூக்குமூலங்‌ கொண்டுவரப்படும்‌ 
உருக்குத்‌ திரவத்தை ஊற்றுவதற்காக வார்ப்பிரும்பினாலாக்கப்பட்ட அச்‌ 
சுக்கள்‌ வரிசையாக அமைந்துளளன. இவ்வச்சுக்கள்‌ சதுரமாயும்‌, வட்ட 
மாயும்‌, எண்கோணமாயும்‌, பன்னிருகோணமாயும்‌ அமைந்திருக்ன்றன. 
உலோகங்கள்‌ தடிப்பானவுடன்‌ இலேிற்‌ கழலத்தக்கதாக இவ்வச்சுக்களைக்‌ 
கூம்புவடிவாயமைத்திருக்கறார்கள்‌. இவ்வாறு தடிபபாக்கப்படும்‌ உலோ 
கப்‌ பகுதியை “உலோகப்பாளம்‌ '” எனவழைப்பார்‌. இவற்றின்‌ தடிப்பு 
5 அங்குலந்‌ தொடக்கம்‌ 94 அங்குலம்‌ வரையிலும்‌, அகலம்‌ 8 அடி, 
வரையிலும்‌ அமைந்திருக்கும்‌. பெரிய பாளத்தின்‌ நீளம்‌ ஆறடிக்குக்‌ 
கூடுதலாயும்‌ நிறை 5 தொன்னுக்கு மிகுதியாயுமிருக்கும்‌. 


146 உலோக வேலை 


உலோகத்திரவம்‌ மிகக்‌ கவனமாகக்‌ குறிப்பிட்ட நேரத்திற்குள்‌ அச்சுக்‌ 
களில்‌ ஊற்றி நிரப்பப்படும்‌. திரவம்‌ தடிப்பானவுடன்‌ பாரந்தாங்கியி 
லிருந்து அச்சைக்‌ கழற்றிவிட்டு வெண்மையாய்‌ மினுமினுத்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌ உலோகத்துண்டை வாயுவினால்‌ வெப்பமூட்டும்‌ மடுவிலிறக்குவர்‌. 
இப்படிச்‌ செய்வதால்‌ முழுவுலோகமும்‌ ஒரேயளவான வெப்பத்தைப்‌ 
பெறும்‌. சாதாரணமாக, உலோகத்திற்கு பரனைற்றுட்‌ 2200” பாகை 
வெப்பமளிக்கப்படுறேது. ,11--8 மணிநேரம்‌ உலோகத்துண்டு வெப்பமாக்‌ 
கப்பட்டபின்‌ உருட்டும்‌ பட்டடையிலிடுவதற்கு ஏற்ற நிலையையடையும்‌. குளி 
ருலோகப்‌ பாளமாயிருந்தால்‌ ஆறு அல்லது, எட்டுமணிநேரம்‌ மடூலிலிறக 
வைத்தல்‌ வேண்டும்‌. அப்பொழுதுதான்‌ உருட்டக்கூடிய வெப்பநிலையை 
யடையும்‌. 


20. உருக்கு உருளையில்‌ வழங்கப்படல்‌ 
முதற்‌ பொறி 

உலைகளிலிருந்து பெறப்படும்‌ உலோகத்‌ திரவத்தைத்‌ தடிப்பாக்குலதா 
ஓருவாகும்‌ உலோகக்கட்டி அளவிற்‌ பெரிதாயும்‌ உபயோகத்திற்குப்‌ 
பொருத்த மற்றதாயுமிருப்பதால்‌, இவற்றை உருளைப்‌ பொறிகளிலிட்டு 
உகந்த முறையில்‌ உருவாக்கி யெடுத்தல்‌ வேண்டும்‌. 

முதற்படியாக, இவை முதற்‌ பொறிமினால்‌ தடித்த பலகை வடிவாக 
உருவாக்கப்படும்‌. மிகவும்‌ விசாலமான இப்பொறியில்‌ 8$ அடி விட்டத்தை 
யும்‌ 17 அடி நீளத்தையுமுடைய உருளைகள்‌ மாட்டப்பட்டிருக்கன்றன. 
வெண்ணிற வெப்பத்திற்குச்‌ சூடா மினுங்கும்‌ உலோகக்‌ கட்டிகள்‌ 
இவ்வருளைகளுக்கடையிலிட்டு அழுத்தப்படூன்றன. உலோகக்‌ கட்டிகள்‌ 
5 அல்லது 6 அங்குலத்‌ தடிப்பையும்‌ சுமார்‌ 3 அடி அலகத்தையும்‌, 
18 அடி நீளத்தையுமுடைய உலோகப்‌ பலகைகளாகும்‌ வரையில்‌ அழுத்‌ 
ப்படும்‌. எவ்வகையான பெரிய உலோகக்‌ கட்டியாயிருந்தாலும்‌ இப்படி 


யான பலகையாக உருவாக்க அதற்கு மூன்று அல்லது நான்கு நிமிடங்‌ 
களுக்கு மேற்‌ செல்லாது. 


முடிவுப்பொறி 


இத்தடிப்புப்பலகைகளை வேறுமாதிரியான உருவங்களில்‌ முடிவாக 
அமைக்க வேண்டுமானால்‌ வேறொரு பொறியிலிட்டே அமைத்தல்‌ வேண்‌ 
டம்‌. இவற்றை அப்பொறியிலிட்டு உருட்டுவதற்கு மூன்‌, உலையை 
விட்டிறக்க மீண்டும்‌ வெப்பமாக்க வேண்டும்‌. புகைமிரதத்‌ தண்டவாளம்‌, 
வட்டச்சட்டம்‌, உலோகப்‌ பலகை, என்பன இவ்வா று அமைக்கப்படும்‌ பலகை 
களிற்‌ சிலவாம்‌. இவ்வாறான பொறிகளில்‌ உருக்குமட்டுமல்ல, இரும்பு, 
செம்பு, பித்தளை, துத்தநாகம்‌, ஈயம்‌, அலுமினியம்‌ போன்றவையும்‌ 
உருட்டி உருவாக்கப்படுசன்றன. 


உலோகத்‌ இரவட்‌ 147 


சில பொறிகளில்‌ இத்தடித்த பலகைகள்‌ உருட்டப்படுதற்கு வசஇயாயி 
ருப்பதற்காகத்‌ துண்டுகளாக வெட்டப்படன்றன. வேறு பொறிகளில்‌, 
வரிசையாயமைந்துள்ள பல உருட்டம்‌ பொறிகள்‌ பலகையை முற்றாக 
அழுத்தி மெல்லிய தகடாக மாற்றிவிடன்றன. ஐரந்தத்தால்‌ உட்புகுத்‌ 
கப்படும்‌ இப்பலகை, வரிசையாயமைந்துள்ள உருளைப்‌ பொறிகளினூடாக 
அமுத்தப்பட்ட்ச்சென்று மற்றைய அந்தத்தால அருட்டப்பட்ட பாய்‌ வடிவாக 
வெளிவரும்‌. பல்வகைத்‌ தடிப்பான தகடகளையும்‌ பலகைகளையும்‌ இம்‌ 
மூறையாக அமைக்கலாம்‌. 


21. குழாயமைத்தல்‌ 


சாதாரண பற்றாசு மூட்டுக்குமாய்‌, மூட்டில்லாத குழாய்‌ என, குழாய்களை 
'இருபிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. நீளமான இரும்பு, அல்லது உருக்குத்‌ 
தகட்டுத்துண்டை உருளைப்‌ பொறியில்‌ உட்புகுத்தினால்‌, முதலில்‌, குழல்‌ 
போல்‌ வளைந்து வெடிகுண்டைப்போன்ற செலுத்துகதிரைச்‌ (ஷமி) 
சுற்றி, உருளைப்‌ பொறிவரிசைக்‌ கூடாக ஒடும்‌. தகட்டினிரு விளிம்புகளும்‌ 





நன்றாக அடிக்கப்பட்டிருப்பதால்‌, உருளையிற்‌ சுற்றும்‌ போது ஏற்றவாறு 
இணைந்து மூட்டுறும்‌. இவ்வாறு பொருந்திய இரு விளிம்புகளும்‌ காய்ச்‌ 
சப்பட்டு உருளையால்‌ அழுத்தப்படுவதால்‌ நன்றாக தன்றி வலியுறும்‌. 
காய்ச்சிய உருக்கு நாடாக்களாக, புனல்‌ போன்ற அச்சுக்குள்‌ பொறி 
யினுதவியால்‌ இழுத்தே சிறிய குமாய்களை அமைகூன்றனர்‌. 


148 உலோக வேலை 


22. உருக்குச்‌ சட்டங்களையும்‌ கம்பிகளையும்‌ இழுத்தல்‌ 
(க்கல்‌) 
மேற்கூறிய உருளைப்‌ பொறிகளால்‌ உருக்குச்‌ சட்டங்களும்‌ அமைக்கப்‌ 
படுன்றன. கம்பி, இச்சட்டங்களிலிருந்தே இழுக்கப்படுின்றது. 
அச்சுக்களினூடாகச்‌ சட்டங்களும்‌ கம்பிகளும்‌ இமுக்கப்படுவதனாலேயே 
இவற்றை இழுத்தலென அழைக்கின்றனர்‌. 
வெப்பமேறிய இரும்பு, அல்லது உருக்கு, குறுிய உருளைவரிசைக்‌ 
கூடாக அழுத்தப்பட்டுச்‌ செல்லும்போது (ஓடும்போது) ' தேவையானபடி 
மென்மையுறும்‌ ; நீளமுமடையும்‌. நீளும்போது அதன்‌ ஓடும்‌ வேகமுங்‌ 


கூடுது. பொறியிலிருந்து நிமிடத்திற்குச்‌ சுமார்‌ 8,000 அடி வேகத்தில்‌ 
சட்டம்வெள்ப்படுறது. 









222 


_ 


ட 
ட 


72 
டு 


(7 


2] 


படம்‌ 181. 


இவற்றை, அமிலத்திராவகத்தில்‌ ஆழ்த்திச்‌ சுத்தப்படுத்தியபின்‌ நீரினாற்‌ 
கழுவி விட்டுத்‌ துருப்பிடியாமலிருப்பதறகாகச்‌ சுண்ணாம்புக்‌ கடாரத்தில்‌ 
ஆழ்த்தியெடுத்து, உடையுந்தன்மையை நீக்குவதற்காக மீண்டும்‌ வெப்ப 
மாகக்‌ காற்றில்‌ குளிரவிடுவர்‌. பிறகு, குறித்த விட்டத்திற்கு உறாவாகும்‌ 
வரையில்‌ அச்சுக்கூடாகப்‌ பொறியினுதவியால்‌ இழுப்பர்‌. 

கம்பி அமைப்பதற்கு இவை அதிக நீளத்திற்கு இழுக்கப்படும்‌. இதற்‌ 
காக உபயோடக்கப்படும்‌ அச்சு குறித்த விட்டத்திற்குத்‌ துளைக்கப்பட்ட 
துவாரத்தையுடைய தடித்த தகடாகும்‌. ஒவ்வொரு அச்சுக்கூடாகவும்‌ 
கம்பி இழுக்கப்படும்‌ போது, படிப்படியாகத்‌ துளையின்‌ விட்டத்திற்கேற்க 
மெல்லியதாய்‌ மாறுவறெது. மிகவும்‌ மெல்லிய கம்பியை இழுப்பதற்கு 
வைரத்தில்‌ துளையிடப்படுறெது. (எனெனில்‌, துவாரந்‌ தேய்ந்து விசாலிக்‌ 
காமலிருப்பதற்கு.) ள்‌ 

வட்டவடிவான கம்பிகள்‌ மட்டுமன்றி, தட்டை, எண்கோண, நாற்‌ 
கோண வடிவான கம்பிகளும்‌ ஆக்கப்படுன்றன. 


நான்காம்‌ பிரிவு 


மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 


கலமுறை வரைதல்‌ 


நான்காம்‌ பிரிவு 
மூன்றாம்‌ அத்தியாயம்‌ 


கலமுறை வரைதல்‌ 


வட்டம்‌, வில்‌, கேம்னாம்‌ ,,களஉ௫வம்‌ ஏன்று. 


14இடசமபக்க 1 சமனில்‌ 
டுப்பாத ௪ம ஓுக்கோணி ய்க்க 
மூக்கோணி இக்கோணி 
நாற்‌ கோணிகள்‌ 


அ 22 


ஈதுரம்‌ செவ்வகம்‌ 


சாய்‌ சகரம்‌ இணைகூரம்‌ சரிவகம்‌ : நாற்கோணி 


சமபுய பல்‌ கோணிதன்‌ 


பபப 


ஐங்கோணி அறுகோணி எடுகோணி எண்கோணி தரகோணி 





படம்‌ 182. 


35] 


159 உலோக வேலை 


23. வட்டம்‌, வில்‌, கோணம்‌, தளஉருவம்‌ என்பன 
வட்டம்‌ 


வடடத்தின்‌ பிரதான பகுதிகளும்‌ அவைகளின்‌ பெயர்களும்‌ &, %, 
படங்களில்‌ தரப்பட்டிருக்கன்றன. 


கோணம்‌ 


இருகோடுகள்‌ பொருந்துவதினால்‌, அல்லது ஒரே புள்ளியிலுள்ள இரு 
கோடுகள்‌ இருதிசைகளை நோக்கி நிற்பதினால்‌ கோணமுண்டாகும்‌. கோணத்‌ 
தையளப்பதற்குப்‌ பாகையளவே உபயோகிக்கப்படூகறது. பாகையென்பது, 
முழுவட்டத்தின்‌ 3 பங்காகும்‌. பாகையின்‌ ஷே பங்கைக்‌ கலையென்‌ 
அம்‌, கலையின்‌ ஷீ பங்கை விகலையென்றும்‌ வழங்குவர்‌. 

900 பாகையைக்‌ கொண்டே கோணம்‌, செங்கோணமெனப்படும்‌. 90 
பாகைக்குக்‌ குறைந்த கோணம்‌, கூர்ங்கோணமெனவும்‌ ; 90” பாகைக்குக்‌ 
கூடியகோணம்‌ விரிகோணமெனவும்‌ அழைக்கப்படும்‌. 

பெரும்பாலும்‌ வரைய நேரிடும்‌ 905, 80, 00, 455 கோணங்களைக்‌ 
கருவிப்பெட்டியிலுள்ள முக்கோணக்‌ கருவியைக்‌ கொண்டும்‌, வேறுகோ 
ணங்களைக்‌ கோணமானியைக்‌ கொண்டும்‌ வரைந்து கொள்ளலாம்‌. 


24. முக்கோணம்‌ 
தள உருவம்‌ 


மூன்று நேர்கோடுகளால்‌ எல்லைப்படுத்தப்பட்ட தள உருவம்‌ மூக்கோ 
ணமாகும்‌. அதிலடங்கயுள்ள மூன்று கோணங்களின்‌ கூட்டுத்தொகை 
180” பாகையாகும்‌. செங்கோண முக்கோணத்தின்‌ ஒருகோணம்‌ 90£ ஆகும்‌. 
அதன கன்னத்தின வர்க்கம்‌, மற்றைய இருபாதங்களினது வர்க்கத்தின்‌ 
கூட்டுத்தொகைக்குச்‌ சமனாகும்‌. (கன்னம்‌)3-: (1 ஆவது பாதம்‌)2-. (2 ஆவது 
பாதம்‌)”. இன்னும்‌ பல்வகையான முக்கோணங்கள்‌ (71%) படங்களிற்‌ 
காட்டப்பட்டிருக்கின்றன. சம பாதமுக்கோணத்தின்‌ மூன்றுபாதங்களும்‌ 
சமமானவை. இருபாதங்கள்‌ மட்டம்‌ சமமான முக்கோணம்‌, துலிச 
மபுய முககோணமெனப்‌ பேர்பெறும்‌. வித்தியாசமான பாதங்களையும்‌ 
(அவறறுள) ஒருகோணம்‌ 90” பாகைக்குக்‌ கூடுதலாயுமுள்ள முக்கோணம்‌ 
சமபுயமற்ற விரிகோணமெனப்படும்‌. 


23. சதுரங்கள்‌ (நாற்கோணிகள்‌) 


152 ஆம்‌ படத்திற்‌ தோன்றுவதுபோல்‌, நான்குகோடுகளால்‌ எல்லைப்‌ 
படுத்தப்பட்ட தளவுருவம்‌ சதுரமெனப்படும்‌. 


கலைமுறை வரைதல்‌ ட 153 
26. சமபுய பல்கோணிகள்‌ 


நேர்கோடுகளால்‌ எல்லைப்படூத்தப்படும்‌ எத்தளவுருவங்களும்‌ சமபுயபல்‌ 
கோணிகளெனப்படும்‌. முக்கோணங்களும்‌ நாற்கோணிகளும்‌ இவ்வகை 
யைச்‌ சாரும்‌. 87077 படத்திற்‌ தெரிவதுபோல்‌ சமபாதங்களையும்‌ 
சமகோணங்களையுங்‌ கொண்ட தளவுருவங்கள்‌ சமபுய பல்கோணிகளெனப்‌ 
படும்‌. அவைகளின்‌ புயங்களின்‌ தொகைகளுக்கேற்பப்‌ பெயர்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன. 












செங்குத்து ஏறியம்‌ 


விளக்கம்‌ பொ௫ட்டு 1ஆம்பாகம்‌ 98ஆம்‌ பக்கம்‌ பார்கக 


ட்ப 1 


முன்‌ ர படம்‌ பக்கநிலைப்படம்‌ 
நிலை& கத்து ஏறியம்‌ 
பக்கத்‌ 
தோற்றம்‌ 
ணி 


$மபகஐ ஏறியம நட்‌ மை ஏறியம 
(னி. ஸக்கம பொ௫ட்டு 1ஷம ர ட க்ண்னை 


பரகம 146ஆம பககம பாகஐ $ஷூம பாகம 220 ஆம பகம்‌ பாகு), 





படம்‌ 135. 


154 க உலோக வேலை 


நிலைக்குத்தெறியம்‌--அமெரிக்கமுறை. 





மாஇடிப்படம்‌ 


ப டப) 


வக்க நிலைப்‌ படம்‌ முன்‌, நிலைப்படம்‌ 


நிலைக்‌ இத்து ஏறியம்‌ பக்கப்‌ பார்வை 
அமெரிக்க டுறை 





படம்‌ 184. 


ஏதாவதொரு இடத்தில்‌ நின்று பார்ப்பவனுக்குச்‌ செய்பொருளின்‌ 
உருவம்‌-சாயல்‌ நன்றாகத்‌ தோன்றுமாறு தளத்தில்‌ (தாளில்‌ அல்லது 
அதுபோன்ற எதாவது சமமான மேல்தளத்தையுடைய வொன்றில்‌) வரை 
யப்படும்‌ உருவம்‌ எறியமெனப்படும்‌. எறியங்கள்‌ நிலைக்குத்தெறியம்‌ சம 
பக்கவெறியம்‌, குறுக்கெறியம்‌ என மூவகைப்படும்‌. இவ்வெறியங்களைப்‌ 
பற்றி முதலாம்‌ புத்தகத்தில்‌ 88, 189, 198 ஆம்‌ பக்கங்களில்‌ விரிவாக 
விவரிக்கப்பட்டிருக்கறது. 


கலைமுறை வரைதல்‌ 155 
28. கேத்திர கணித அமைப்புக்கள்‌ 


கதுரச்‌ சட்டம்‌ செப்பம்‌ - ஊடாகக்‌ செல்ல இரண்ட 
பார்க்க கூலைவிட்டங்களை 


ள்‌ வட்டம்‌ வரையும்‌ முஹை 
ஒப்பிடுக 


இலைவிட்டம்‌-டலைகிடீடம்‌ 


அந்த ஒன்று, புள்ளிக்கு அ. உம்‌3௮. ஆறை யூள்ளா 


ஊடாக வட்டம்‌ வரையும்‌ வடீடங்‌ களைத்‌ தொட 3ஆம்‌ 
முறை ஊட்டம்‌ வரையும்‌ முறை 





படம்‌ 185. 


நீள்வளையம்‌ அமைக்கும்முறை 


நீள்வளையம்‌ அமைக்கவுதவும்‌ பல்வகை முறைகளின்‌ பிரதான அங்‌ 
கங்கள்‌ மூன்றாகும்‌. அவை, பேரச்ச, இற்றச்‌௬, சில்லுக்குடம்‌ அல்லது 
சில்லுக்குமிழ்‌ என்பனவாம்‌. 

“ பேரச்சு ” என்பது நீள்வளையத்தின்‌ நீளமெனவும்‌ “ சிற்றச்சு ” என்‌ 
பது நீள்்‌உளையத்தின்‌ அகலமெனவும்‌ சுருக்கமாய்க்‌ கூறிவிடலாம்‌. ஆனால்‌ 
சில்லுக்‌ குமிழைப்‌ பின்வருமாறு அமைக்கவேண்டும்‌. 


156 உலோக வேலை 


(1) ஒன்றையொன்று வெட்டுமாறு இருகோடுகளைச்‌ செங்கோணமாக 
வரைக. 

(1) வெட்டுமிடத்தை 0 எனப்‌ பெயரிடூக. 

(1) 0 ஐ மையமாகவும்‌, பேரச்சின்‌ பாதியை ஆரையாகவுங்‌ கொண்டு 
நீலைக்குத்துக்‌ கோட்டை & இலும்‌ $ இலும்‌ வெட்டுமாறு 
இரு வில்லுகள்‌ வரைக. 

(12) இப்பொழுது, .&, 7, கோடு பேரசச்சாகும்‌. 

(ு) மீண்டும்‌ :0' ஐ மையமாகவும்‌ சிற்றச்சின்‌ பாதியை ஆரையாகவுங்‌ 
கொண்டு, நிலைக்கு த்துக்கோட்டை 0 இலும்‌ இலும்‌ வெட்டுமாறு 
இரு வில்வடிவங்களைவரைக, “0. 1.” கோடு இற்றச்சாகும்‌. 
சிற்றச்சில்‌ 0 அலலது 1 ஐ மையமாகக்கொண்டு பாதியை 
ஆரமாகக்‌ கொண்டு பேரச்சை 1, இலும்‌ 11 இலும்‌ வெட்டுமாறு 
ஒரு வில்வரைக, “1” தேவையான சில்லுக்குமிழாகும்‌. 


ஆணிநூல்முறை (ஊ௫நூல்முறை) 

நீள்உளைய வடிவான நீர்ப்பாததிரம்‌ போன்றவற்றைத்‌ தகட்டினால்‌ 
அமைக்கும்போது அதனடிப்பாகத்தின்‌ நீளததையும்‌ அகலததையும்‌ முத 
லிற்‌ புரிநததுகொளள வேண்டுமாதலால, முற்கூறிய சில்லுக்குமிழை 
அமைக்குக. 

1. இக்குமிழின்மேல்‌ வரைவாணிகளிரண்டி. 
னைமாட்டுக, 

(2) வலிமையான நூறறுண்டொன்றை யெடு 
தீது ஓரததில்‌ நிற்கும்‌ ஆணியில்‌ நூலைச்‌ 
சுற்றித தொய்வில்லாமல்‌ வன்னைமையாக 
இழுததுக்‌ காம்புபோலமைந்திருக்குமாறு ஒரு 
முடிச்சுப்போடுக. இமமுடிச்சு $ இல்‌ அமைந்தி 
ருக்கவேணடும்‌ (முடிச்சிட்டபின்‌, காம்பு நூலின்‌ 
முழுநீளம்‌ 1 ஐபபோல்‌ இருமடகஇிருக்கும்‌.) 
இப்பொழுது, இருதுண்டு நால்களுக்டையே 

படம்‌ 136. பென்சலைலிட்டுத்‌ தொய்வில்லாமல்‌ ஒரு பக்கத்‌ 

திறகு இழுக்குக. 186 ஆம்‌ படத்திற தெரி 

வதுபோல்‌ நூற்காம்பைப்‌ பென்சில்‌ முனையால்‌ இழுக்கும்போதே புள்ளி 

களைக்‌ குறித்துக்கொள்க. இபபுளளிகளுக்கூடாக வசைக்கப்படம்‌ வளையம்‌, 
நீள்வளையமாகும்‌. 





கலைமுறை வரைதல்‌ 


157 


தனிக்‌ கேந்திர வட்டமுறை. (ஒருமைய வட்டமுறை) 


அச்சுக்களை வரைந்து கொண்டபின்‌, ட, ஐ, மையமாகவும்‌ பேரச்சை 
விட்டமாகவுங்‌ கொண்டு ஒரு வட்டமும்‌ சிற்றச்சை விட்டமாகக்கொண்டு 


ஒரு வட்டமும்‌ வரைக. 0 இலிருந்து சிறிய 
பெரிய வட்டங்களை வெட்டுமாறு ஆரைக்கோட்‌ 
டையும்‌ சிறிய வட்டத்தை வெட்டூமிடத்திலி 
ருந்து .&1 உக்குச்‌ சமாந்தரமாக ஒரு கோட்டை 
யும்‌ அக்கோட்டைச்‌ சந்திக்குமாறு பேர்வட்டம்‌ 
வெட்டுமிடத்திலிருந்து ம ௨க்குச்‌ சமாந்தர 
மாக ஒருகோட்டையும்‌ வரைக. இவ்விரு 
கோடுகளும்‌ சந்திக்குமிடத்திற்கு 13 எனப்பெய 
ரிடுக. : வட்டங்களை வெட்டுமாறு வரையப்படூம்‌ 
கோட்டைமேலும்‌ வரைந்து கொண்டால்‌ இம்‌ 
முறைக்கேற்க நீள்வட்டம்‌ வரைவதறகுத்‌ 
தேவையான புள்ளிகளையடையாளப்‌ படுத்திக்‌ 
கொள்ளலாம்‌ (187 ஆம்‌ படத்தைப்பார்க்க). 


வெட்டும்‌ வில்முறை 





தனிக்‌ கேந்இர பட்டடுறை 


படம்‌ 187. 


ஆணிநூல்‌ முறைக்குச்‌ சமமான இம்முறைப்படி நீள்வட்டஙகளை வரைய 
வேண்டுமானால்‌, கேத்திர கணிதக்‌ கருவிகளையுபயோடுத்தே வரையவேண்‌் 
டும்‌. &2--00) என்பவை பேரச்சும்‌ சிற்றச்சும்‌ 





வெட்டும்‌ வில்‌ முறை வதற்கேற்றதாய்‌ 


எனக கொள்ளுவோம்‌. பேரச்சின்‌ பாதியை 
ஆரமாகவும்‌ 0 ஐயும்‌ 1) ஐயும்‌ மையமாகவுங்‌ 
கொண்டு பேரச்சை வெடடுமாறு விலவரைந்து 
2, 1, சில்லுக்குமிம்களை அமைக்குக. ரீ உக்கும்‌ 
0 உக்கும்‌ இடையில விரும்பியபடி பலபுள்ளி 
களையிடுக. நீள்வட்டத்தில்‌ காற்பங்கை வரை 
இப்புள்ளிகளையிடவேண்டும்‌. 


ம்‌ ஐயும்‌ !! ஐயும்‌ மையமாகவும்‌ &, ஐயும்‌ 

படம்‌ 188 ு ட ன்ன ம்‌ 
1 ஐயும்‌ ஆரமாகவுங்கொண்டு ஒன்றாக 
வெட்டுமாறு வில்வடிவுவரைக, அப்படியே, 
42 ஐயும்‌ 72 ஐயும்‌, .&8 ஐயும்‌ 3 ஐயும்‌ ஆரைகளாகக்‌ கொண்டு 
முன்னைய முறைப்படியே வில்வடிவுகளை வரைந்து புள்ளிகளையிடுக. இப்‌ 
புள்ளிகளையுதவியாகக்‌ கொண்டு நீள்வட்டத்தை யமைக்கலாம்‌. 188 ஆம்‌ 


படத்தைப்பார்க்குக, 


1598 உலோக வேலை 
சட்டகமுறை 


துடித்ததாட்‌ துண்டினால சட்டகத்தையமைத்துக்‌ கொள்ளலாம்‌. இத 
தாட்‌ துண்டின்‌ ஒரு விளிம்பில்‌ பேரச்சின்‌ 


6 பாதியையும்‌ கிற்றச்சின்‌ பாதியையும்‌ அடை 
யாளப்படுத்துக. 189 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்‌ 
குக. 


இரண்டு புள்ளிகளும்‌ இரண்டு அச்சுக்களிலே 
அமையுமாறு பிடித்து, மூன்றாம்‌ புள்ளியுள்ள 
விடத்தைக்‌ குறித்துக்கொள்க.சட்டகம்‌, இரண்டு 
அச்சுக்களிலும்‌ அமையுமாறு நகர்த்து வளைவை 
வரைவதற்கு வேண்டிய புள்ளிகளை அடை 
யாளப்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. இப்புள்ளிகள்‌ 
நீள்வட்டக்தையமைக்க வழிகாட்டியாயமை 


சட்டக டூறை 


படம்‌ 139. 


இன்றன. 


செங்கோண முறை 


&ற-- ற எனும்‌ அச்சுக்களை வரைந்து, ரவி, செங்கோணங்களை 
வரைக. பேச்சின்‌ சரிபாதியான 0& இன்‌ சமதூரத்தில்‌ பலபுள்ளி 
களைக்குறிக்குகஃ (1, 2, 5, 4 எனக்கருது 
வோம்‌). அப்படியே ; ர.& இல்‌அதேதொகை 
யான புள்ளிகளைச்‌ சமதூரத்திற்குறித்துக்‌ 
கொள்க. 1) இலிருந்து அப்புள்ளிகளை 
நோக்கக்‌ கோடுகள்‌ வரைக, % இலிருந்து 
1, 2, 5, 4 ஆயெபுள்ளிகளுக்கூடாய்‌ ஒழுங்காக 
1, ற, 8, 4, எனும்‌ கோடுகள்‌ சந்திக்கு  செங்கோணடுறை 
மாறு  கோடுகளைவரைக. இப்புள்ளிகளுக்‌ 
கூடாய்வரையப்படும்‌ வளைவு நீள்வட்டத்தின்‌ 
காற்பங்காகும்‌. இவ்வாறே மிகுஇப்பகுதியையும்‌ பூரணப்படுத்தலாம்‌. 
140 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க. 





படம்‌ 140 


நீன்வளையத்‌ தளமுறை 


கற, ம), அச்சுககளை வரைக. கு அரை நீள்வட்டத்தைப்‌ 
படும்படியாக வரைந்து, சிறிய வில்லைவரைவதற்கு 7$ மையத்தை அடை 
யாளமிடுக. &78 உக்குச்‌ சமமானதூரததில்‌ இலிருந்து 1] ஐ அமைக்‌ 
குக. இருகூருக்கும்‌ இக்கோட்டை நீட்டி விட்டால்‌, 18 இல்‌ சந்திக்கும்‌ 
நீள்வட்டத்தில்‌ பெரியவில்லைவரைவதற்கு ரீ புள்ளியை மையமாகக்‌ கொள்ள 


கலைமுறை வரைதல்‌ 159 


ரர 
படம்‌ 141 நீள்‌ வளாயத்‌ தள டுறை 
லாம்‌. 0 உக்குச்‌ சமமானதூரத்தில்‌ 0 ஐயும்‌ ர உக்குச்‌ சமமானதூரத்‌ 
தில்‌ 00 ஐயும்‌ அமைத்து 1! ஐயும்‌ 0 ஐயும்‌ மையங்களாகப்‌ பெறுக, 18 
ஐயும்‌ 1 ஐயும்‌ மையமாகவும்‌ 1$& ஐ ஆரமாகவுங்கொண்டுூ பெரிய 
வில்லுக்கள்‌ இரண்டினைவரைக. இவ்வில்லுக்கள்‌ நான்னையும்‌ தொடர்வு 
படுத்தினால்‌ நீள்வடிவமுண்டாகும்‌. 
௪141ஆம்‌ படத்தினைப்‌ பார்க்குக, 


29. மேற்பரப்புரு வரைதல்‌ 
கனம்‌ 
(1) படத்திற்‌ காட்டியுள்ளபடி “ கனத்தின்‌”' பகுதித்‌ தோற்றத்தை வரைக. 


(14) மேற்பரப்புருவரைதல்‌--பகுதித்‌ தோற்றத்திற்‌ கேற்ப ஸ்‌ உக்குச்‌ 
சமமாக, ஒன்றாயிணைந்திருக்கு மாறு சதுரங்கள்‌ வரைக. 148 ஆம்‌ 
வடத்தைப்பார்க்க. 





படம்‌ 142 


சதுரத்திண்மம்‌ 
(() படத்திற்‌ காட்டியவாறு சதுரத்திண்மத்தின்‌ மாதிரிப்படத்தையும்‌ 
ங்குதித்தோற்றத்தையும்‌ வரைக. 


160 உலோக வேலை 

(14) மேற்பரப்புருவரைதல்‌ : 8 உக்குச்‌ சமமான அகலமும்‌ %௦ உக்குச்‌ 
சமமான நீளமுங்கொண்டு சதுரத்திண்மத்தின்‌ பகுதிகள்‌ காட்டு வதுபோல்‌ 
ஒன்றாக இணைந்திருக்குமாறு நான்கு செங்கோணங்கள்‌ வரைக. 

(11) வரைந்த செங்கோணங்களில்‌ விரும்பிய ஒன்றின்‌ மேலுங்8ீமுமாக 
மாதிரியுருவுக்குச்‌ சமனாக இரண்டு சதுரங்களை அமைக்குக. 143 ஆம்‌ 
படத்தைப்‌ பார்க்க. 


்‌ செவ்வகத்‌இண்மம்‌ 
| ன்‌ 


படம்‌ 145. 





அறுகோண அரியம்‌ 


(1) படத்திற்‌ காட்டியதுபோல்‌ அரியத்தின்‌ பகுதித்தோற்றத்தையும்‌ மா 
திரியுருவத்தையும்‌ வரைக. 
| (1) மேற்பரப்புரு 
ட அறுகோண அரியம்‌ வரைதல்‌ : கம உக்குச்‌ 
சமமான அகலமும்‌ 
1௦ உக்குச்‌ சமமான 
நீளமுங்கொண்டு 
அரியத்தின்‌ பகுதி 
கள்‌ காட்டுவது போல்‌, 
ஒன்றாக இணைந்தி 
ருக்குமாறு அறுகோ 
ணங்கள்‌ வரைக. 
(114) வரைந்த செய 
கோணங்களில்‌ லிரு 
ம்பிய ஏன்றின்‌ மே 
௮ங்‌ £ழுமாக, மாதி 
ரியுருவுக்குச்‌ சமனாக 
இரண்டு அறுகோண அரியங்கள்‌ அமைக்க, 144 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க. 





கலைமுறை வரைதல்‌ 101 
உருளை 

(1) படத்திற்‌ காட்டியவாறு உருளையின்‌ பகுதித்‌ தோற்றத்தையும்‌ 
மாதிரியுருவத்தையும்‌ வரைக. 

(1) மாதிரியருவின்‌ சரிபாதியை விரும்பியவாறு சம கூறுகளாக்கிடுக. 
கூறுகள்‌ 6 எனக்‌ கொள்வோம்‌. அவ்வாறாமின்‌ 0, 1, 2, 8, 5, 5,6 
எனும்‌ புள்ளிகளிலிருந்து பகுதித்தோற்றத்துக்கூடாகறுனிவரையுங்‌ கோட்‌ 
டை நீட்டூக. 

(14) மேற்பரப்புவரைதல்‌ : உருளையின்‌ &ழோரத்திலிருந்து விரும்பிய 
நீளத்திற்கு க கோட்டை நீட்டுக. 


இலிண்டர்‌ 





(௪) கவராயத்தில்‌ அல்லது பிரிகருவியில்‌ மாதிரியுருவின்‌ 0] வில்லின்‌ 
நீளவளவை யெடுத்து ஸ்‌ கோட்டினமேல்‌ 0 இலிருந்து பன்னிரண்டு 
பகுதிகளை அடையாளப்படுத்துக. அப்பொழுது 0, 6, 0), கோடு, உருளை 
யின்‌ பரிதிக்குச்‌ சமனாகும்‌. 

(ஐ) 9. 0,, புள்ளிகளில்‌ கஸ்‌ கோட்டுக்குச்‌ செங்குத்துக்கோடுகள்‌ இரண்டு 
வரைக. 

(ஈம) உருளையின்‌ உயரத்தைக்‌ கவராயக்திலெடுத்து இச்செங்குத்துக்‌ கோடு 
களை வெட்டி 0 ஐயும்‌ 6 ஐயும்‌ அடையாளப்படுத்துக. 

(11) 3 ஐயம்‌ ௦ ஐயும்‌ இணைக்க. இப்பொழுது, 0, 00, 6, 6, எனும்‌ 
செங்கோணங்கள்‌ உருளையின வளைந்த பின்தளத்தின்‌ மேற்பரப்புரு 
வாகும்‌. 146 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க. 


102 உலோக வேலை 
சீனிக்‌ கரண்டி 
(1) படத்திற்‌ காட்டியபடி, கரண்டியின்‌ பகுதிகளையும்‌ மாதிரியுருவையும்‌ 


வரைக. 

(11) மாதிரியுருவை ஆறு சமபகுதிகளாகப்‌ பிரித்து (1, 8, 8, ச, 5,0) 
தவ்வொரு புள்ளியிலிருந்தும்‌ பகுதித்‌ தோற்றத்துக்‌ கூடாய்‌ மேலந்தம்‌ 
வரை நேர்கோணங்களை வரைக. 

(14) மேற்பரப்புரு : உருளையின்‌ அடியோரத்திலிருந்து விரும்பிய நீளத்‌ 
திற்கு 443 கோட்டை வரைக. 

(7) கவராயத்தில்‌ (மாதிரியுருவின்‌) 0] வில்லின்‌ நீளத்தையெடுத்து 
8 கோட்டின்‌ மேல்‌ 0 இலிருந்து 12 பகுதிகளை அடையாளப்படுத்துக. 
அப்பொழுது, 0, 6, 0, கோடுகள்‌ உருளையின்‌ பரிதிக்குச்‌ சமனாகும்‌. 

(ஈ) ஸ்‌ கோட்டில்‌ 0 இலிருந்து 01 வரையுமுூள்ள புள்ளிகளில்‌ இலம்‌ 
பக்‌ கோடுகள்‌ வரைக. 

(௫1) பகுதித்‌ தோற்றத்திலே ஒவ்வொரு பகுதியின்‌ நீளத்தையும்‌ கவராடி 
யத்திலெடுத்து & % கோட்டிலமைந்துள்ள ஒவ்வொன்றுக்குச்‌ சமமான 
செங்குத்துக்கோடுகளை வெட்டிவிடுக. பகுதித்‌ தோற்றத்தின்‌ வளைலிலி 
ருந்து 0, 0 3 8 61 015, எனுங்கோடுகளை நீட்டி, மேற்பரப்புருவில்‌ 
செங்குத்துக்‌ கோடுகளை வெட்டிவிடுதல்‌ இன்னுமொரு முறையாகும்‌. 

(1) செங்குத்துக்‌ கோடுகளை வெட்டுவதாலமையும்‌ புள்ளிகளையிணைத்து 
வளைகோடு வரைநதால்‌ கரண்டியின்‌ வளைவுப்பாகம்‌ பூரணமுறும்‌. இரு 
விளிம்புகளிலும்‌ பற்றாசு பிடிப்பதற்காக இடம்லிடல்‌ வேண்டும்‌. 146 
ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க. 





படம்‌ 146, 


கலைமுறை வரைதல்‌ 165 
கூம்பு 

(1) படத்திற்‌ காட்டியவாறு, கூம்பின்‌ பகுதித்‌ தோற்றத்தையும்‌ மா 
இரியுருவையும்‌ வரைக. 

(1) மாதிரியுருவின்‌ காற்பங்கைச்‌ சமமான பகுதிகளாகப்‌ பிரிக்க 0, 1, 
5, 5, எனும்‌ நான்கு பிரிவுகளெனக்‌ கொள்ளுவோம்‌. 

(014) மேற்பரப்புரு : பகுதித்‌ தோற்றத்திலே ஈ ஐ மையமாகவும்‌ ஈ% 
ஐ (சரிவினுயரம்‌) ஆரமாகவுங்‌ கொண்டு ஒரு வில்‌ வரைக. 

() மாதிரியுருவின்‌ 01 வில்வடிவினது நீளத்தைக்‌ கவராயத்திலெடுத்து, 
அதைப்‌ போற்‌ சமபகுதிகள்‌ நான்கனை (பகுதித்தோற்றத்தின்‌) வில்‌ 
வடிவத்திலே அடையாளப்படுத்துக. 

(௪) அவ்வில்வடிவத்தில்‌ 0 இலிருந்து 4 வரையு முள்ள தூரத்தைக்‌ 
கவராயத்திலெடுத்து 8, 18, 16 உண்டாகுமாறு பகுதிகளாக்குக. அப்‌ 
பொழுது 0 இலிருந்து 16 வரையுமுள்ள தூரம்‌ கூம்பின்‌ நிலைதாங்க 
யின்‌ பரிதிக்குச்‌ சமமாகும்‌. 

(ஸ்‌ ௭ ஐயும்‌ 16 ஆம்‌ இலக்கப்‌ புள்ளியையும்‌ இணைப்பதால்‌ உண்டாகும்‌ 
ஏ௦ 167 படம்‌, கூம்பினது வளைவுத்தளமேற்பரப்புருவாகும்‌ (147 ஆம்‌ 
படத்தைபபார்க்க. 





படம்‌ 147. 


வெட்டுக்கூம்பு (தலைநீக்கிய கூம்பு.) 
'இரியுரு வத்தையும்‌ பகுதித்தோற்றத்தை 


(1) வெட்டுக்‌ கூம்பின்‌ மா ஜை 
சந்திக்குமாறு பக்கத்‌ 


யும்‌ வரைந்து, படத்திற்‌ காட்டியுள்ளபடி * இற்‌ 


164 உலோக வேலை 


துத்‌ தோற்றத்தின்‌ சரிவுப்பாதத்தை நீட்டுக. கூம்பின்‌ மேற்பரப்புரு 
வத்தை வரைந்ததுபோல்‌ முழுமேற்பரப்புருவத்தையும்‌ வரைக. 

(ம்‌ ஈ ஐ மையமாகவும்‌ 7௦ ஐ ஆரையாகவுங்கொண்டு 6 இலிருந்து 
ஈ 16 கோட்டை 6 இற்‌ சந்திக்குமாறு இரண்டாம்‌ வில்லுருவத்தை வரைக. 
அப்பொழுது 6, ௦, 16, 6, 6 உருவங்கள்‌ வெட்டுக்கூம்பின்‌ வளைவான 
மேற்பரப்புருவாகும்‌. (148 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க), 





படம்‌ 146, 


சதுரக்‌ கூம்பகம்‌ 


(1) படத்திற்‌ காட்டியவாறு, சதுரக்கூம்பகத்தின்‌ மாதிரியுருவையும்‌ பகு 
,தித்தோற்ற த்தையும்‌ வரைக. 


(ம) மேற்பரப்புரு : பகுதித்‌ தோற்றத்தில்‌ ஏ ஐ மையமாகவும்‌ சரிந்‌ 
தவிளிம்பான 1௦0 ஐ ஆரமாகவுங்‌ கொண்டு ௦ இலிருந்து ஒரு வளைவை 


வரைக, 


(1) நிலைதாங்கமில்‌ ௨ பாகத்தைக்‌ கவராயத்திலெடுத்து வளைவில்‌ ௦௦4, 


கே, ஸ்‌, 0௦ எனும்‌ சமபகுதிகளைப பிரித்து நான்கு பாதங்களையும்‌ 
அடையாளமிடுக. 


ர) 8, &,%, பூ, எனும்‌ புள்ளிகளை ஏ ஊண்‌ இணைக்குக, * இற்‌ 
சந்திக்கும்‌ இககோணங்கள நான்கால கூம்பகத்தின்‌ நான்கு ப 


க்கமேற்‌ 
பரப்புருவுண்டாகும்‌. 


கலைமுறை வரைதல்‌ 765 

(௪) இதில்‌, விரும்பியவொரு பக்கத்து வளைவில்‌ 4200 மாதிரியுர௬ு 

வுக்குச்‌ சமமான சதுரம்‌ அமைக்குக. இதனால்‌, நிலைதாங்்‌கயுடன்‌ கூடிய 
கூம்பின்‌ முழுமேற்பரப்புரு உண்டாகும்‌ (149 ஆம்‌ படத்தைப்பார்க்க.). 





சதுரக்‌ கூம்பகம்‌ 
படம்‌ 149. 
வெட்டூச்‌ சதுரக்‌ கூம்பகம்‌ 
(1) வெட்டச்‌ சதுரக்‌ கூம்பகத்தின்‌ மாதிரியுரு வையும்‌ பகுதித்‌ தோற்‌ 
றத்தையும்‌ படத்திற்‌ காட்டியவாறு வரைந்து ஈ இற்‌ சந்திக்குமாறு 
சரிவுப்பாதங்களை நீட்டுக. 
(ம) மேற்பரப்புரு : சதுரக்‌ கூம்பகத்தில வரைந்ததுபோல்‌, முழு (நிலை 
தாங்கயுடன்‌) மேற்‌ பரபபுருவையும்‌ வரைக. 





166 உலோக வேலை 


(14) * ஐ மையமாகவும்‌ 82 ஐ ஆரையாகவுங்‌ கொண்டு ஐ இலிருந்து 
௦0 கோட்டை ஐூ வரையும்‌ இரண்டாவது வளைவினை வரைக. இவ்‌ 
வளைவில்‌ ர, ஊ, %ஈ எனுங்கோடுகளை வெட்டுமிடங்களை %, 6, £ என 
நிரையாக அடையாளப்படுத்துக. த, 5, 7, நூ எனும்‌ புள்ளிகளைத்‌ 
தொடுப்பதால்‌ ஐ. 6, 0 இ 2 என்பன தோன்றும்‌. இவ்வுருவமும்‌ 
அதன்‌ பக்கத்தையண்டிய &, £, 6, 1, சதுரமும்‌ வெட்டுக்‌ கூம்பகத்தின்‌ 
மூழுமேற்பரப்புருவாகும்‌. 150 ஆம்‌ படத்தைப்பார்க்க. 


30. புரியாணியையும்‌ சுரையையும்‌ வரையும்‌ 


ஹி. புரியாளி விட்டம்‌ அழ 


ட டா 


மேற்புற நிலைப்படம 1 6்‌ ட்ட 


பரியாணியும்‌ சுரையும்‌ 


ய ய்ப்பிப 
ஜின்தலிக] சர்விர்தர. வன்ம 


45” கூர்‌ அிளிம்புச்‌ சுரை 


மேற்புற இிலைப்டம்‌ 


50” கூர்‌ விஸும்புச்‌ கரை 


| ஈர 1 


பூரிஆணியும்‌ சுரையும்‌ 





படம்‌ 151 


கலைமுறை வரைதல்‌ 161 
31. அப்பியாசம்‌ 
ழே வரும்‌ நிலைக்குத்து எறியத்தைச்‌ சமபாக எறியமுறைப்படிவரைக... 


கட மதர்‌ 
1 அ 


இிலைப்படம்‌ 







நிலைப்பபம்‌ 


படம்‌ 152 


168 உலோக வேலை 
32. அப்பியாசம்‌ 
8ழ்வரும்‌ சமபாக எறியத்தை நீலைக்குத்தெறிய முறைப்படிவரைக. 





மேற்படம்‌ 158, 8ீழ்ப்‌ படம்‌ 154, 


169 


கலைமுறை வரைதல்‌ 


அப்பியாசம்‌. 


இழ்வரும்‌ சமபாக எறியங்களை நிலைக்குத்‌ தெறியமுறைப்படிவரைக. 





உழ்ப்படம்‌ 1506. 


மேற்படம்‌ 155. 


170 உலோக வேலை 
அப்பியாசம்‌ 


ஐழ்வரும்‌ சதுரவெறியங்களை நிலைக்குத்தெறிய முறைப்படி வரைக. 





படம்‌ 157 


நான்காம்‌ பிரிவு 


நான்காம்‌ அத்தியாயம்‌ 


செய்முறை வேலை 


நான்காம்‌ பிரிவு 
நான்காம்‌ அத்தியாயம்‌ 
செய்முறை வேலை 
33. கம்பியில்விகடக்கலை 


மே காட்டப்படும்‌ விகடவுருவங்களைப்போல்‌, பலவுருவங்களைக்‌ கம்பியால. 
ுமக்கலாம்‌. 






கும்பியில விகத்‌ ௧௮ 


கம்பி ஒன்றை, அல்லுநு 
இரண்டைக்‌ கொண்டு 
வரரைத்துச்‌ செய்யக்‌ கூம யன, 
ஒட்டவேண்டியஇல்லை 
தேவையா ஸல்‌ சிநிய மெல்லிய 
கம்பிகளால்‌ டுறுகஇக்‌ கட்டு 















மனி தனும்‌ நாயும்‌ உலாக்து 
உவம எளைகடி 


தக்க படடட்‌ 





வர்த்த 





வட்டிஅம்மா 


1 பல்வேறு பிராணிகள்‌ 





'இஇரைச்‌ சவாரி 





படம்‌ 158. 


179 
இடவை, 14458 (12/68) 


உலோக வேலை 


174 


செய்தல்‌ 


புனற்‌ பூ 
புனலின்‌ கூம்புவடிவான உடலையும்‌ குடுமியையும்‌ வளைப்பதற்கு 


புனல்‌ 


34. 


இதனைக்‌ கேத்திரகணித 


முதலில்‌, 
அதன்‌ அமைப்பை வரைந்து கொள்ளவேண்டும்‌. 


முறைப்படி, மேற்புறவசைதல்‌ எனக்‌ கூறு 


புதி 


௭௮. 
கடி “மையச்‌ டு எஸ ராய ௬0 


த (௮ 
ஒன்எய்நாம “பூம 


எனு மாடல்‌ 


“ளை 


யகம்‌. 


22222 
ர்‌ 


| 


முலிஹங்ஜாம ஈரமுமு ஈர 
மழுவும்‌ ஊழ 


எனவவ 
1 


மய வவ ய யயய வகைய யானது 
ஒறறு என்த எண 


பாறு 


ஒஎஜ்‌ எவை 


ப்‌ 





படம்‌ 159. 


செய்முறை வேலை 175 

இம்மேற்பரப்புருவைத்‌ தகட்டின்‌ மேற்புறத்தில்‌ வரையலாம்‌ ; அல்லது, 

மெல்லிய மாட்டுத்தாளில்‌ வரைந்து அழகாக வெட்டித்‌ தகட்டின்மேல்‌ 
வைத்து வரைந்து கொள்ளலாம்‌. 

இவ்வாறு வரைந்து கத்தரித்தெடுத்த மாட்டுத்தாட்துண்டை பூ என 

வழங்குவர்‌. இப்படியான “ பூவை ” உதவியாகக்கொண்டு பெருந்தொகை 


யான புனல்களையமைக்கலாம்‌. 


மேற்பரப்புரு வரைதல்‌, அல்லது “பூ. வரைதல்‌ 


முதலில்‌, புனலின்‌ நிலைப்படத்தை, அல்லது பக்கத்தோற்றத்தை 
வரைந்து கொள்க. இதில்‌, கூம்புவடிவான இரண்டு பகுஇகளின்‌ மேற்‌ 
பரப்புருக்கள வரையவேண்டியிருப்பதால்‌ நிலைப்படத்தைக்‌ தூரத்‌ தில்‌ வரை 
க இந்நிலைப்படத்இன்‌ உடல்‌, வெட்டுக்கூம்பாதலால்‌ உச்சிவரையும்‌ நீட்‌ 
டப்படுதல்‌ வேண்டும்‌. இவ்வுச்சியை மையமாகவும்‌ உடலின்‌ தூரத்தை 
அதாவது 8:ஆ அங்குலத்தை ஆரமாகவுங்கொண்டு வெளிவில்‌ வடி. 
வினை வரைக. அவ்வாறே, £ அங்குலத்தை ஆரையாகக்‌ கொண்டு 
உள்வில்வடிவத்தையும்‌ வரைக. 

வாயின்‌ விட்டம்‌ & அங்குலத்தையுடைய இப்புனலின்‌ வாயின்‌ பரிதிக்‌ 
குச்‌ சமானமாக வெளிவில்லை அடையாளப்படுத்துதல்‌ வேண்டும்‌. (இதனை 
வசதியாகச்‌ செய்வதற்குப்‌ பின்‌ வரும்‌ முறையைக்‌ கையாளலாம்‌. 

கூம்பின்‌ மாதிரியுருவைப்‌ பிரித்ததுபோல்‌, இங்கும்‌ 4 அங்குல விட்டத்‌ 
தையுடைய வட்டத்தை நானகாகப்‌ பிரித்து, அதில்‌ ஒரு பகுதியைச்‌ சமமான 
மூன்று பிரிவாகப்‌ பிரிக்க. (அங்கு, நிலைப்படத்தின்‌ வாயிலே அரை 
வட்டம்‌ வரைந்து இரண்டாகப்‌ பிரித்து அதில்‌ ஒரு பகுதி மூன்றாகப்பிரிக்‌ 
கப்‌ பட்டுள்ளது. இப்பொழுது, அப்பகுதியிலொன்று பரிதியின்‌ பன்னி 
ரண்டிலொரு பங்காகும்‌. ஆகவே, ஆரம்பத்தில்‌ வரைந்து கொண்ட வில்‌ 
லில்‌ இப்பன்னிரண்டு பகுஇகளையுமடையாளப்படுத்துக. அப்போது லில்‌ 
வடிவம்‌ பரிதிக்குச்‌ சமானமாகும்‌ ழ மையத்தையும்‌ வில்லினிரு அத்தங்‌ 
களையும்‌ இணைக்குமாறு ஒரு கோடிடுக. இவ்வில்லுக்கு 3--16 அங்குலத்‌ 
துக்கப்பால்‌, கம்பியினந்தத்தை வளைப்பதற்கு இடம்‌ வைப்பதற்காக இன்‌ 
னணுமொரு வில்லைவரைக. அவ்வாறே தாடை மூட்டை வளைப்பதற்காகவும்‌ 
பக்கத்திற்கு $ அங்குலவீதம்‌ இரு பக்கங்களிலும்‌ இடம்விடல்வேண்டும்‌. 


176 உலோக வேலை 


தாடை மூட்டுக்களுக்காக இருவோரங்களையும்‌ வளைத்துக்‌ கொள்க. (வளைக்‌ 
கவேண்டிய முறையை முதலாம்‌ புத்தகத்தில்‌ 115 ஆம்‌ பக்கத்திற்‌ 
பார்க்க.). 

முதலாவதாக, கையினால்‌ கூம்புவடிவாக உடலை வட்டமாக வளைத்துப்‌ 
புனலைச்‌ சிறுபட்டடையினுதவியுடன்‌, அல்லது உலோகச்‌ சட்டத்தினுதவி 
யுடன்‌ மரச்‌ சுத்தியலால்‌ தட்டி உருவாக்க, இரு அந்தங்களையும்‌ ஒன்‌ 
றாயிணைத்துத்‌ தாடைமூட்டை வளைத்து, மடிக்குங்‌ கருவியையும்‌ சுத்தி 
யலையும்‌ உதவியாகக்‌ கொண்டு செய்து முடிக்க, 


கம்பி மடிப்பை வளைத்தல்‌ 


கூம்புவடிவான உடலைப்படத்தில்‌ தெரிவதுபோல்‌, மரக்குற்றியில்‌ வைத்‌ 
துக்‌ கம்பியை உட்புகுத்துவதற்காக விளிம்பை வளைக்க, (மரக்குற்றியில்‌ 
விளிம்பு சிறிது வட்டவடிலிலிருக்கவேண்டும்‌). புனலின்‌ கூம்புவடிவான 
உடலைச்சுற்றி, சிறிது சிறிதாகத்திருப்பிப்‌ படிப்படியாய்‌ மடிப்பை வளைத்‌ 
தல்வேண்டும்‌, 

இப்பொழுது, கம்பியை மடிப்பில்‌ நுழைத்துப்பார்த்து, பரிதிக்கு 5-8 
அங்குலத்திற்குக்‌ குறைவாக வெட்டிக்கொள்க. வேறொரு கம்பித்துண்‌ 
டால்‌ படத்தில்‌ தெரிவதுபோல்‌ 5-8 அங்குல விட்டமுடையதாய்ப்‌ பிடி 
வளையத்தை வளைத்துக்‌ கொண்டு, அதனையும்‌ ஏற்றவிடத்திற்‌ புகுத்தி, 
மரச்சுத்தியலினதும்‌ மரக்குற்றியினதும்‌ உதலியுடன்‌ கம்பியைச்‌ சேர்த்து 
மடிப்பை வளைக்க (159 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க.). 


குடும்பியின்‌ மேற்பரப்புரு வரைதல்‌, அல்லது “பூ' வரைதல்‌ 


0) முன்போல்‌ கூம்பின்‌ உச்சியையடையும்‌ வரையும்‌ குடுமியை நீட்டுக. 

(4) உச்சியை மையமாகக்‌ கொண்டு, 45 அங்குலத்தை ஆரை 
யாகவுடைய ஒரு வில்வடிவமும்‌, 2$ அங்குலத்தை ஆரையாகவுடைய 
இன்னுமொரு வில்வடிவமும்‌ வரைக. 

(மம) உடலின்‌ மேற்பரப்புரு வரையும்போது பரிதியைப்‌ பிரித்ததுபோல்‌, 
இவ்வில்வடிவத்‌ தினைப்‌ பன்னிரண்டு பகுதிகளாகப்‌ பிரித்து அடையாளப்‌ 
படுத்துக. 


செய்முறை வேலை 177 


(7) வில்வடிவத்தின்‌ இருவோரங்களிலிருந்தும்‌ மையத்திற்கு இரு கோம்‌ 
கள்‌ வரைக. 

(௫) மட்டந்தட்டிய மூறட்டுக்காக 1-8 அங்குலத்தை விடுக. 

(ர) குடும்பியை வேண்டியவுருவிற்கு வளைத்துக்‌ கொண்டு, 
டிய மூட்டைப்‌ பற்றாசு பிடிக்க, 

(ஈ14) பெரிய வாயினோரத்திலுள்ள சிறிய பற்களை வெளியிலே வளைத்து 
விடுக. ்‌ 

(ஈமம்‌) இனி, குடும்பியை உடலிற்சேர்த்துத்‌ தேவையானபடி மென்பற்றா 
சுகொண்டு பற்றாசு பிடிக்குக. தேவைக்கு மிஞ்சி மென்பற்றாசு பிடிக்‌ 
கப்பட்டிருந்தால்‌ அரத்தாலராவிச்‌ சுத்தப்படுத்திக்கொள்க. 


மட்டந்தட்‌ 


35. மடிக்குந்‌ துவாய்‌ இராக்கை செய்தல்‌ 
டம தரப்பட்டுள்ள செய்பொருள்‌ மாதிரியுருவினைப்‌ பின்பற்றிக்‌ 
கலைமுறையாக அமைக்க முயற்சிக்க. 


ஆரைஷ்‌ அரமிடூக 
| ௫ ரை ணை ல ந்டம] 
்‌] லத கம்பை 
'உருகாக்டும்‌ ஓர்‌ ரக தை ட நிறுத்‌இ 


பிறிதொ௫டுறை (2) சுழற்‌ சித்தானம்‌ 





படம்‌ 100 


உலோக வேலை 


118 


ய்தல்‌ 


மூலைமட்டம்‌ செம்‌ 


36. 
கீழே தரப்பட்டுள்ள செய்பொருள்‌ மாதிரியுருவினையு தவியாகக்‌ கொண்டு, 


கலைமுறையாகச்‌ செய்ய முயற்சிகக. 


பி மழு 


ட 
தத 
இ 
அ... 3 
நவன" 


ர) ஊ௩ஐ முட ஞீ 


ரம்ய எஞீயா௩ மல பத: 


பதித்‌ 


ஸாகழூஞபள 


கற்பக டந்து 





படம்‌ 107, 


செய்முறை வேலை 1109 
37. இடுக்கிமானி செய்தல்‌ 


பின்வரும்‌ செய்பொருள்‌ மாதிரியுருவினைப்பின்பற்றி, கலைமுறையாக 
அமைக்க முயற்சிக்க. 


உட்புற வெளிப்புற 
(6௧௫ மானிகள்‌ 


' தேவையானபடி உள்ளோ( 
வெளியோ டறட்டுக்‌ 
கையை வளக்க 
தறைந்த பின்‌ ஒறுக்டூஓகம்‌ 


தறை ஆணி 


இடையாக அரமிடுக 


இடுக்கியை வளைத்ததும்‌: 
இப்படி அரமிடுக. 


ச்‌ டழாய்த்‌ நண்டு 





படம்‌ 162. 


180 உலோக வேலை 
38, கம்மாலை-- முன்னறிவிப்பு மொழிகள்‌ 
ம 
ட பரி 4 
|] வ்‌ 
ச அழக வல்‌ 
7 ச அட 


க்‌ - ௪ எ. ணம்‌ ம கடட 
அடதத டட டம 


இறடு னர கட்‌ போது! கையைச்‌ சுடற்க 
நட 
மகத கன்‌ 


படம்‌ 168. 


ஆ 





காளான்‌ தலை போண்று 
அடித்த மடுகீ இன்‌ அமாயமில்‌லை 


படம்‌ 164. 






அரதீதால்‌ 
வேல்செய்‌ தல்‌ 


அபஈயம 


படம 165 


செய்முறை வேலை 181 


க 


ஸ்‌ பூ 
ன. 
டட 
ம்‌ “2௯ உல 


 ண்ணக்கள்வு்‌ டஓுதயியன 
ஓந்இுனால்‌ சுத்தஞ்‌ செய்க 


படம்‌ 1606. 





ந்தாம்‌ பிரிவு 
ஐந்‌ 


ர்‌ 
ம்‌ அத்இய 
ஐந்தா யம்‌ 


ம்‌ 
வேலை முறை 

ரு 

௬ 

கருவி 


ஐந்தாம்‌ பிரிவு 
ஐந்தாம்‌ அத்தியாயம்‌ 
கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 
39. துளைத்தல்‌. துறப்பணம்‌, துறப்பணப்‌ பொறி 

தேவையான விட்டத்திற்கேற்ப, உலோகத்தைத்‌ துளைக்கவும்‌, தளைகருவி 
யையுப யோகிக்கவும்‌ நன்கறிந்திருத்தல்வேண்டும்‌. துளைப்பதற்காக உப 
யோகிக்கப்படகின்ற துறப்பணஙகள்‌ பலவகையின. இவற்றுள்‌, முறுக்‌ 
கற்றுறப்பணமே பெரும்பாலும்‌ உபயோகிக்கப்படுகறது. 


பல்வகையான துறப்பணங்கள்‌ 


(1) முறுக்கற்றுறப்பணம்‌. (௬) தட்டைமுனைத்துறப்பணம்‌. 
(ம) தட்டைத்‌ துறப்பணம்‌. (ஈு) மையந்துளைத்‌ துறப்பணம்‌. 
(111) நேர்ப்பீலித்‌ துறப்பணம்‌. (௭14) மெலிதமர்த்துறப்பணம்‌. 
(7) ஊாசித்‌ துறப்பணம்‌. (ஈ1்1) தகட்டுப்பூண்‌ உளி. 


முறுக்கற்றுறப்‌ பணம்‌ 

கைத்தொழிற்‌ சாலைகளில்‌ பெரும்பாலும்‌ உபயோக்கப்படும்‌ துறப்பணம்‌ 
இதுவே. அதிக கரியுருக்கனால்‌, அல்லது உயர்‌ கரியுருக்கனால்‌, இவை 
ஸூ”. விட்டங்களைக்‌ கொண்டனவாய்ப்‌ பலவளவுகளிற்‌ செய்யப்படு 
இன்றன. துறப்பணத்தைக்‌ கூர்ப்பாகம்‌, உடல்‌, கழுத்து என முப்பிரி 
வாகப்‌ பிரிக்கலாம்‌. 

கூர்ப்பகுதி.--துறப்பணத்தின்‌ கூர்ப்பகுதியும்‌ வெட்டும்‌ முனையும்‌ இதி 
லடங்கும்‌. சாதாரணத்‌ துறப்பணத்தின்‌ வெட்டங்கோணம்‌ 118 பாகை 
யாகவும்‌, முனையின்‌ கோணம்‌ 185” பாகையாகவும்‌ சொண்டின்‌ இளக்கம்‌ 
19-15” பாகையாகவுமிருக்குமென முதலாம்‌ பாகத்திற்‌ படித்திருக்க 
றோம்‌. 

துறப்பணத்திற்குக்‌ கூர்வைக்கும்போது, பின்வரும்‌ மூன்றுகாரணங்களை 
யும்‌ மனதிலிருத்துதல்‌ வேண்டும்‌. 

(1) துறப்பணத்துக்‌ கூர்ப்பகுகியின்‌ இருமுனைகளும்‌ அச்சும்‌ ஒரே சம 
நிலையில்‌ சாய்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. 

(2) இருமுனைகளும்‌ சமதூரத்தில்‌ அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌. 

(8) இரு முனைகளின்‌ “ இளக்கமும்‌ ” சமமாயிருத்தல்வேண்டும்‌. 

185 


186 உலோக வேலை 


துறப்பணத்திற்குக்‌ கூர்வைத்தல்‌.--நலீன கைத்‌ தொழில்‌ வேலைகளில்‌ 
பல்வகையான பொருட்களைக்‌ கடுகதியாகத்‌ துளைக்க நேரிடும்‌ போது, 
சாதாரண 118” பாகை வெட்டுங்கோணத்தை மாற்றவேண்டியிருக்கும்‌. 

அங்கீகரிக்கப்பட்ட கோணத்‌ தினை, தடித்தவுலோகத்தைத்‌ துளைக்கும்போது 
அகட்டவும்‌ மெல்லுலோகத்தைத்‌ துளைக்கும்‌ போது குறுக்கவும்‌ நேரிடும்‌. 
கீழே காட்டப்படும்‌ வெட்டுங்கோணங்கள்‌, * மோர்சு ” துறப்பண உற்பத்தி 
யாளராற்‌ பரிசோஇிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட வையாகும்‌. எனினும்‌, நா 
மும்‌ நன்கு பரிசோதித்துக்‌ கோணங்களைத தேவையானவளவுக்கு மாற்றிக்‌ 
கொள்ளுதல்வேண்டும்‌. 


வெட்டூங்‌ கோணங்கள்‌ 


* துளையலடு இட்டும்‌ கோணங்கள்‌ 
அட்ட டட பலப்பட ம விள. 





படம்‌ 168. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 187 


படம்‌ 1], 2 .. சாதாரண வேலைக்காக .. வெட்டுங்கோணம்‌ ல 118 
மூனை இளக்கம்‌ ல $9__155 
படம்‌ 5 ௨. கலப்புருக்கு, மோனலுலோகம்‌ . வெட்டங்கோணம்‌ ல்‌ 180 
கறையில்லுருககு ... முனை இளககம 30 10-12? 
படம்‌ 4 .. மெலலிய, ிறிதுதடித்த வார்ப்‌ வெட்டுககோணம்‌ த்‌ 905190 
பிரும்பு அலுமினியம்‌ முனைஇளககம்‌ 2 1205 
படம 5 .. செம்பு,மெல்லிய-தடித்த பித்தளை வெட்டுங்கோணம்‌ ... 1005-1185 
முனை இளக்கம்‌ ப. 12159 
மகனீசியம்‌ கலப்புலோகம்‌ , . வெட்டுங்கோணம்‌ 602-118 
ர முனை இளக்கம்‌ ்‌ 16 
படம்‌ 6 .. ரெம்‌, இறபபா, பேக்லைற்று, அலு முனை சிறிது தட்டையாய்‌ 
மினியம, பிளாத்திககு வெட்டுங்கோணம்‌ ன்‌ 60 
முனை இளக்கம்‌ ல 385155 
படம்‌ 7 .. 799-189 மகனீசு, கலபபுருக்கு வெட்டுஙகோணம்‌ ப 1605 
மிகததடித்‌த கலப்புலோகம்‌ .. மூனை இளககம்‌ த 75.10?" 
முனை சிறிது தட்டையாய 
பபம்‌ 8 பித்தளை, மெனமையான வெண்‌ வெடடுங்கோணம்‌ ட 1185 
கலம 
முனை இளககம்‌ ன்‌, 125155 
ஒ முனை சிறிது தட்டையாய 
படம்‌ 9 ... மாறறியின்றணடு 
மெலலுருககல ஆழமான துவாரமவெட்டஙகோணம ன்‌ 1185 
தடித்தவுறிக்கு, வாரப்பிருமபு, முனை இளக்கம்‌ 2 9 
மகனீசு, கலபபுருககு 
படம 10 .. மெல்லிய வுலோகத்தகட,செம்பு, முனைககோணம்‌ . 8௨ம்‌ 19ம்‌ 
பிளாத திககுமரம்‌ 


விட்டம்‌ $ அங்குலத்திற்குக்‌ கூடுதலான துறப்பணக்‌ கருவியின்‌ மத்திய 
முனையில்‌ கோணத்தை வேலைக்கேற்றவாறு வைத்துக்‌ கொள்ளுதல்‌ வேண்‌ 
டம்‌. 25 

உயர்கதியுருக்னோலாக்கப்படும்‌ துறப்பணங்களை வெப்பமானபின்‌ நீரிற்‌ 
றோய்த்தல்‌ நன்றன்று. அவ்வாறு செய்வதால்‌ கருவியின்‌ மேற்புறத்திற்‌ 
கோடுகளுண்டாகும்‌. ்‌ ஃ்‌ ்‌ 

உடல்‌.--துறப்பணத்‌இன்‌ உடலில்‌ இருபுறமும்‌ முறுககுற்ற இருபீலி 
களுண்டு. இப்பீலிகள்‌, கருவியின்‌ முனை 118” கோணத்திற்குக்‌ கூராக்கம்‌ 
படிம்போது, வெட்டுமோரங்களிரண்டும்‌ கோணாமலிருக்கும்படி தோண்டப்‌ 
பட்டிருக்ன்றன. 

துறப்பணக்கை..-துறப்பணப்‌ பொறியிற்‌ பொருத்தப்படும்‌ துளைகருவியின்‌ 
பகுதியைக்‌ “கை”என வழங்குவர்‌. இக்கைகள்‌, “ சமாந்தரக்கை ” 
“ கூம்புக்கை ” என இருவகைப்படும்‌. 

முறுக்கற்றுறப்பணத்தின்‌ உடல்‌ விட்டம்‌ துளைக்கப்படும்‌ துவாரத்தின்‌ 
விட்டத்திற்குச்‌ சமமாதலால்‌, இதனால்‌ நேரான துவாரங்களை வசதியாய்த்‌ 
துளைக்கலாம்‌. 

கருவியைக்‌ கூராக்குவதால்‌ விட்டங்‌ குறைந்துவிடாது. 


188 உலோக வேலை - 
நேர்ப்பீலிப்‌ பேராணி 


பேராணியின்‌ உடலினிருபக்கங்களிலும்‌ சமாந்தரமான இரு பீலிகளுள்‌ 
ளன. 


ட ட ச த 


படம்‌ 109, 


மெல்லிய தகடகளையும்‌ பித்தளைத்‌ தகடுகளையும்‌ இதனால்‌ தளைக்கலாம்‌. 
இவற்றை முறுக்கற்றுறப்பணத்தால துளைத்தால்‌ பழுதடையும்‌. 


படம்‌ 170, படம்‌ 170 ௮. 


ஊத்‌ துறப்பணம்‌ 
குறுக்குப்பக்கமாயுள்ள இதன்‌ கூர்ப்பகு இமின்‌ மத்திமில்‌ ஒரு ஊசி 
பொருத்தப்பட்டிருக்றது. துளைக்கப்படவேண்டி௰ துவாரத்தின்‌ விட்டம்‌ 
துளைகருவியின்‌ ஊூ விட்டத்தினளவாயிருத்தல்‌ வேண்டும்‌. 


இக்கருவி, அச்சாணிகளை, அல்லது திருகாணிகளைப்‌ பொருத்தியபின்‌ 
அவற்றின்‌ தலைகளையும்‌ மே இறங்குமாறு துளைகளிடுவதற்கு மிகவும்‌ 
பிரயோசனப்படு£றது. இக்கருவியை உபயோடக்கும்போது அடிக்கடி ஊசிக்கு 
எண்ணெய்‌ விடல்‌ வேண்டும்‌. 


படம்‌ 17], 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 189 
தட்டைமுனைத்‌ தூறப்பணம்‌ 


இது, கோணவடிவுக்‌ கூர்ப்பகூதியையுடைய துளைகருவியால்‌ தளைக்கப்‌ 
பட்ட துவாரத்தினடிப்பகுகியை மட்டப்படுத்‌ தவுதவுறது. 


படம்‌ 172. 
மையந்துளை துறப்பணம்‌ 
சாதாரணமாக, இக்கருவியினிரு முனைகளும்‌ கூராக்கப்பட்டிருக்க்றன. 
கடைச்சலெந்திரத்திற்‌ கடைவதற்காக உலோகத்தில்‌ மையந்துளைப்பதற்கு 
இது உதவன்றது. 
மெலிதமர்த்‌ தூறப்பணம்‌ 


இதில்‌, கூம்புவடிவாயமைந்துள்ள கூரான விளிம்புகள்‌ பலவுண்டு. 
,தருகாணிகளின்‌, அல்லது தறையாணிகளின்‌ தலைகள்‌ நன்றாக அணையு 
மாறு துவாரங்களை த்‌ தோண்டுதற்கு இது உபயோ௫க்கப்படூகறது. 





படம்‌ 17. 


தகட்டுப்பூண்‌ உளி 
இதில்‌, மத்தியில்‌ உளியுடன்‌ கூடிய கூரொன்றும்‌, இதற்குச்‌ செங்‌ 
கோணமாயமைந்துள்ள மெல்லிய குறுக்குச்‌ சட்டத்திலே சீராக்கத்தக்க 
உளிகளிரண்டும்‌ உள்ளன. தகட்டூப்‌ பூண்களை வெட்டுவதற்கும்‌ மெல்லிய 
வுலோகத்தில்‌ பெரிய துவாரங்களையிடுவதற்கும்‌ இது உதவுறது. 


190 உலோக வேலை 
துறப்பணப்‌ பொறிகள்‌ 


துறப்பணப்‌ பொறிகளை மூன்று வகைகளாகப்‌ பிரிக்கலாம்‌: அவை 
யாவன :-- 






வேகம்‌ ஆள்‌ 
ஒயர்ப்‌ பெட்டி 


படம்‌ 174, 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 197 


(1) தரை நிலைத்‌ துறப்பணப்‌ பொறி:--தரையிற்‌ பொருத்தப்படுன்ற 
இப்பொறிகள்‌ அளவிற்‌ பெரியனவாகும்‌. 

(2) மேசைத்‌ துறப்பணப்‌ பொறி.--இவற்றால்‌, சாதாரணமாக, விட்டம்‌ 
$ அங்குலம்‌ வரையுந்‌ தடிப்புளள ஊ௫ிகளைக்‌ கொண்டூ தளைக்கலாம்‌. 

(3) கைத்‌ துறப்பணப்‌ பொறியும்‌ மார்புத்‌ துறப்பணப்‌ பொறியும்‌.--இவற்‌ 
றாற்‌ சிறிய துளைகளையே குளைக்கலாம்‌. 

(1) தரை நிலைத்‌ துறப்பணப்‌ பொறி. நவீன துறப்பணப்‌ பொறிக 
ளொவ்வொன்றிலும்‌ இயக்குவதற்காக ஒவ்வொரு “£ மோடடர்‌ ?? பொருத்‌ 
தப்பட்டிருக்கிறது. வேகத்தைக்‌ கூட்டவுங்‌ குறைக்கவும்‌ ஏற்றதாயமைந்‌ 
துள்ள கூம்புக்‌ கப்பி (மேய!) யின்‌ மேல இரு மூனையுமிணைந்துள்ள 
ஒரு இறப்பர்‌ நாடாவோடிச்கொண்டிருபபதால்‌ “மோடடர்‌” இயங்கெகொண் 
டேயிருக்கும்‌. துறப்பணஷசியயக்‌ £ழுக்கனுப்புவதற்குப்‌ பற்சக்கரத்திற்‌ 
பொருத்தப்பட்டுள்ள நெம்புகோல்‌ உதவுகிறது. 

பெரிய வேலைகளுக்கான இப்பொறியின்‌ பிரதானவுடல்‌ வட்டவடி வாய்‌, 
அல்லது பெட்டிவடிவாய்‌ அமையும, தரையிற்‌ பொருத்தப்படும்‌ பாதம்‌ 
'மிகவும்‌ பாரதாரமானதாயமைந்திருக்கும்‌. 

வட்டமானவுடலையுடைய துறப்‌ 
பணப்‌ பொறியின்‌ பாதம்‌, பார 
மானவுலோகத்தைத்‌ துளைக்கும்‌ 
போது துளைகஞும்‌ மேசையாக உப 
யோகப்படும்‌. 

நாடாமூலம்‌ இயங்கும்‌ பொறி 
மின்‌ வேகத்தைக்‌ கூட்டவுங்‌ 
குறைக்கவுங்‌ கூம்புக்‌ கப்பியுதவு 
கிறதெனினும்‌, “விசை” யுடன்‌ 
கூடிய பொறிமின்‌ வேகத்தைக்‌ துளைசக்கை 
கூட்டிக்‌ குறைப்பதற்குத்‌ துணைப்‌ 
பொறிப்‌ பெட்டி உதவுறது. 

பெட்டி, வடிவான உடலையுடைய 
பொறியில்‌ (படம்‌ 174) மாற்றி 
நெம்பு கோலைச்‌ சுற்றி, உயர்த;இப்‌ 
பணிக்கக்கூடிய தட்டொன்று பொ 
ருத்தப்பட்டிருக்றது. பிரதான 
வுடலில்‌ இத்தட்டு, பொறி வழுக்‌ 
கிகள்‌ இரண்டினூடே செல்கிறது. 

(2 மேசைத்‌ துறப்பணப்‌ பொ 
றி. -வேலை மேசையிற்‌ சத்தி 
வாய்ந்ததாய்ப்‌ பொருத்தப்பட்டி படம்‌ 





102 உலோக வேலை 


ருக்கும்‌ இத்துறப்பணப்‌ பொறியைக்‌ கைகளினாலும்‌ “ மோடடர்‌ '” வலுவி 
னாலும்‌ இயக்கலாம்‌. (படம்‌ 68, பக்கம்‌ 78. முதலாம்‌ புத்தகம்‌) வார்ப்‌ 
பிரும்பினாலாக்கப்பட்ட பாதத்தையும்‌ சீர்ப்படுத்தக்கூடிய (&0ர118%௧1௦) 
தாய்ப்‌ பொருத்தப்பட்டுள்ள கையில்‌ கதிரையு (8றற்016) மூடையது. 

நேராக அமைந்துள்ள இக்கதிரின்‌ உச்சியில்‌ பாரமளிப்பதற்காக ஒழுங்கு 
செய்யப்பட்ட கைச்சக்கரமொன்றும்‌, €ழோரத்தில்‌ தளைக்குமூசியைப்‌ பொரு 
த்துவதற்காகச்‌ சீர்ப்படுத்தக்கூடிய துறப்பணச்‌ சக்கையொன்றும்‌ பொருத்‌ 
துப்பட்டி ருக்கின்றன. 

இப்பிரதான கதிருடன்‌ செங்கோணமாயமைந்துள்ள வேறொரு சிறிய 
கதிரும்‌ உண்டு. இதலனொரு ஓரத்தில்‌ தரஙகு துணைப்பொறி ($னவிகம்‌ ஐ82) 
யும்‌ மற்றையவோரத்தில்‌ சேர்க்கைக்கையும்‌ விசையாள்சில்லும்‌ பொருத்தப்‌ 
படம்‌. இறிய கதிரிலுள்ள துணைப்பொறிச்‌ சில்லு பெரிய கதிரிற 
பொருத்தப்பட்டுள்ள பறசக்கரத்துடன்‌ இணைந்திருக்கிறது. 

(3) கைத்‌ துறப்பணப்‌ பொறியும்‌ மார்புத்‌ துறப்பணப்‌ பொறியும்‌.--சிறிய 
துளைகளைத்‌ தளைப்பதற்கு இச்‌ சிறிய துறப்பணப்‌ பொறிகள்‌ உபயோகிக்கப்‌ 
படன்றன. (முதலாம்‌ புத்தகத்தில்‌ முறையே 64, 66 ஆம்‌ படங்களை? 
79, 74 ஆம்‌ பக்கங்களிற்‌ பார்க்க). மேசைத்‌ துறப்டணப்‌ பொறிமின்‌ 
இயக்கமும்‌ இதனியக்கமும்‌ ஏறத்தாழச்‌ சமமெனினும்‌, கைத்துறப்பணப்‌ 
பொறிக்குக்‌ கையினாலும்‌ மார்புத்‌ துறப்பணப்‌ பொறிக்கு மார்பினாலும்‌. 
பாரங்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. 





பற்சக்கரத்‌ துறப்பணப்‌ பொறிகளை, நவீன கம்மாலைகளில்‌ ஏற்சில 

சந்தர்ப்பங்களிலேயே உபயோடக்கறார்கள்‌. தரை நிலைத்‌ துறப்பணத்தாற்‌ 
துளைக்கமுடியாதனவற்றை அதாவது, கட்டிடங்களிற்‌ பொருத்தப்படும்‌-- 
உலோக வளைகளைத்‌ துளைப்பதற்கே இவை பிரயோசனப்படூன்றன. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 105 


துளைக்கையில்‌ பொருளைப்‌ பிடிக்கும்‌ பிடிகருவி..--துளைக்கும்போது, கவலை 
யீனமாகப்‌ பொருளைப்‌ பிடிப்பதால்‌ ஆபத்துக்கள்‌ நேரிடக்கூடும்‌. எனவே, 
பிடிகருவியால்‌ மூறையாகப்‌ பொருளைப்‌ பிடித்துக்கொண்டே தளைக்கத்‌ 
தொடங்க வேண்டும்‌. 

கருவியாக்‌கியின்‌ பிடிகருவி.--மெல்லுருக்காலாக்கப்பட்டு மேற்றளம்‌ வன்‌ 
மையாக்கப்பட்டுள்ள இக்கருவிகளினால்‌ துளைக்கும்போதம்‌ இருகும்போதும்‌ 
பொருளைப்‌ பிடித்துக்‌ கொள்ளலாம்‌. 





படம்‌ 177. 


துளைப்‌ பிடிகருவியும்‌ தண்டும்‌ லு எதுளைப்பதற்காக வட்டமான 
உலோகச்‌ சட்டத்தில்‌ அடைய ரளமிடும்போதும்‌ பிறகு வளைக்கும்போதும்‌ 
அசையாமலிருக்குமாறு இத்திண்டுகளின்‌ பீலிகளில்‌ வைத்துப்‌ பிடிகருவி 


களால்‌ இறுக்கக்‌ கொள்ளலாம்‌. . 


194 உலோக வேலை 
பொறியிடூக்க.- சற்சதுரமான உடலையுடைய உலோகச்‌ சட்டங்களைத்‌ துளைக்‌ 
கும்போது இதனையுபயோகக்கலாம்‌. 





படம்‌ 18. 


மெல்லிய தகட்டூத்‌ துண்டுகளைக்‌ துளைக்கும்போது கையிடுக்கயோற்பிடி.த்‌ 
துத்‌ துளைப்பது நன்று. 








படம்‌ 179. 


ஓ. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 195 
துளைக்கும்‌ போது முக்‌கேயமாய்‌ அறிய வேண்டியவை 


(1) தளைக்கபபட வேணடிய இடத்தை முதலில அடையாளப்படுத்திக்‌ 
கொளளுதல வேண்டும்‌. சிறிய துவாரமாமிருநதால மையவமுகூயால 
டையாளபபடுத்துகல நன்று. துளைககும்‌ ஊாசிமின முனை இணையக கூடிய 
தாய்‌ அவவடையாளததையிட்டுக கொளள மறநதுலிடக கூடாது. 

(2) ₹* விடடததிறகு மேறபடட துவாரஙகளைத துளைபபதறகு, துளைகக 
வேண்டிய துவாரததின்‌ லிடடததிறகேறப, பிரி கருவியால ஒரு வட்டத்தை 
வரைந்து கொளளுதல வேணடூம. அபபரிதியின மேல, சமமான தூரத்தில்‌ 
மையவமுக்கயடையாளஙகள நான்ீனையிடல வேண்டும்‌. இவ்வடையாளங 
கள, நானூனாலும பிமைமிலலாமல துறபபணததால துளைக்கலாமா 
என்பதைப பாராததுக கொளள வேணடும. நழுவி விடாமலிருபபதற்காக, 
துளைககு மார சரியாயணையுமாறு மையததை அடையாளபபடுததுதல வேண்‌ 
டூம. 

(3) தளைககுமூசககு நேராகத்‌ துளைககபபட வேணடிய துளையின்‌ சரி 
டபான மததி அமைநதிருக்குமாறு, பொருளை ஒழுகு செய்து, சரியாகத 
துளைபபதறகு ஆதாரமாக அதனை அசையாமல இறுககமாகப்‌ பிடிததுக 
கொளளுதல வேண்டும. 

(5) துளைக்குமூசி சிறிது துளையில உளளிடடதும ஊசியைத தூக்கத 
துவாரததின்‌ துளை சரியாகத்‌ தொடஙகபபடடூளளதா வென்பதைப பரி 
சோதுததல்‌ வேணடும்‌. அபபடிச்‌ செய்யாலிடடால துவாரததின மத்தியைச்‌ 





படம 180. 


சரிபபடுதத வேணடி நேரிடும. சரிப்படுத்துவதறகு மையவமுக௫யை, அலலது 
வட்ட மூககுவி (00ம்‌ ௩௦௯ க்ஸ்‌ யை உயயோகிககலாம்‌ (180 ஆம்‌ 
படததைப பாகக்‌. துளையசிமின முழு விட்டமும உலோகததில்‌ 
உளவிடடால, சரிமததியைச சரிபபடுததுதல கடினமாகும்‌. 


196 உலோக வேலை 


(5) அகன்ற துவாரத்தையிட வேண்டுமானால்‌, முதலில்‌, சரிமையத்தில்‌ 
சிறிய துவாரத்தையிட்டுக்‌ கொண்டு, பிறகு ஏற்றவளவான பெரியவூசியினால்‌ 
துளைக்கத்‌ தொடங்க வேண்டும்‌. 

(6) தளைக்கு மூசிக்கு அளவுக்கு மீறிப்‌ பாரமளித்தலால்‌ ஊசியுடைந்து 
போவதுடன்‌ நேராகத்‌ துளையேற்படாமல்‌ பக்கமாயேற்படவுங்‌ கூடும்‌. எனவே 
அளவாகப்‌ பாரமளித்தல்‌ வேண்டும்‌. 


(7) துளைக்குமூசியைச்‌ சுற்றும்போது உலோகங்களின்‌ தன்மைகளுக்கேற்ற 
தாகச்‌ சுற்றுதல்‌ வேண்டும்‌. உகாரணமாக, இரும்பையும்‌ உருக்கையும்‌ 
துளைக்கும்‌ போது குறைவான வேகத்துடனும்‌ பித்தளை வெண்கலம்‌ 
போன்ற உலோகங்களைத்‌ துளைக்கும்‌ போது கூடுதலான வேகத்துடனும்‌ 
சுற்றுதல்‌ வேண்டும்‌. 

துளைக்குமூ€--கஇப்பு:--துளைக்கு மூசியினாற்‌ சரியான பலனைப்‌ பெற 
வேண்டுமானால்‌, ஊசியைச்‌ சுற்றும்‌ ஒவ்வொரு தடவையும்‌ பொருளில்‌ 
(உலோகத்தில்‌) தளைக்கப்படும்‌ பகுதியை ஆட்சி செய்ய வேண்டும்‌. துளைக்கு 
மூசி ஒரு முறை சுற்றுவதாலேற்படம்‌ துளைப்பினளவைக்‌ கதிப்பு (17668) 
என வழங்குவர்‌. செய்யப்படும்‌ வேலைக்‌ கேற்றதாய்‌ வெட்டுமளவைக்‌ கூட்டி ௨ 
யுங்‌ குறைத்துங கொள்ளலாம்‌. கையாற்‌ பாரங்‌ கொடுத்துச்‌ சுற்றுதல்‌ 
கில வேலைகளுக்கேற்றதெனினும்‌ ; விசேடமாகப்‌ பெரிய துளையூசியால்‌ 
துளைக்சூம்போது பொறியின்சுயவியக்க முறையை உபயோ௫த்தல்‌ நன்று. 

துளைக்கும்‌ வேகம்‌:--துளைக்குமூசியால்‌ ஒரு நிமிடத்திற்குத்‌ தோண்டப்‌ 
படம்‌ அளவு இத்தனை அடிகளென்பதே துளைக்கும்‌ வேகமென இங்கு 
கருதப்படு. 

சாதாரண வேலைகளில்‌, கரியுருக்குத்‌ துளையூசிகளின்‌ துளைக்கும்‌ வேகம்‌ 
80 அடி தொடக்கம்‌ 40 அடி வரையில்‌ ஏற்றவளவினதாயும்‌ கடுகதி 
யுருக்குத்‌ துளையூசிமின்‌ வேகம்‌ 70 அடி தொடக்கம்‌ 100 அடிவரையில்‌ 
ஏற்றவளவினதாயுமிருக்கும்‌. செய்யும்‌ வேலைக்கேற்ப இவை மாறுபடக்‌ 
கூடியன. துளையூசிகளின்‌ இருமுனைகளும்‌ விரைவில்‌ தேய்ந்தொழிதல்‌, 
அளவுக்கதிகமான வேகத்தில துளைக்கப்பட்டுள்ள தென்பதனையே தெரியப்‌ 
படுத்துகிறது. 


துளைக்கும்‌ வேகம்‌ 








உலோகங்கள ஒரு நிமிடத்திற்கு இத்தனை அடிகள்‌ என்பது 
வல்லுருக்கு மிகக்‌ குறைந்தது 15 தொடக்கம்‌ 20 வரை 
மென்கருவியுருக்கு 4 20 25 ட] ன்‌ 
வார்ப்பிரும்பு ள்‌ 2 த 95 ன்‌ 
மெல்லுருக்கு ஸி 80 மி 95 ர 
பித்தளை ்‌ 6௦ ி 1௦0. 





கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 197 


கரியுருக்குத்‌ துளையூசியின்‌ வேகமே இங்கு தரப்படடள்ளது. கடுகதியூருக்குத்‌ 
துளையூசியின்‌ வேகம்‌ இதனிரு மடங்காயிருக்கும்‌. 

பிரம்‌ விதிப்படி துளைக்குமூசி ஒரு நிமிடத்தில்‌ எத்தனை முறைகள்‌ 
சுற்றுறைதென்பதை அறிந்து கொள்ளலாம்‌. 
தற்கும்‌ கஷ்ட நிமிடத்தில்‌ சுற்றும்‌ முறைகள்‌ % துளையூசியின்‌ பரிது (அங்குலத்தில்‌) 

12. 
ஆக டது. வே. 7412 
எர க்‌ துளையூசியின பரிதி அங்குலத்தில்‌ 
£ நி. சு. மு. :--நிமிடத்தில்‌ சுற்றும்‌ முறைகள்‌ 
ட து. வே :--துளைக்கும்‌ வேகம்‌ ] 

உதாரணமாக, 3” விட்டமுள்ள ஊசியின்‌ நி. சு. மு. 382 ஆகக்கொள் 
ளும்போது துளைக்கும்‌ வேகம்‌ பின்வருமாறே அறியப்படும்‌. 

3” ஊகியின்‌ துளைக்கும்‌ வேகம்‌ - 33% 

௮ 25 அடி (சாதாரணம்‌) 
இவ்வாறே துளைக்கும்‌ வேகம்‌ தரப்பட்டால்‌, ஒரு நிமிடத்திற்குச்‌ சுற்றும்‌ 
முறைகள்‌ எத்தனை யென்பதை முன்காட்டிய விதிப்படி அறிந்து கொள்ள 
லாம்‌. 

(8) இரும்பையும்‌ உருக்கையும்‌ துளைக்கும்‌ போது, துளைக்கு மூசியை ஏற்ற 
இரவத்திலிட்டுக்‌ குளிராக்கக்‌ கொள்ள வேண்டும்‌. இல்லாவிடில்‌, ஊசியின்‌ 
கூர்ப்பகுதி சூடாகி வன்மையற்றுப்போகும்‌. அப்படியானால்‌ சாணைக்கல்லிற்‌ 
பிடித்துக்‌ கூராக்டு வன்மையாக்க வேண்டி நேரிடும்‌. 

உராயவு நீக்குந்திரவம்‌ :--துளைக்குமூசி இயங்குகையில்‌ குளிராயிருத்தற்‌ 
கும்‌, கூர்ப்பகுதியின்‌ முனைகள்‌ தேய்வதைக்‌ குறைப்பதற்கும்‌, வேகத்‌ 
தையுண்டாக்குவதற்குமாகப்‌ பின்வரும்‌ நெய்கள்‌ ஏற்புடையன. பெரும்‌ 
பாலும்‌ கரையத்தக்க வெண்ணெய்‌ (8௦101௦ ௦41) உபயோடக்கப்படு£றது. 
இதை இலேசாக நீருடன்‌ கலக்கலாம்‌. 

பன்றி நெய்‌ சிறந்த தெனினும்‌ விலையதிகமாதலால்‌ உபயோடிப்பது 
குறைவாகும்‌. பன்றி நெய்யுடன்‌ மண்ணெண்ணெயைக்‌ கலந்து உபயோகப்‌ 
பதால்‌ செலவு குறையும்‌. சேடமாக, மிகத்‌ தடித்தவு லோகத்தைத்‌ 
இருகுதற்குப்‌ பன்றி நெய்யுடன்‌ கெந்தகம்‌ கலந்த உராய்வுநீக்கும்‌ 
நெய்யே சிறந்தது. 


துளைக்கும்‌ போது உபயோகக்குந்‌ இரவங்கள்‌ 
அலுமினியம்‌ :-- கரையத்தக்க வெண்ணெய்‌ (8௦1ம்‌1௦ வி!) மண்தெய்யும்‌ பன்றிநெய்யும்‌. 
கலந்த கலவை. 
பித்தளை நெய்‌ தேவையில்லை, எனினும்‌, கரையத்தக்க நெய்‌, அல்லது மண்ணெய்‌ 
பன்றிநெய்க்ககவையையே உபயோ க்கலாம்‌. 


196 உலோக வேலை 


வெணகலம்‌ 2 நெய்‌ தேவைமிலலை. தேவைபபடின கரையததகக தெயயை உபயோகிக்‌ 
கலாம. 

வார்பபிரும்பு :--- நெய தேவவையிலலை. தேவைப்படின கரையததகக நெயயை உபயோகக்கலாம்‌. 

செம்பு -- கரையத்தகக நெயயை, பனறி நெயகஃலவையை உபயோூகஉலாம்‌. 

மெலலுருக்கு :-- கரையதகக£ஈ நெய, பனறி நெயககலவையை உபயோூகஃலாம. 

கலப்புருககு :-- கரசையததகக நெய, பனறி நெயகஃலவைய உபயோகிகசலாம. 

கருவியுருககு :-- கரையததக5 நெய. பனறி நெயக ௨லவையை உபயேகிககல-ம்‌. 


மகனீசு உருககு :-- நெய தேவையிலலை; உலாநதிருககும போதே துளைககலாம்‌. 
பனறிமிருமபு :-- கரையததககநெய, பனறிநெயக..லவை, 


40. அகலஞ்‌ செய்தல்‌, அல்லது தவ்வகலஞ்‌ 
செய்தல்‌ 


மிகவும்‌ மென்மையான துளையைத்‌ தளைககு மூசியால துளைததல்‌ சிறிது 
கடினமாகும்‌. எனவே, தேவையான துளைமின லிடடததைப பாாகூலும்‌ 


ஷ்‌ அநகுலக குறைநததாகத்‌ துளையிடடு அகறசிக்‌ கருவியால தேவை 
யான வளவுக்கு மெனமையாகத தோணடூதல வேணடும்‌. கையாற்‌ 
பிடித்துச்‌ சாணைக்‌ கலலில இடடிய துளையூசியினாலிடபபடும்‌ தளை, சரியான 
வட்டமாயமையாது ; இபபடியான துளையைச்‌ சரிபபடுததுதறகும அகறிக்‌ 
கருவியுதவுகிறது. 

அதுமட்டுமனறி, தோணடபபடட துவாரததைக்‌ கூமபாக்குவதறகும்‌ 
கூம்பாகயே அகறசிக கருலியுபயோகபபடூகறது. பலவளவான விடடங்களை 
யுடைய அகறசிக கருவிகளாககபபடடுளளன. விடடஙசளைச சீர்ப்படுத்திக்‌ 
கொளளககூடிய அகறசிக கருலிகளுமுணடு. 





படம்‌ 181, 


41. நியமத்‌ இருகாணிப்‌ புரியினங்கள்‌ 


வேலைகளுககேறற உருலிலும, அளவிலும அககபபடடூளள பல்வகைத்‌ 
திருகாணீபபுரிகளுண்டு. 
திருகாண்பபுரியில அலமைநதிருக்கவேண்டிய மூன்று அமிசங்களாவன : 
1. உறுதி. 3. சததி. 3. நீடிப்பு, 
உறு இ.--பொரு ததபபடடுளள பகுதிகள்‌ உறுதஇயு ுடயனவாயிருத்தல. 


சக்தி... அ தாசசிசளையும தாககங்களையம்‌ தாங்கக்‌ கூடிய சத்தியைப்‌ 
பெற்றிருத்தல. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 199 


நை ப. நீண்ட காலம்‌ உபயோகிக்கக்‌ கூடிய 
தாயிருத்தல்‌. 





உ படம்‌ 182. 


இருகாணிப்புரிகளை, அவற்றினாற்‌ பெறும்‌ பிரயோசனங்களுக்கேற்க இரு 
பிரிவாகப்‌ பிரிக்கலாம்‌. 





படம்‌ 188. 


முதலாவது பிரிவு.--பகுதிகள்‌ பல ஒன்றாகப்‌ பொருத்தப்பட்ட, மேற்ற 
எங்களினிடையே (ஒவ்வொன்றும்‌ நெருங்கி தாக்கத்தைக்‌ கொடுக்கக்‌ 
கூடிய, திருகாணிப்புரிகள்‌. 


200 உலோக வேலை 


இரண்டாவது பிரிவு.-இயக்கத்தை எற்படுத்துதற்கும்‌, மாற்றுதற்கும்‌ 
ஏதாவதொரு நிலையத்திலமைந்துள்ள பொறியின்‌ பகுதியைச்‌ சீர்ப்படுத்து 
வதற்கு உபயோகிக்கும்‌ திருகாணிப்‌ புரிகள்‌. 
முதலாவது பிரிவினைச்‌ சேர்ந்த தருகாணிப்புரிகள : 
(1) ௫.8.) பிரித்தானிய நியம விற்றுவேதுப்புரி. 
(5) (௨.8) பிரித்தானிய நியமக்‌ குழாய்ப்புரி. 
(9) (2.8.) பிரித்தானிய நியம மென்புரி. 


க றப படம்‌ 184, 
யப ப டபபது அ 





(4) ம..&.) பிரித்தானிய சங்கப்புரி. 

(5) ஒன்றாகப்‌ பரும்படியாக்யே புரி (பீம்1மம்‌ ஸோ) 0. 11. 0. 
(6) ஒன்றாக மென்மையாக்வயேபுரி (மருப்£168 11௦) 0.1, ரா, 

(7) அமெரிக்க நாடடுப்‌ பரும்படியாக்கே புரி. 

(8) மீற்றர்‌ புரி. 


படம்‌ 185. 





ம்‌ 
பப்ப. 


இரண்டாவது பிரிவைச்‌ சேர்ந்த புரிகள்‌. 
(1) நுனிப்புரி. 
(2) சதுரப்‌ புரி. 
(8) தாங்கப்புரி (30௭). 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 201 





(8. 8.) பிரித்தானிய நியம விற்று வேதுப்புரி.--இது, பிரித்தானியாவில்‌ 
அற்‌கரிக்கப்பட்ட புரியாகும்‌. இதன்‌ 17 வடிவக்கோணம்‌ 55” பாகையாகும்‌ . 
55₹ பாகையான இதன்‌ சமதுவிபாத முக்கோணத்தின்‌ தளம்‌ 96 
பங்காயும்‌ புரியின்‌ ஆழம்‌ புரியிடைத்‌ தூரத்தின்‌ :04 பங்காயுமிருக்கும்‌. 
ழுக்கோணத்தினது முழுவுயரத்தின்‌ $ பங்கு வீதம்‌ முடிவிலும்‌ முதலிலும்‌ 
வட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே, புரியின்‌ ஆழம்‌ முக்கோணத்து முழு 


1] 


வுயரத்தின்‌ $ பங்காகும்‌. 





விற்று வேதுப்‌ புரி 


படம்‌ 187. 


நியம விற்று வேதுப்புரி 
இ. பி. 1891 ஆம்‌ ஆண்டிலிருந்து உபயோசிக்கப்பட்டுவரும்‌ இப்புரி, 
“சர்‌, யோசேப்பு விற்று ” என்பவரின்‌ படைபபாகும்‌. பிரித்தானியாவில்‌ 
நியமப்புரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதற்‌ புரியும்‌ இதுவேயாகும்‌. சுருக்க 
மாக, இதனை %. 8. 94. என்றும்‌, மென்புரியை 1. £. 1. என்றும்‌, 
குமாய்ப்புரியை %. 8. 1. என்றும்‌ வழங்குவர்‌. இவை மூன்றும்‌ 
உருவில்‌ ஒரேமாதிரியானவை. 


209 உலோக வேலை 


அமெரிக்க நாட்டுப்‌ பரும்படியாக்கய புரி.--௱. பி, 1864 ஆம்‌ ஆண்டில்‌ 
அமெரிக்காவில்‌ பிறாங்களின்‌ பணித்துறையாளரால்‌ இது முதன்முதலாக 
உபயோகக்கப்பட்டது. நியம விற்று வேதுப்புரியைப்போல்‌ இதுவும்‌ மூக 
கோண வடிலினதாகும்‌. உயரத்தில்‌ 3 பங்கு வீதம்‌ புரியின்‌ முதற்‌ 
பகுதியும்‌ முடிவுப்பகுஇியும்‌ வெட்டப்பட்டு மட்டப்படுத்தப்பட்டிருக்ன்றன. 
எனவே, புரியின்‌ ஆழம்‌ முக்கோண முழுவுயரத்‌இன்‌ முக்காற்‌ பங்காகும்‌. 





செலாப்‌ புரி 
படம்‌ 188, 


இதன்‌ சமதுலிபாத முக்கோணத்தின்‌ உயரம்‌ தளத்தின்‌ -800 பங்காயும்‌ 
புரிமின ஆமம புரியிடைத்‌ தூரத்தின்‌ -65 பங்காயுமிருக்கும்‌. 





படம்‌ 189, 


பரும்படியாக்கிய புரியும்‌, விற்றுவேதுப்‌ புரியும்‌ சுரைகள்‌, புரியாணிகள்‌, 
குமாய்கள்‌ முதலிய பொதுப்‌ பொறியியல்‌ வேலைகளுக்கு உதவுன்றன. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 1 


பிரித்தானி௰ சங்கப்புரி.--(ம£ர்வ்ஸ்‌ ௧85004௧11௦. நாகம) இதனைச்‌ சுருக்க 
மாக, ம. &. புரியென வழங்குவர்‌. இது மென்திருகாணிப்‌ புரிகளுக்காக 
உபயோடக்கப்படுகறது. 

சாதாரண வேலைகளுக்காகப்‌ பெரும்பாலும்‌ “010” அளவுள்ள 
ம. &. புரிகளே உபயோடக்கப்படு்றன. விசேடமாக, இப்புரி மின்னுபகர 
ணங்கள்‌, மின்கருவிகள்‌, கடிகாரங்கள்‌ போன்ற நுண்ணிய பொருட்களை 
யமைப்பதற்கு உதவுகிறது. 

இதன்‌ 7 கோணம்‌ 473 பாகையாகும்‌. முக்கோணத்தின்‌ முழுவுயரத்தின்‌ 
1 பங்கு வீதப புரியின்‌ முதற்பகுதியும்‌ முடிவுப்பகுதியும்‌ வட்டமாக்கப்‌ 
பட்டிருக்கும்‌. 

அங்கேேரிக்கப்பட்டபுரி.--இது, “ பிரித்தானியா, ஐக்கிய அமெரிக்கா, கனடா 
ஆய முததேசங்களிலும்‌ அங்கேரிககப்பட்ட பொதுவினமாகும்‌. இதனினத 
தைச்‌ சேர்ந்த புரிகள்‌ முப்பிரிவாகும்‌. அவையாவன : 

(1) 1.11. 0. ஒன்றாகப்‌ பரும்படியாக்கயேபுரி. 

(8) 0. 11. 1, ஒன்றாக மென்மையாக$ய புரி. 

(9) 1.1. 5. ((பரபிரர்சம்‌ இறக்க] நாம்‌) விசேட ஒன்றாகிய த ர்ப்ஜுவரி 





்‌்‌ 7 
்‌ | யி கு 





நியமப்‌ (ப) புரி 


படம்‌ 190, 


மீற்றர்ப்புரி.-ச.பி. 1898 ஆம்‌ ஆண்டு இப்புரி தேசிய சஙகத்தாரால்‌ 
அந௩௫கரிக்கப்பட்டது. விசேடமாக இப்புரி, ஐரோப்பாவிற்றான்‌ உபயோ௫க்கப்‌ 
படறது. மி. மீ. 6 தொடக்கம்‌ மி. மீ. 80 வரையும்‌ பலவளவுகளில்‌ 
இப்புரிகள்‌ செய்யப்படன்றன. இதன்‌ * கோணம்‌ 60” பாகையாகும்‌. 

நுனிப்புரி.--இதன்‌ கோணம்‌ 29” பாகையாகும்‌. இப்புரியின்‌ உச்சியும்‌ 
அடியுந்‌ தட்டையானவை. இப்புரி, கடைச்சலெந்திரத்தில்‌ ஈயத்திருகாணி 
களுக்காகவுபயோ௫க்கப்படுறது. ஈயத்திருகாணியின்‌ இரண்டு பிளவுகளும்‌ 
சுலபமாக அணைவதால்‌, சதுரப்‌ புரியைப்‌' மடடம்‌ நுனிப்புரி சிறந்த 


தாகும்‌. 


5904 உலோக வேலை 


அனிப்புரி 


படம்‌ 191, 


சதுரப்‌ புரி.--சம விட்டத்தையுடைய விற்றுவேதுப்புரியின்‌ புரியிடைத்‌ 
தூரத்தைப்‌ போல்‌ இருமடங்காகச்‌ சதுரப்‌ புரியின்‌ புரிமிடைத்‌ தூரத்தைக்‌ 
கொண்டால்‌, இப்புரியின்‌ அகலமும்‌ ஆழமும்‌ அதன்‌ புரியிடைத்‌ தூரத்‌ 
தின்‌ அரைப்பங்கற்குச்‌ சமானமாகும்‌. 

பொறிகளின்‌ வலுவை (1௭௭) வேறோரிடத்திற்குச்‌ செலுத்துவதற் 
குச்‌ சதுரப்புரியு தவுறது. கடைச்சலெந்தரச்‌ சேணம்‌, சமாந்தரமான விடுக, 
பொறிகளின்‌ தட்டு, விசையழுத்தி ஆதியவற்றை இயக்குவதற்கும்‌ சதுரப்‌ 
புரியுபயோகப்படுறது. 





படம்‌ 192, 


படம்‌ 193. 


தாங்கப்‌ புரி--விற்றுவேதுப்‌ புரிமினதும்‌ தாஙகு புரிமினதும்‌ புரியிடைத்‌ 
தூரம்‌ ஒரேயளவானவை. இதன்‌ ஒரு சரிவு அச்சுக்குச்‌ செங்கோணமாயும்‌ 
மற்றைய சரிவு அதற்கு 45” கோணத்திலுமிருக்கும்‌. விரைந்து விடு 
மிடுக்கமின்‌ தாடைகளை விரிப்பதற்கு சதுரப்புரியிலும்‌ பார்க்க இப்புரி மிகப்‌ 


கருவிகளும்‌ வேலை.முறைகளும்‌ ்‌ 205 


பொருத்தமானது. “37” புரியாலும்‌ சதுரப்புரியாலும்‌ செய்யக்‌ கூடிய 
வேலைகளை இதனாற்‌ செய்யலாம்‌. 





42. இருகாணிப்‌ புரிவெட்டல்‌ 


உ உட்புரி, வெளிப்புரி என, திருகாணிப்புரிகள்‌ இருவகைப்படும்‌. இவற்றைப்‌ 
பற்றி முதலாம்‌ புத்தகத்திற்‌ படித்திருக்கறோ மாதலால்‌, இங்கு சுருக்கமாக 
ஆராய்வோம்‌. 

ஓரங்குலத்திற்குக்‌ குறைந்த விட்டத்தையுடைய ஆணிகளினதும்‌ சுரை 
களினதும்‌ உட்புரிகளை வெட்டுதற்கு உட்புரிவெட்டியும்‌, வெளிப்புரி வெட்டு 
தற்குத்‌ திருகாணி வெளிப்புரி வெட்டியும்‌ கைச்சட்டமும்‌ உதவுின்றன. 
மிகவுஞ்‌ சீரானபுரிகள்‌, கடைச்சலெந்திரக் திலேயே வெட்டப்படூ்றன. 

பலவளவான விட்டங்களையுடைய உட்புரிவெட்டிகள்‌ திறமான கறுவியுருக்‌ 
கால்‌ ஆக்கப்படுகன்றன. 

உட்புரி வெட்டிகள்‌--கூம்பு உட்புரிவெட்டி, இடையான உட்புரிவெட்டி, 
அடித்திருகலுட்புரி வெட்டி என, மூவகைப்படும்‌. இவற்றை முறையே 
இல. 1, இல. 2, இல. 3 எனவும்‌ வழங்குவர்‌. 

முதலாவது உட்புரி வெட்டி.--முதலாவதாக, புரிகளையடையாளப்படுத்திப்‌ 
புரி வழி வெட்டவுதவுகறது. 

இரண்டாவது உட்புரிவெட்டி.---இரண்டாவதாக, புரிகளைப்‌ புனிதமாக 
லெட்டவுதவுகறது. 

மூன்றாவது உட்புரி வெட்டி.-கடைசியாக, புரியை வெட்டி முடிக்கவும்‌ 
அடித்தளம்‌ வரை புரியை வெட்டவுழுதவுறது. 

வெளிப்புரி வெட்டல்‌.--வெளிப்புரி வெட்டுதற்காகப்‌ பெரும்பாலும்‌ 
வெளிப்புரி வெட்டியும்‌ கைச்சட்டமுமே உபயோகப்படூன்றன. 

கைச்‌ சட்டங்கள்‌, மெல்லுருக்குலோகத்‌ தாலாக்கப்படுின்றன. 

வெளிப்புரி வெட்டிகளை, வார்ப்புருக்கனாற்‌ செய்து, பரும்படியாக்ப்‌ 
பதப்படுத்துகிறார்கள்‌. இதனால்‌, இவை மிகச்‌ சத்தியுடையனவாயிருக்ன்‌ 
914408 (12/69) 


206 உலோக வேலை 


றன. இதுமட்டுமனறி, இவற்றினுட்புறத்தே நேரான--கூரான பீலிகள்‌ 
தோண்டப்பட்டிருப்பதால புரிகளை வசதியாய வெட்டக்‌ கூடியனவாயுமிருக்‌ 
தனறன. 

சாதாரணமாக, வெளிப்புரி வெட்டிகள்‌, வட்டவடிவாயும்‌ செங்கோண 
வடிவாயுமமைக்கப்படுேறன. 


உயர்தரமான புரி வெட்டிகளைச்‌ சீர்ப்படுத்து, ஆழமாயும்‌ மென்மையாயும்‌ 
புரிகளை வெட்டலாம்‌. புரிகளை வெட்டத்‌ தொடங்குவதற்கு உதவியாயிருப்‌ 
பதற்காகப்‌ புரிவெட்டிமில முன்னாலமைந்துள்ள புரிகளில்‌ இரணரு, 
அல்லது மூனறு மொட்டையாக்கப்படன்றன. அதிகமாக, இம்மொட்டை 
யான புரிகள்‌, வெளிப்புரிகளை வெட்ட, ஏனைய புரிகள்‌ அவற்றை ஆழமாகத்‌ 
தோணடிச்‌ சுத்தபபடுத்துன்றன. 

கைச்‌ சட்டத்தாலும்‌ வெளிப்புரி வெட்டியாலும்‌ புரி வெட்டல்‌.--முதலாவ 
தாக, புரி வெட்டப்படும்‌ உலோகக்‌ கூரின்‌ மேல்‌ முகம்‌ சிறிது ஒடுங்குமாறு 
கூர்விளிம்பை அராவி விட்டால்‌, புரிவெட்டியாற்‌ சுலபமாகப புரிவெட்டத்‌ 
தொடககலாம்‌. கைச்சட்டத்தை இரு கரங்களாலும்‌ பிடித்துக்‌ கொண்டு, 
வலப்பககமாகப்‌ புரிவெட்டியைச்‌ சுற்றிப்படிப்படியாகப்‌ புரிகளை வெட்டலாம்‌. 
கைச்சடடத்தை நேராகப்‌ பிடிக்கத்‌ தவறினால வெட்டப்படும்‌ புரிகள்‌ பிழை 
யாூவிடும்‌. 

புரிவெடடி. இறுககமாய்ப்‌ பொறுக்கும்‌ போது, வனமையாய்ச்‌ சுற்றுதல்‌ 
கூடாது. பித்தளை தலிரந்த வேறு உலோகங்களுக்கெல்லாம்‌ புரிவெட்டும்‌ 
போது பொருத்தமான எண்ணெயை விடவேண்டும்‌. 


43. மானியினங்கள்‌ 
பொறிகளின்‌ உபகருவிகளையும்‌ செய்பொருளின்‌ பகுதிகளையும்‌ அமைக்‌ 

கும்போது, அவறறின்‌ பிமைசரியைப பரிசோதிப்பதற்கும்‌ அளவுகளை 
அறிவதறகுமாகப்‌ பலவகையான மானியினஙகள உபயோசகிக்கப்படுகின்றன. 
அவறறுள்‌ €ழ்வருவன முககியமானவை :_- 

(1) மேற்பரப்புமானி 

(2) மையமானி 

(3) ஆமமானி 

(4) இருகாணிமானி 

(5) கம்பிமானி 

(6) உணர்மானி 

(1) உயரமானி 

(8) துறப்பணமானி 

(9) ஆரைமானி 

(10) நுணுக்குமானி 


207 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 





ம்‌ 195 


புட 





படம்‌ 196. 





கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 209 


ணுக்கு ஆமமானியும்‌ வேணியர்‌ ஆழமானியும்‌ நுணுக்கமாக அளரப்ப 
தற்கு உபயோிக்கப்படு்றன. 





௨10 உலோக வேலை 


(4) இருகாணிமானி..-இம்மானி, கவசத்திற்குள்‌ வளைத்துவைக்கக்கூடிய 
பலவலகுகளாலானது. ஒவ்வொரு அலிூலும்‌ பலபற்களுண்டு. இப்பற்‌ 
களினிடைத்தூ£ரமும்‌ இதிற்‌ குறிக்கப்பட்டி௫ுப்பதைக்‌ காணலாம்‌. 

இருகாணிமானியின்‌ பற்களைக்‌ கவனித்துப்பார்தது புரிமினிடைத்‌ தூர 
த்தை நிர்ணயித்துக்‌ கொள்ளலாம்‌. ஒவ்வொரு அூலுமூள்ள 
புரியிடைத்தூர எண்களுக்குப்‌ பின்னுள்ள தசமக்கணக்குப்‌ புரியாழத்‌ 
இன்‌ இருமடங்கைக்‌ குறிக்கீறது. 

(5) கம்பிமானி முதலாம்‌ புத்தகத்தில்‌ 185 ஆம்‌ பக்கத்தில்‌ விவரிக்கப்‌ 
பட்டிருக்கறது. 

(6) உணர்மானி--இம்மானி (படத்திற்‌ தெரிவதுபோல்‌) மடக்தக்‌ கவரத்‌ 
துள்ளடக்கக்கூடிய இதழ்களையுடையது. இவ்லிதழ்களின்‌ தடிப்பு, தமச 
அங்குலங்களிற்‌ கணிக்கப்படகின்றன. தசம அங்குலங்கள்‌ 1$ தொடக்கம்‌ 
10 வரையுந்‌ தடிப்புள்ள இதழ்கள்‌ பல இதிலடங்கயுள்ளன. குறுகிய 
இடைத்தூரத்தை அளத்தறிவதற்கு இது உபயோகிக்கப்படுகிறது. அளந்‌ 


டது 





படம்‌ 20]. 


தறிய வேண்டிய தூரத்திற்கேற்ப, ஒரிதமை, அல்லது பலவிதழ்களை 
யுபயோடிக்கலாம்‌. மோட்டர்வண்டி, வானஷர்தி, சல்‌ போன்றவற்றின்‌ 
உபகருலிகளையமைப்பதற்கும்‌ இருத்துவதற்கும்‌ உணர்மானி தேவையாகும்‌. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ 97 


(2) உயரமானி..-- அுணுக்கமாயமைக்கும்‌ செய்பொருளை அளப்பதற்கும்‌ 
அடையாளமிடுவதற்கும்‌ பரிசோஇப்பதற்கும்‌ உபயோக்கும்‌ முக்ய கருவி 
களுள்‌ உயாமானி முதன்மையானதாகும்‌. செய்பொருளின்‌ குத்துயாத்தை 
யறிவதற்கும்‌, அடையாளங்களையிடுவதற்கும்‌ மையத்தைக்‌ கண்டு பிடிப்ப 
தற்கும்‌ இதுவுதவுறது. வேணியர்‌, உயரமானியால்‌ தசம அங்குலத்தில்‌ 
அணுக்கமாக அமாந்தறியலாம்‌. 

(8) துறப்பணமானி.--துறப்பணத்தின்‌ விட்டத்தைப்‌ பநிசோதுப்பதற்கு 
இதுவுபயோடக்கப்படுிறது. 4?” அங்குலந்‌ தொடக்கம்‌ (படிப்படியாய்‌ ஆ 
அங்குலவீதம்‌ மாறுபட்ட) $ அங்குலம்‌ வரை விட்டங்களையடைய துவாரங்‌ 
கள்‌ இம்மானிமிலிடப்பட்டிருக்ன்றன. ஒவ்வொன்றிலும்‌ அங்குலத்‌ தின்‌ 
பகுதிகள்‌ சாதாரண தசம பின்னங்களிற்‌ குறிக்கப்பட்டி ருக்கின்றன. 

(9) ஆரைமானி.--உணர்மானியின்‌ இதழ்களை மடிப்பதுபோல்‌ இதனலகு 
களையும்‌ மடித்துக்‌ கவசத்திற்குள்‌ வைக்கலாம்‌. தோற்‌ கவசத்திலுள்ள 
சில ஆரைமானிகளினலகுகளை வெவ்வேறாக ஒரு பிடியிலடித்து உப 
யோரிக்கமுடியும்‌. செய்பொருளின்‌ விளிம்புகள்‌, பீவிகள்‌ முதலியவற்றின்‌ 
ஷு ரைகளையளந்தறிய இதுஉதவுறது. 


2 





படம்‌ 202. 


(10) பொதுமட்டமானி.--பலமானிகளாற்‌ செய்யும்‌ வேலைகளை இம்மானி 
யாற்‌ செய்யலாம்‌. இதிற்‌ பொருத்திப்‌ பிரயோசனத்திற்‌ கெ௫ுக்கும்‌ பகுதி 
கள்‌ மூன்றாகும்‌. 


915 உலோக வேலை 


அவையாவன : (1) சோதனை மூலைமட்டத்தலை. (11) மையத்தலை. 
(ஷ்‌ தரங்குக்‌ கோணமானித்தலை. இம்மூன்றினையும்‌, முறையாக அடை 
யாளமிடப்பட்டுள்ள தடித்தவுருக்குக்‌ கோலில்‌ தேவையானபடி. பொருத்‌ 
துவர்‌. இப்பகுதி யொவ்வொன்றும்‌ சோதனை மூலைமட்டம்‌, உயரமானி, 
ஆழமானி, மையமானி, தரங்குக்கோணமானி எனும்‌ பல கருவிகளாற்‌ 
செய்யும்‌ வேலைகளைச்‌ செய்யவுதவு$ன்றது. 


(10) நுணுக்குமானி--இயக்கம்‌:--இதனைச்‌- சீர்ப்படுத்தும்போது, படத்‌ 
இல்‌ தெரிவதுபோல்‌, கதிரின்‌ முகமும்‌ மேலிணைப்பின்‌ முகமும்‌ விரிந்து 
கொடுக்னேறன. இவ்லிரிவாலேற்படும்‌ இடைவெளியில்‌, அளந்தறியவேண்‌ 





படம்‌ 208. 


டிய செய்பொருளை வைத்து, கதிரின்‌ முகம்‌ செய்பொருளைத்‌ தொடும்‌ 


வரையில்‌ குமிழினுதவியாற்‌ கதிரைச்‌ சுற்றுதல்‌ வேண்டும்‌. அப்பொழுது, 


குமிழினதும்‌ குழாயினதும்‌ அடையாளங்கள்‌ செய்பொருளின்‌ அளவினைக்‌ 
காட்டும்‌. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ இட்‌ 


. ஒழுங்கான அடையாளங்களை வாசித்தல்‌.--அங்குலங்களில்‌ அளப்பதற்கு 
ஒழுங்குசெய்யப்பட்டுள்ள நுணுக்குமானிக்‌ கதிரினது இருகாணிப்புரியின்‌ 
புரிமிடைத்தூரம்‌ ஆ அங்குலமாகும்‌. (அதாவது, அதன்‌ ஒரு அங்குலத்‌ 
தில்‌ 40 புரிகளாகும்‌) .குமிம்‌ பூரணமான வட்டத்தைச்‌ சுற்றும்போது 
கதிரின்‌ முகம்‌, நுணுக்கமாம்‌ ஆ அங்குலம்‌, அல்லது -025 அங்குலம்‌ 
மேலிணைப்பின்‌ முகத்தை (சுற்றும்‌ பக்கத்திற்‌ கேற்ப அண்டியோ 
அகன்றோ நிற்கும்‌. 

கதிரிலுள்ள திருகாணிப்‌ புரிகளுக்‌ கேற்க, குமாயிலுள்ள கிடைக்கோடுகள்‌ 
நிலைக்குத்துக்‌ கோடுகளாக 40 சமபாகங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்க்றன. 
ஆகவே, இதிலுள்ள ஒவ்வொரு திலைக்குத்துக்கோடும்‌ -3” அல்லது .095? 
ஆகும்‌. 

இலக்கமிடப்பட்டுள்ள நீளக்கோடுகளிலே, ஒன்று, பத்தின்‌ பங்குகள்‌ ூறி 
னைக்காட்டுன்றன. உதாரணமாக, இல 1 ஆவது நிலைக்குத்துக்‌ கோடு 
100 அங்குலமாயும்‌ இல. 3 ஆவது கோடூ .800 அங்குலமாயும்‌ இல. 8 
ஆவது கோடு .800 அங்குலமாயுமிருக்கும்‌. மற்றையவற்றையும்‌ இவ்வாறே 
அணிக்கலாம்‌. 











௪ ர தற 
௩, சகி யக டட்‌ 
ந 








2 7.84. 
22125 299062 
0121 2375 512சச்௪ர. 










படம்‌ 204. 


குமிழின்‌ தரங்குவடிவான விளிம்பு 25 சமபகுஇிகளாகப்‌ பிரிக்கப்பட்டி 
ரக்ன்றன. அதன்‌ ஒருகோடு .001 அங்குலமாகும்‌. இப்படியான ஒரு 
கோட்டிலிருந்து மற்றைக்‌ கோடுவரை குமிமைச்‌ சுற்றும்‌ போது * கதிர்‌ ? 
:02 இன்‌ ட அதாவது .001 அங்குலம்‌ (சற்றுந்‌ இசைக்கேற்ப) 25 
முன்னுக்கு, அலைது பின்னுக்குச்‌ செல்லும்‌. 


914 உலோக வேலை 


ஒரு ணுக்கு மானியையெடுத்துக்‌ குறிக்கப்பட்டுள்ள அடையாளங்களை 
யெல்லாம்‌ நன்கறிக. 


ம்‌ 





படம்‌ 205. 





1 4டடட்‌ 


தஇதாள 








௦௧ 


கலவர 


வாஇப்பு 
ட்‌ 











படம்‌ 206. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 215 


குழாமில்‌ தோன்றுவது இல. 1 இன்‌ கோடாகும்‌ | 
அதிற்‌ காட்டப்படுவது 
ஒன்று .025 அங்குலத்தைக்‌ கொண்ட கிறுகோடுகள்‌ 8 ஆகும்‌. 
இதில்‌ : 5%:02856 - 075” 
குமிழின்‌ 53 ஆவது கோடூ குழாயின்‌ இடைக்கோட்டுக்கு 
நேராகவமைந்திருக்கன்றது. ஒருகோடு .001அங்குலமாகும்‌. 
0 50025 


100” 


॥ 


அணுக்கமானி௰ின்‌ “ வாசிப்பு ”? வழ 





படம்‌ 207. 


(11) வேணியர்மானி:-- திறமான கருவியுருக்கனாலேயே வேணியர்‌ 
மானி செய்யப்படுிறது. இதில்‌ மிகறுணுக்கமாகப்‌ பொறியினுதவியால்‌ 
அடையாளங்கள்‌ பொறிக்கப்பட்டிருக்கன்றன. இதனொரு தாடையைத்‌ திரு 
காணியினுதவியால்‌ ஒழுங்காக அண்மை சேய்மையாக்க முடிவதால்‌ 590 
அங்குலம்‌ வரை நுணுக்கமாய்ச்‌ செய்பொருளை அளந்தறியலாம்‌. 


ர] - உலோக வேலை 


வேணியர்‌ அடையாளங்களை வா௫த்தல்‌:--பத்திலொரு அங்குலமாய்க்குறிக்‌ 
கப்பட்டுிள்ள இதனடையாளங்களைப்‌ பின்வருமாறு வாசிக்கலாம்‌. 

மேற்காட்டிய படத்திலுள்ள-வேணியர்‌ உடல்‌, அங்குலத்தின்‌ ஸீ" அல்லது 
“085 பகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டு, ஒவ்வொரு நான்காவது பகுதியிலும்‌ 
அங்குலத்தின்‌ பத்திலொரு பகுதியே (30) காட்டப்பட்டிருக்ிறது.. ்‌ 

வேணியரின்‌ தலை 26 சமபகுதிகளாகப்‌ பிரிக்கப்பட்டு 0, 5, 10, 15, 
90, 25 என, இலக்கங்களிடப்பட்டுள்ளன. இந்த 25 பகுதிகள்‌ உடலிலுள்ள 
24 பகுதிகளுக்குச்‌ சமமாகும்‌. 





படம்‌ 208. 


உடலின்‌ ஒரு பகுதி :025 அங்குலமாதலின 24 பகுதிகளும்‌ 25% 025 
600 அங்குலமாகும்‌. ஆகவே, வேணியர்த்தலையின்‌ 84 பகுதிகளும்‌ 
“600 அககுலமாகும்‌. எனவே, வேணியர்த்‌ தலையின்‌ ஒரு பகுதி ஆீ%ம-600 
அல்லது .024 அங்குலத்திற்குச்‌ சமமாகும்‌. 

உடலின்‌ :085 அங்குலமான பகுதிக்கும்‌ வேணியர்த்‌ தலையின்‌ “024 
அங்குலமான பகுஇக்கும்‌ இடையேயுள்ள வித்தியாசம்‌ :001 அங்குலமாகும்‌. 
வேணியர்த்‌ தலையின்‌ 0 கோடும்‌ உடலின்‌ 0 கோடும்‌ ஒரே நேராக அமையும்‌ 
போது, வேணியர்த்தலையின்‌ 0 கோட்டுக்கு வலப்பக்கமான கோடு, உடலின்‌ 
0 கோட்டுக்கு வலப்பக்கமான கோட்டிற்கு :001 அங்குலம்‌ வித்தியாச 
மூடையதாயும்‌, இரண்டாவது கோடு -009 அங்குலமும்‌, மூன்றாவது கோடு 
005 அங்குலமும்‌ வித்தியாசமுடையனவாயுமிருக்கும்‌. 

உதாரணம்‌:--- மேலே தரப்பட்டுள்ள படத்தில்‌ வேணியர்த்தலை வலப்‌ 
பக்கமாக நகர்ந்துள்ளது அதனு)டலிற்‌ காட்டப்பட்டுள்ளது. 1-000 அங்குலமும்‌ 
400 அங்குலமும்‌ :025 அங்குலமுங்‌ கூட்டப்பட்டால்‌ 1-495 அங்குலமாகும்‌. 
இரண்டு நட்சத்திரங்களாற்‌ கூட்டப்பட்டுள்ளபடி, வேணியர்த் தலையின்‌ 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 214 


ர்‌1$- ஆவது ' கோடும்‌: உட 
லின்கோடும்‌ ஒரேநேராக : 
அமைந்துள்ளதால்‌ உட 
லிற்‌ காட்டப்படுவதுபோ 
ல்‌ 1:45 அங்குலமும்‌ 
"011 அங்குலமுங்‌ காட்‌ 
டப்‌ படல்‌ வேண்டும்‌. 
அப்பொழுது கூட்டுத்‌ 
தொகை, அல்லது வாசி 
ப்பு 1:450 அங்குலமா 
கும்‌. 





௪ ணி ன்‌ 

ஓப்படுதியைச 

சேர்த்து மிகக்‌ 
படம்‌ 209. இறு கோணடும்‌, 
அளக்கலாம்‌ 


.தராய்குக்கோண மானி 


(12) தரங்குமானி:-- கோணவடிவான “ செய்பொருளையும்‌ ” அங்கு 
வடிவான செய்பொருளையும்‌ பாகைகளில அளந்து பரிசோதிப்பதற்கு 
துரங்குக்‌ கோணமானியுதவுறது. 





படம்‌ 210, 


218 உலோக வேலை 

பொறியினுதவியாற்‌ பொறிக்கப்பட்ட அங்குலங்களும்‌ அங்குலத்தின்‌ பகுதி 
களுமடங்கய அலகொன்றும்‌ 0--180 பாகை வரை சீர்ப்படுத்திப்‌ பரி 
சோதிக்கக்கூடிய கோணவடிவான தலையொன்றும்‌ இதிற்‌ சேர்ந்துள்ளன. 


அரக்கல்‌ 





படம்‌ 211, 


44. அரக்கல்லும்‌ சாணைக்கல்லும்‌ 


உரோஞ்சு பொருட்களாகக்‌ கம்மாலைகளிற்‌ பொது வாகவுபயோ௫க்கப்‌ 
படும்‌ அரக்கல்‌, சாணைக்கல்‌, எண்ணெய்க்கல்‌ என்பனவற்றாற்‌ பெறும்‌ 
பிரயோசனங்கள்‌ பலதரத்தனவாகும்‌. துறப்பணம்‌, அகற்சிக்கருவி, உளி, 
வெட்டுஞ்‌ சில்லு ஆதிய உலோக வேலைக்கருவிகளைக்‌ கூராக்குவதற்கும்‌ 
மேற்றள த்தைமட்டப்படுத்துவதற்கும்‌ இவை உபயோ௫க்கப்படுன்றன. 

இவை, பெரும்பாலும்‌ பொருட்களையாக்குங்‌ கருவிகளைக்‌ கூராக்குவதற்கும்‌, 
சிலவுலோகங்களை மினுக்குவதற்கும்‌ அவற்றின்‌ மேற்பரப்பை மிருதுவாக்கு 
வதற்கும்‌ உபயோரக்கப்படும்‌. 

இக்கல்லின்மேல்‌ நீர்‌ நிறைந்த ஒரு பாத்திரத்தைப்‌ பொருத்தி, இயங்கு 
கையில்‌ அதன்‌ மேல்‌ நீரொழுகுமாறு செய்தல்‌ வேண்டும்‌. 

அரக்கல்‌ இயங்கும்‌ வேகம்‌:-- இதனாற்‌ பெறும்‌ பிரயோசனங்களுக்‌ 
கேற்ப வேகத்தைக்‌ கூட்டியுங்‌ குறைத்துங்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
பொருட்களையாக்குங்‌ கருவிகளைப்‌ பிடிக்கும்போது வேகவெல்லை ஒரு நிமிடத்‌. 
திற்கு 500-000 அடிகளாகவும்‌ உலோக வேலைகளுக்கான கருவிகளைப்‌ - 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 919 


பிடிக்கும்போது நிமிடத்திற்கு 800--1000 அடிகளாகவும்‌ இருக்கும்‌. மேற்‌ 
பரப்பை மினுக்கு வதற்கு முன்‌ மிருதுவாச்குவதற்குப்‌ பிடிக்கும்‌ வேக 
வெல்லை இதற்கு வேறுபடடதாயிருக்கும்‌. 

வேகவெல்லை ஒரு நிமிடத்திறகு 8,400 அடியாகக்‌ கொண்டு, பலவள 
வான லிட்டககளையுடைய கற்கள, சாதாரணமாக வொரு தநிமிடத்திற்குச 
சுற்றும்‌ முறைகளின்‌ தொகைகள்‌ கீ$[மே தரப்படுகின்றன. 








கற்களின்‌ விட்டங்கள்‌ 1 நிமிடத்திற்‌ சுறறும்‌ முறைகள்‌ 
8 அடி 20 ல 25 905 
உ அடி 6 அகி, 2 மஸ 808 
4 அடி ஸ்ட பம்‌ 210 
4 அடி 6 அங்‌. த ஞ்‌ 240 
5 அடி 6 ட ல 216 
5 அடி 6 அங்‌. ட வ 196 
6 அடி த ட 180 
6 அடி 6 அங்‌ க 2 166 
1 அடி ர வி 154 















தி. 


4) 
ப்ரட்டாப்‌ 
1771-0022 


நண பத அபபட, 





பிட்பப்பு 
ப்ப 17 


22 பக கட்ட படட 
பப்ப பிட்ட 

அணம்டடரப்டபடடட்ப்டட்ப்‌ 

ப அவவ அ தகவ நடப்பட்ட 





0 ட்ட்ட 





படம்‌ 212, படம்‌ 213. 


220 உலோக வேலை 
சாணைக்‌ கற்‌ சில்லு 

நவீன கம்மாலைகளில்‌ சாணைக்கற்சில்லுக்கள்‌ அதிகமாக வுபயோடக்கப்‌ 
படுவதால்‌, அரக்கற்களினுபயோகங்‌ குறைந்துவிட்டது. 

அரக்கல்லைப்‌ பார்க்கிலும்‌ சாணைக்கல்‌ தடிப்பானதாயும்‌ சக்திவாய்ந்த 
தாயுமிருப்பதால்‌, சாணைக்கல்லில்‌ மிகச்‌ சுலபமாகவும்‌ விரைவாகவும்‌ 
பொருள்களைத்‌ தேய்த்துக்‌ கொள்ளலாம்‌. 

பல்லாண்டுகளுக்கு முன்‌, இச்சாணைக்கற்‌ கல்லுகளை ஆக்கியவர்கள்‌ 
அதற்காக குருந்தக்‌ கல்லையும்‌, “ கொரண்டத்தையுமே உபயோடத்தார்‌ 
கள்‌. ஆனால்‌, நவீன சாணைக்கல்லை, “ மின்னுலைகளாலாக்கப்படும்‌ 
₹ எமெண்டம்‌ ”, “எலொட்சைட்டு, “ காபரண்டம்‌ ”, “ காபலைட்டூ, கிறி 
சிற்றோலன்‌ ” என்பனவற்றைக்‌ கொண்டு ஆக்குகறார்கள்‌. 


சாணைக்கற்களையமைக்கும்‌ முறை.--இவற்றை ஐந்துவகையாக அமைக்க 
றார்கள்‌. அவையாவன : 
(3) பளிங்கு முறை 
(2) சிலிகேற்று முறை 
(8) செலாக்குமுறை 
(4) குங்லிய முறை, அல்லது இரெசினொயிட்டு முறை 
(5) இறப்பர்முறை. 


சாணைக்கற்களை யமைப்பதற்கான கலவை 
களின்‌ பெயர்களையே இம்‌ முறைகள்‌ பெற்‌ 
ள்ளன. இவற்றுள்‌ முதலிற்‌ குறிக்கப்‌ 
பட்டுள்ள பளிங்கு முறையே அதிகமாக வுப 
யோடக்கப்படு$றது. சீனக்களி (பீங்கான்களி) 
யையும்‌ அதுபோன்ற கனிசப்‌ பொருளையுங்‌ 
காய்ச்சியெடுத்த கலவையுடன்‌ உரோஞ்சு 
பொருட்களையுஞ்‌ சேர்த்துக்‌ குளிரவிட்டால்‌ 
ஒன்றாகச்‌ சேர்ந்து கலவையாகும்‌. இதுவே, 
இம்முறையாகும்‌. 
சாணைக்‌ கல்லின்‌ இலட்சணங்கள்‌.--ஒவ்‌ 
வொரு சாணைக்கல்லிலும்‌ உரோஞ்சு பொ 
ருள்‌, கலவை, காற்றுக்குமி என்னும்‌ 
மூவித இலட்சணங்களும்‌ அமைந்துள்ளன. 
படம்‌ 214. உரோஞ்சு பொருள்‌ பலவகையானவை. 
கலவையும்‌ ஐந்து விதமானவையென 
முன்னறிந்துள்ளோம்‌. காற்றுக்கும்‌ யென்பது, உரோஞ்சு பொருட்‌ 
களுக்கும்‌ கலவைக்குமிடையே அமைந்துள்ள மெல்லிய குழியாகும்‌. 











கவு 


ஆவ 


அணி (ப ஸல 
தகி ப 20ல்‌ 
ல வடகம்‌ பல்லு 
கல்‌ த க 
4 043 


ர 





லை 





கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 221 


சிறிய துணிக்கைகள்‌ (சோபி. -சாணைக்கல்லிலுள்ள துணிக்கைகள்‌ மிக 
முூரடானவையும்‌, முரடானவையும்‌ சிறிது முரடானவையும்‌ மென்மை 
யானவையும்‌, மிக்க மென்மையானவையும்‌ என இருக்கின்றன. 
இவ்வுரோஞ்சு பொருட்களமைந்துள்ள தன்மைகளுக்கேற்ப, சாணைக்கற்‌ 
கள்‌ தரம்பிரிக்கப்படன்றன. உதாரணமாக, இல. 46 ஐக்‌ கொண்ட 
சாணைச்‌ சக்கரத்திலுள்ள துணுக்குக்கள்‌, நீளப்பாட்டில்‌ அங்குலத்திற்கு 
46 துவாரங்களையுடைய அரிதட்டால்‌ அரிக்கக்கூடியதாயும்‌ நீளப்பாட்டில்‌ 
அங்குலத்திற்கு 60 துவாரங்களையுடைய அரிதட்டால்‌ அரிக்க முடியாததாயு 
மிருக்கும்‌. 

சாணைக்கற்களைச்‌ செய்யத்‌ தொடங்குமுன்‌, இனவ்வுரோஞ்சு பொருட்கள்‌? 
தக்க கம்பிவலைகளால்‌ அரித்துத்‌ தரம்பிரிக்கப்படும்‌. இவைகள்‌ இல. 8 
தொடக்கம்‌ 600 வரை தரப்படுத்தப்படும்‌. 

குரவரிசை (0௧3).--சாணைக்கல்லின்‌ வன்மையையும்‌ மென்மையை 
யும்‌ இது குறிப்பிடுறெது. உரோஞ்சும்‌ வேகத்தால்‌ துணுக்குக்கள்‌ கழன்‌று 
போனால்‌ மென்மையான சாணைக்கல்லெனவும்‌ உரோஞ்சும்‌ வேகத்தால்‌ 
துணுக்குக்கள்‌ கழன்றுபோகாதிருக்குமானால்‌ வன்மையான சாணைக்கல்‌ 
ஈலெனவும்‌ மதிப்பிடலாம்‌. 

மிசவன்மையான--வன்மையான--சிறிது வன்மையான--மென்மையான 
_-மிகமென்மையான சாணைக்கற்களைப்‌ பல்வகையாய்ப்பிரித்து அறிந்து 
கொள்வதற்கான அடையாளங்களையிட்டுள்ளார்கள்‌. 

சாணைக்கல்லையுபயோ$த்தல்‌.--உபயோடக்கும்போது, சக்கரச்‌ சாணைக்கல்‌ 
லின்‌ முகம்‌ பக்கமாகவோ, இடையாகவோ திரும்பக்கூடும்‌. அவ்வாறேற்‌ 
பட்டால்‌ மட்டக்கருவியால்‌ மட்டப்படுத்துதல்‌ வேண்டும்‌. அவ்வாறே, கல்‌ 
தேயும்போது, சக்கரத்தாங்கயைச்‌ சீர்ப்படுத்தி முகத்திற்கு அருகாகப்‌ 
பொருத்துதல்‌ வேண்டும்‌. 

சாணைக்கல்லில்‌ ஈயத்தைப்‌ பிடிக்கக்கூடாது ? பிடித்தால்‌, அதிலுள்ள 
குழிகளடைபட்டுவிடும்‌. 

பாதுகாப்பு.--வேலைசெய்பவரின்‌ பாதுகாப்புக்காக, ஒவ்வொரு சாணைக்‌ 
கல்லுக்கும்‌ பாதுகாப்புக்‌ கவசத்தைமாட்டுதல்‌ வேண்டும்‌. விசேடமாகப்‌ 
பொறிவலியால்‌, அல்லது மின்வலியால்‌ இயங்குஞ்‌ சாணைக்கற்களுக்குக்‌ 
கவசங்களவ௫ியமாகும்‌. சாணைக்கல்லில்‌ ஏதாவதொன்றைப்பிடிக்கும்‌ 
போது, பாதுகாப்புக்‌ கண்ணாடியை அணிந்துகொள்ளுதல்‌ வேண்டும்‌. 


45. வன்பற்றாசு பிடித்தல்‌ 
பித்தளைப்பற்றா* பிடித்தலையும்‌, வெள்ளிப்பற்றா* பிடித்தலையுமே 
வன்பற்றாசு பிடித்தலென்பர்‌. வன்பற்றாசாற்‌ பிடிக்கப்படும்‌ பொரு 
துக்கள்‌, மென்பற்றாசாற்‌ பிடிக்கப்படும்‌ பொருத்துக்களிலும்‌ பார்க்கச்த்‌ 
சத்திவாய்ந்தனவாயும்‌ வெப்பத்தைத்‌ தாங்கக்கூடியனவாயுமிருக்கன்றன. 


992 உலோக வேலை 


பித்தளைப்‌ பற்றாசு.--வன்பற்றாசு பிடித்தல்‌ முறையான--பித்தளைப்‌ பற்‌ 
ராசு பிடிப்பதற்‌ கெடுக்கப்படுங்‌ கலப்புலோகங்கள்‌, செம்பும்‌ துத்தநாகமு 
மாகும்‌. எப்பொழுதும்‌ பற்றாசின்‌ உருகுநிலை பற்றாசு பிடூக்கப்படுமூலோ. 
கத்தின்‌ உருகு நிலையிலும்‌ பார்க்கக்‌ குறைந்ததாயிருத்தல்‌ வேண்டும்‌. 
கீழே வரும்‌ அட்டவணையில்‌ சிலவுலோகங்களைப்‌ பற்றா பிடிக்கவுபயோ 
கக்கும்‌ (கலக்கப்படும்‌) செம்பினதும்‌ துத்தநாகத்தினதும்‌ அளவுகள்‌ தரப்‌. 
பட்டுள்ளன. இவற்றைக்‌ £லைவடிவாயும்‌, கம்பி வடிவாயும்‌ தூளாயும்‌ 
பெற்றுக்கொள்ளலாம்‌. 








வனபறறாசால்‌ பற்றாசுபிடிக்கப்‌ கலவை 
படுமூலோகங்கள்‌ செம்பு துத்தநாகம்‌ 
பித்தளை, மென்மை ன ல அன்த்த ஒன்‌ 189 
பித்தளை, வன்மை ளம ல அமித. ஆஸ ட 580 
செம்பு 22 ட்ட. ௮௦ 409 
இரும்பும்‌ உருக்கும்‌ ௦ ஷ்‌ 800. 80% 





பாயம்‌.--வன்பற்றாசு பிடிக்கும்போது உலோகங்களுக்கு வெண்காரமிடப்‌ 
படும்‌. வெண்காரஞ்‌ சேர்க்கப்படுதற்கான காரணங்களைக்‌ €ழே காண்க, 
(1) உலோகத்திற்‌ பற்றியுள்ள “ ஒட்சைட்டைத்‌ திரவமாக்கயகற்றலாம்‌. 
(2) விரைவாக ௨௬9, உலோகத்தின்‌ மேற்புறத்திற்‌ கண்ணாடிபோன்ற 
பசையேற்படுவதால்‌, மேலும்‌ மேலும்‌ ஒட்சைட்டூ பூப்பதைத்தடூக்க 
லாம்‌. 
(8) பொருததில்‌, பித்தளைப்‌ பற்றாசைப பாய்ச்சலாம்‌. 
வெப்பமாக்கல்‌.--பற்றாசு பிடிப்பதற்காக, காலாலியக்கப்படூந்‌ துருத்தி 
யூடன கூடிய வாயுக்‌ குழாமினால, அல்லது ஊது விளக்கால்‌ வெப்ப 
மாக்க வேணடும. வெப்பமாக்க வேண்டிய உலோகத்தைக்‌ கற்கரி நிரப்பப்‌ 
பட்ட சிறிய அடுபபிலே வைதது, இவ்விளக்கால்‌ வெப்பமாக்கனால்‌, பொருத்து 
மிக நனறாக வெப்ப முறறுப பற்றாசைப்‌ பிடிக்கும்‌. 

பித்தளைப்‌ பற்றா௬ பிடிக்கும்‌ முறை... (1) முதலாவதாக, பித்தளைப்‌ 
பறறா* பிடிக்கும்‌ பகுதியை ஒன்றாக விணைத்து வசகியானவாறு கம்பி 
மினால்‌, அல்லது பிடிகருவியால்‌ இறுக்கக்‌ கொள்ளவேண்டும்‌. 

(3) தேவையான அளவுக்குப்‌ பித்தளைப்பற்றாகத்‌ தூளையும்‌ வெண்காரத்‌ 
தாளையுங்‌ கலந்து, நீர்‌ இறிது விட்டுக்‌ குழப்பிப்‌ பசைபோலாக்கி ஸமூட்டிற்‌ 
பூசுதல்‌ வேண்டும்‌. 

(8) (1) கம்பியாற்‌ கட்டபட்டு, அல்லது பிடிகருலியாலிறுக்கப்பட்டுள்ள 
செய்பொருளின பொருத்தனை அடுப்பில்‌ (அடுப்பின்‌ மேல்வைத்து) அல்லது 
விளக்கில்‌ (இதிடுக்கியாற்‌ பிடித்துககொண்டு) வெப்பமாக்கவேண்டும்‌. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 593 


(1) முதலில்‌, குறைவாகவே வெப்பமாக்க வேண்டும்‌. அப்போது, 
வெண்காரத்தின்‌ நுரை கட்டியாகமாறும்‌. இவ்வாறு மாறியதும்‌ பொருத்தை 
இருண்ட செம்மை நிறமாய்‌ மாறும்‌ வரையில்‌, நன்றாகச்‌ சூடாக்க 
வேண்டும்‌. அந்நேரம்‌ வெண்காரம்‌ உருகும்‌ தன்மையைப்‌ பெறும்‌. மேலும்‌ 
மேலும்‌ வெப்பமாக்குவதால்‌ சிறிய நீலநிற நெருப்புச்‌ சுவாலைகள்‌ 
தோன்றும்‌. இது, பித்தளைப்பற்றாசு உருகவிட்டதென்பதைக்‌ காட்டூறது. 





தடித்த பொடியிட்டுப்‌ பற்௫சு பிடித்தல்‌ 
கட்டலும்‌ வெப்பமாக்கலும்‌ 


















சிலிண்டர்‌ உடு 
கம்பியால்‌ அ 


ப்‌ பாத்திரம்‌ 
கட்டும்‌ முறை ட 





கலுலின்கிதும்‌ ெப்பழாக்கக்‌ கற்கப்‌ | 
பாத்திரத்தில்‌ இப்படி வடுக 
ஜலவையயம்நி வய ப்பட்‌ 


நீளக்‌ கம்பியை வேண்டிய இடங்களில்‌ 
வளையம்‌ செய்து, பொ௫ளைக்‌ கட்டல்‌ ்‌ 
வேண்டும்‌ கம்பியை முறுக்‌இ றசகஇக 












,தளம்‌ பற்டுசிட இறுக்டும்‌' 
முறை ௫ ட்டு பற்டுடட இடம்விட்டுக 

கம்பி இப்படி வளைத்தல 
கூட்டும்‌ 








௫ட்டு இடப்பதுபோல 
உலைமில்‌ இடுக 








 ஸைப்பமாகடுகையில்‌ 


இப்படி ஊது விளக்ட உ£லாகத்‌ 
வழங்குக பின்புஅஇதீதி துண்டுகளைப்‌ 








பயன்‌ படுத்துக 






படம்‌ 215. 


(4) இப்பொழுது, செய்பொருளை மெதுவாகத்‌ தட்டினால்‌, ,தாவமான 
பித்தளைப்பற்றாச மூட்டுமுழுவதும்‌ வசதியாய்ப்‌ பாயும்‌ . . . . இப்‌ 
பொழுது பற்றாசு பிடித்தல்‌ பூரணமாயிற்று. 


994 உலோக வேலை 


(5) செய்பொருளைச்‌ சிறிது ஆறவிட்டபின்‌, வெண்காரத்தையும்‌ ஒட்சைட்‌ 
டையும்‌ அகறறுவதற்காக அமிலத திரவத்தில்‌ 5 அல்லது 10 நிமிடங 
கள்‌ வைக்க வேண்டும்‌. மூட்டில்‌ அதிகமாகப்‌ பித்தளைப்‌ பற்றாசு பிடித்‌ 
இருந்தால்‌, அரத்தாலராலி விடலாம்‌. 


வெள்ளிப்‌ பற்றாசு பிடித்தல்‌ 


இப்பற்றாசு மிகவுஞ்‌ சக்திவாய்ந்ததாதலால்‌, அதிர்ச்சிக்குள்ளாகும்‌ 
குழாய்களை மூட்டுதற்கும்‌ வெள்ளி, செம்பு, பித்தளைக்‌ கருவிகளை மூட்டு 
துற்கும்‌ உபயோடக்கப்படூறது. 

வெள்ளிப்பறறாசு, வெள்ளியும்‌ செம்பும்‌ துத்தநாகமுூஞ்‌ சேர்ந்த கலப்பு 
லோகமாகும. இவற்றைக்‌ க&ீலமாயும்‌, கம்பியாயும்‌, தூளாயும்‌ பெறலாம்‌, 
இம்முறையிலும்‌ பாயத்திறகு வெண்காரம்‌ உபயோகக்கபபடுகறது. 

வெளளிப்பற்றாசு பிடித்தலும்‌ பித்தளைப்பற்றா௬ பிடித்தலும்‌ ஒரே 
மாதிரியெனலாம்‌. எனினும்‌, கம்பியாற்‌ கட்டூதற்கு முன்பும்‌ வெள்ளிப்‌ 
பற்றாசுக்கலவையை ஐறட்டிற்‌ பூசுதற்கு முன்பும்‌ “ சல்பூரிக்கமிலம்‌'” ஒரு, 
அவுனசுக்கு 12 அவுன்சு நீர்லீதங்‌ கலந்து செய்பொருளைக்‌ கழுவுதல்‌ 
வேண்டும்‌. 

பித்தளைப்‌ பற்றாசு பிடிக்கும்‌ முறைப்படி, பிடித்து முடிததபின்‌ குளிர 
விட்டுச்‌ செய்பொருளை அமிலத்திரவத்தில்‌ ஊறவைத்தால்‌, வெண்காரமும்‌ 
ஒட்சைட்டூம்‌ கரைந்துபோய்விடூம. பின்பு, நீராற்‌ கழுவிலிடலாம்‌. 

பயிற்சி பெற்றபின்‌, வெள்ளிப்பற்றாசுத்‌ துண்டையோ, கம்பியையோ 
இடுக்கயோல்‌ மூட்டுமிடத்திற்‌ பிடித்து ஊாதுலிளக்குச்‌ சுவாலையா ஒருகப்‌ 
பற்றா பிடிக்கலாம்‌. 


46. காய்ச்டியிணைத்தல்‌ 


மென்பற்றாசுபிடித்தல்‌, வனபறறாசுபிடித்தல்‌, காய்ச்சியிணே த்தல்‌ எனும 
மூம்முறைகளாலும்‌ செய்யப்படுவது, காய்ச்சி உலோகத்தை இணைபபதே 
யாகும்‌. எனினும்‌, பற்றாசு பிடிக்கப்படும்‌ உலோக மூட்டின்‌ பகுதி உருகி 
மிணைந்துவிடறைது. காய்சசி யிணைத்தலில்‌ இவவாறு நிகற்வஇிலலை. 

காய்ச்சியிணைக்கும்‌ முறையை இருபிரிவுகளாகப்‌ பிரிககலாம. ஒனறு, ஈ௫ 
லோகங்களையுருகச்‌ செயது இணைத்தல. மற்றையது, ஈருலோகங்களுருகக்‌ 
கொணடிருக்கையில வேறொரு உலோகத்தை யுருகச அவற்றுடன பொருத்‌ 
துதல, 

கம்மாலை வேலைகளில்‌, இரும்பைச்‌ சூடாக்கியடித்துப பற்றாசு பிடிக்கும்‌ 
முறையும்‌ மின்வலியால்‌ ஈருலோகங்களையு ரகப்‌ பற்றா௬ பிடிக்கும்‌ முறை 
யும்‌ முதற்பிரிவைச்‌ சேர்ந்ததாகும்‌. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌:ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 995 


ஒட்டை அசிற்றலீன்‌ ஊது துருத்திமின்‌- சுவாலையினு;தவியால்‌ ஈருலோகங்‌ 
களையுருகச்‌ செய்து, காய்ச்சிமிணைக்குங்கோலையும்‌ ஊருகப்பண்ணி, அதன்‌ 
மேற்பதித்துப்‌ பற்றாசுபிடிப்பதும்‌ மின்முறை காய்ச்சியிணைத்தல்‌ முறையான- 
உலோகக்‌ கோலினிடையே மின்னோட்டத்தைச்‌ செலுத்‌ தி, கோலையும்‌ மூட்டைய 
முருகச்‌ செய்து பற்றாசு பிடிப்பதும்‌ இரண்டாவது பிரிவைச்‌ சேர்ந்த தாகும்‌. 

காய்ச்சியிணேத்தல்‌ முறைகளில்‌, விசேடமாக, ஒட்சியசற்றலீன்‌ காய்ச்சி 
யிணைக்கும்‌ முறையும்‌ மின்‌ முறைக்‌ (வில்‌) காய்ச்சிமிணைக்கும்‌ முறையுமே 
உபயோகிக்கப்படுகின்றன. 





படம்‌ 216. 


ஓட்ியசற்றலின்‌ முறை காய்ச்சியிணைத்தல்‌ 

ஒட்சென்‌ வாயுவும்‌ அசற்றலீன்‌ வாயுவுங்‌ கலந்தெரியும்‌ ஊது குழுலால்‌, 
அல்லது ஊது விளகின்‌ சுவாலையால்‌, பொருந்துமுலோகப்‌ பகுதியை 
யுருகச்‌ செய்து, வேறொரு உலோகக்‌ கோலை யுமுருகவைத்துப்‌ பொருத்‌ 
இற்‌ பதித்துப்‌ பற்றாசுபிடிப்பதே இம்முறையாகும்‌. 

ஓட்சசன்‌ வாயு:--இக்காய்ச்சிமிணைத்தலுக்காகப்‌ பிரயோசனப்படும்‌ ஒட்சி 
சன்வாயு (வாயு) உருக்குருளைக்குள்‌ அமுக்கத்தையேற்படுத்திச்‌ சேர்தது 
வைக்கப்பட்டு, அதிற்‌ பொருத்தப்பட்டுள்ள வாயின்‌ வழியாகத்‌ தேவை 
யானபடி வெளியேற்றப்படும்‌. 


926 உலோக வேலை 


இதற்காக, இரசாயன முறைப்படி ஒட்சென்‌ பெறப்படூ£றேது. இது, உருசி 
யும்‌ மணமுமற்ற-கண்ணுக்குப்‌ புலப்படாத வாயுவாகும்‌. ஒட்செனும்‌ 
வேறு சில வாயுக்களும்‌ கலக்கும்போது கடும்வெப்பத்துடன்‌ சுவாலை 
யுண்டாகும்‌. ஐதரசனும்‌ அசிற்றலீனும்‌ இவ்வித வாயுக்களாகும்‌. 


லிண்டா அடுக்கமானி 





படம்‌ 217, 


இரண்டு குழாய்களிலிருந்து வரும்‌ ஒட்சிசன்‌ வாயுவும்‌ ஐதரசன்‌ வாயுவும்‌ 
ஒன்றாகக்‌ கலக்கும்போது, அதனையெரித்தால்‌ மிகவெப்பமுடைய சுவாலை 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 927 


களுண்டாகும்‌. உலோகங்களையுருக்குவதற்கு இச்சுவாலைகளுமுதவுகின்றன 
வெனினும்‌ இவற்றைவிட அதிக வெப்பச்‌ சுவாலைகளை, ஒட்சிசன்‌-அசற்றலீன்‌ 
வாயுக்‌ கலப்பாற்‌ பெறக்கூடியதாயிருப்பதால்‌, முற்கூறிய வாயுக்‌ கலப்புச்‌ 
சுவாலையை உபயோடப்பதில்லை. மரக்கரி வாயுவும்‌ ஒட்சிசன்‌ வாயுவுங்‌ 
கலப்பதால்‌ இயுண்டாறைது ; இத்தீயும்‌ உலோகத்‌ தகடுகளை வெட்டுவதற்கு 
உதவுகிறது. 

அசற்றலீன்‌ வாயு:--இது, உருசியும்‌ நிறமுமற்றது. இவ்வாயு காற்‌ 
அடனாவது ஒட்செனுடனாவது சேர்வதாலுண்டாகும தீ அதிக வெப்பத்தை 
யுடைய சுவாலைகளைக்‌ கொண்டிருக்கும்‌. இவ்வெப்பம்‌ செ. 2500 பாகை 
யளவின தாயமையும்‌. இச்சுவாலையினு;தவியால்‌ உலோகத்தையுருக்கவும 
குகடுகளை வெட்டவும்‌ முடியும்‌. 

கல்சியங்‌ காபைட்டுடன்‌ தண்ணீரைக்‌ கலந்து அசற்றலீன்‌ வாயுவைப்‌ 
பெறுகிறார்கள்‌. 

ஒட்சியசற்றலீன்‌ முறைக்‌ காய்ச்சிமிணேத்தலில்‌ இருவகையாக அசற்றலீன்‌ 
வாயு உபயோ௫க்கப்படு£றேது. ஒருவகை, “ கரைத்தவசற்றலீன்‌ ” (10185014௦0 
“4 0ஞந்ர]ஸ) மறுவகை, “அசற்றலீன்‌ பிறப்பாக?” (லகம்‌ &௦௦31௦16) 

கரைத்தவசற்றலீன்வாயு (வாய) உருக்‌ குருளையுள்‌ நிரப்பிவைக்கப்படும்‌. 
அசற்றலீன்‌ பிறப்பாக்கி வாயுவையுபயோ௫க்கும்‌ முறையை இடையமுக்க 
ஒட்சியசற்றலீன்‌ முறைக்‌ காய்ச்சியிணைத்தலென வழங்குவர்‌. 


ஓட்ியசற்றலீன்‌ முறைக்‌ காய்ச்சியிணைத்தலுக்குத்‌ தேவையானவை 


கரைததவசற்றலீன்‌ உபயோகிக்கப்படும்‌ அ இயழுககழு்றை, 

(1) அசற்றலீன்‌ நிறைந்த வாயுவுருளை. 

(2) ஒட்சென்‌ நிறைந்த வாயுருவுளை. 

(89) அதியமுக்க ஊதுகுழல்‌ (விளக்கு). 

(4) அசற்றலீன்‌ அமுக்கஞ்‌ சீராக்கி. 

(5) ஒட்சென்‌ அமுக்கஞ்‌ ராக்கி, 

(6) இறப்பராலும்‌ இரட்டாலும்‌ ஆக்கப்பட்ட காய்ச்சியிணேத்தல்‌ வளைவுக்‌ 
குமாய்கள்‌ இரண்டு. 

(17) தேவையான சாவிகள்‌. 

(8) காவற்கண்ணாடியும்‌ தமூட்டூம்‌ விளக்கும்‌. 

(9) காய்ச்சியிணைக்குங்‌ கோல்‌. 

(10) காய்ச்சியிணைக்கும்‌ பாயம்‌. 

(11) கருவிகளையும்‌ வாயுவுருளையையும்‌ வைக்கக்கூடிய “ சுமையேந்தி ” 
அல்லது தொல்லி (120117). 


228 உலோக வேலை 
காய்ச்சியிணேக்குங்‌ கருவிகளை ஒன்று சேர்த்தல்‌ 

ஊது குழாய்‌ விளக்கை ஆயத்தப்படுத்தல்‌.--தொலியின்‌, அல்லது சுமை 
யேந்தியின்‌ இரண்டு உருளைகளையும்‌ நிறுத்துதற்கு ஒட்சிசன்‌ உருளை நேராக 
நிற்குமாறு, அதன்‌ கோளவடிவான பாதத்திற்கு ஏற்ற தாங்க அவசிய 
மாகும்‌. ஒட்சிசனுருளையும்‌ கருவிகளும்‌ கருமைநிறத்திலும்‌ அசற்றலீன்‌ 
உருளையும்‌ கருவிகளும்‌ சிவப்பு நிறத்திலும்‌ அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும்‌. 

ஒட்செனுருளையின்‌ வாயில்‌ தூஇபெடிந்திருந்தால்‌, அவை நீங்கும்‌ முறை 
யில்‌ மெல்ல மெல்லத்‌ திறத்தல்‌ வேண்டும்‌. அசற்றலீன்‌ உருளையின்‌ 
வாயையும்‌ இப்படியே இறக்க மறந்துவிடக்கூடாது. 

(1) கருமையானதும்‌ வலப்பக்கப்புரிகளையுடையதுமான ஒட்சிசன்‌ அமுக்கஞ்‌ 
சீராக்கயை உருளையிற்‌ பொருத்துக. 

(11) இடப்பக்கப்புரிகளையுடையதும்‌ சிவப்பு நிறமுடையதுமான அசற்றலீன்‌ 
அமுக்கஞ்‌ சீராக்யை எற்றவுருளையிற்‌ பொருத்துக. 

இப்படிப்‌ பொருத்தும்‌ போது, தேவைக்கு மீறி இறுக்கமாய்ப்‌ பொருத்த 
தல்‌ கூடாது. 

(14) நிறங்களுக்கேற்ப, இரண்டு வளைவுக்‌ குழாய்களையும்‌ பொருத்த 
மான அமுக்கஞ்‌ சீராக்கெளிற்‌ பொருத்துக. 

(11) ஊது குழாய்‌ விளக்கை வளைவுக்குழாய்களிற்‌ பொருத்துவதற்கு 
மூன்‌, குழாயினுட்புறம்‌ சுத்தமுறுமாறு வாயுவை வெளிப்படுத்தி, அசற்ற 
லீன்‌ வளைவுக்‌ குழாய்‌, விளக்கில்‌ “ .& ” எழுத்திடப்பட்டுள்ள கழுத்திலும்‌ 
ஒட்சிசன்‌ வளைவுக்‌ குழாய்‌ “0 ” எழுத்திடப்பட்டுள்ள கழுத்திலும்‌ பொருத்‌ 
துக. 

(௫) ஊாது குழாயின்‌ சீராக்கும்‌ ஆணியைப்‌ பூட்டிவிடுக. 

(1) பொருத்தமான மூக்கை விளக்கற்பூட்டுக. இப்பொழுது, உருளைச்‌ 
சாவியால்‌ வாயைப்‌ படிப்படியாகத்‌ தஇறக்குக. ஒரே முறையில்‌ வேகமாய்த்‌ 
இறந்தால்‌ வாயு நெருக்கமேற்பட்டு அமுக்கஞ்‌ சீராக்8யின்‌ சிறியவுறுப்புக்கள்‌ 
இயங்காதுபோய்விடுமென்பதை ஞாபகத்திலிருத்தல்‌ வேண்டும்‌. முழுவட்ட 
மாய்‌ இரண்டு, அல்லது மூன்று முறைகள்‌ சுற்றுதல போதுமானது. 
அமுக்கஞ்‌ சீராக்கியால்‌, வேலை செய்வதற்கேற்ற அமுக்கத்தையுண்‌ 
டாக்குக, ஊதுகுமாயில்‌ அசற்றலீன்‌, சீராக்யாணியைத்‌ இறந்து, அசற்ற 
லீன்‌ வாயு பாய்ந்துவரும்வரை சில நொடிகள்‌ (செக்கன்‌) பொறுத்‌ 
திருந்து, மூக்கு முனைக்குத்‌ தீயிடுக. விளக்குச்‌ சுவாலையில்‌ புகையில்லாமற்‌ 
போகும்வரை அசற்றலீன்‌ வாயுவைக்‌ கூட்டியுங்‌ குறைத்துமளிக்குக. 
ஊது விளக்கின்‌ ஒட்சிசன்‌ உர்ப்படுத்துமானியை, ஏற்ற சுவாலை தோன்றும்‌ 
வரையிற்‌ இறந்து வைக்குக. (சுவாலைகளைப்‌ பற்றிய குறிப்புப்படங்களைப்‌ 


பாருங்கள்‌.) 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 9209 
இப்பொழுது, பற்றாசுபிடிக்கத்‌ தொடங்கலாம்‌. விளக்கற்குத்‌ இஷூட்ட 
முதல்‌ மூட்டை ஒழுங்கு செய்தல்‌ போன்ற வேலைகளைச்‌ செய்துகொள்ள 
வேண்டும்‌. பற்றாசுபிடித்து முடிந்த பின்‌ செய்யவேண்டியனவற்றைக 
ழே காண்க. 
(1) முதலாவதாக, ஊதுலிளக்கின்‌ அசற்றலீன்‌ சிராக்யொணியைப்‌ பூட்டி, 
விட்டு, இரண்டாவதாக, ஒட்சென்‌ சீராக்கியொணியைப்‌ பூட்டிவிடுக. 
(2) வாயுவுருளையின்‌ வாயைப்‌ பூட்டுக. 
(3) இவ்வுருளைகளினதும்‌ அமுக்கஞ்‌ சீராக்கயினதும்‌ ஆணிகளைத்‌ 
தளர்த்துக. 
(4) வளைவுக்‌ குழாயில்‌ தங்கியுள்ள வாயுவை வெளிப்படுத்துவதற்காக: 
விளக்ன்‌ வாயுச்‌ சீராக்கியின்‌ ஆணிகளைத்‌ தளர்த்துக. 


ஒட்௫சன்‌ கத்து 


வாயு கலத்தலூம்‌ 


அடுக்கம்‌ 5$ஒங்காக்‌ 
கஹம்‌ 


மாற்றத்தடூ கடு 





படம்‌ 218. 


௬வாலையை யுண்டாக்கல்‌:--அதியமுக்க ஊது லிளக்கைப்‌ பற்றவைப்‌ 
பதற்கு முதலில்‌ விளக்‌ன்‌ அசிற்றலீன்‌ இராக்யோணியைத்‌ திறத்தல்‌ 
வேண்டும்‌. மூகினால்‌ அசற்றலீன்‌ வாயு புறப்படும்போது, தீமூட்டினால்‌, 
முதலாவதாக, மஞ்சள்‌ நிறமான புகையுடன்‌ கூடிய சுவாலை தோன்றும்‌. 
அப்போது, அப்புகையைப்‌ போக்குவதற்கு அசற்றலீன்‌ சீராக்சியாணியைச்‌ 
சீராக்கவேண்டும்‌. 

சுவாலையின்‌ குறுக்குவெட்டூமுகம்‌:--சாதாரணச்‌ சுவாலையினது குறுக்கு 
வெட்டூமூகமே இங்கு குறிக்கப்படுகறது. காய்ச்சியிணேக்கும்போது அதிகமாக 
உபயோகப்படுவது இச்சுவாலையேயாகும்‌. 

ஊாதுகுமாயில்‌, ஒட்சிசனும்‌ அசற்றலீனும்‌ சமமாகக்‌ கலந்து மூக்காற்‌ 
புறப்பட்டெரியும்‌ சுவாலை, கூம்புப்பகுதி, வெளிப்‌ பகுதி என இரு 
பிரிவாகும்‌. ழ ஆவது இலக்கங்‌ காட்டும்‌ மெழுகுதிரிபோன்ற கருமையான 
மத்திய பகுதி மூக்காற்‌: புறப்படும்‌ ஒட்சிசனதும்‌ அசற்றலீனதும்‌ கலவை 
யாகும்‌. இப்பகுதி எரிய மாட்டாது. இப்பகுதியைச்‌ சுற்றி 2 ஆம்‌ இலக்கங்‌ 


250 உலோக வேலை 


காட்டும்‌ பிரகாசமான பகுதஇியுண்டு ; ஆரம்பத்திலெரிவது இப்பகுதியே 
யாகும்‌. வெளிப்பக்கப்‌ பகுதியை 53 ஆம்‌ இலக்கங்‌ காட்டுறது ; இப்பகுதி 
நீலநிறமான அகோரங்‌ குறைந்த பகுதியாகும்‌. இங்கு, ஒட்சென்‌ குறை 
வாதலால்‌ எரிவது மிகக்குறைவாகும்‌. 4 ஆவது இலக்கங்‌ குறிப்பிடும்‌ 
வெளிப்பகுதியின்‌ புறப்பக்கம்‌ மீண்டும்‌ நன்றாயெரிவது, சூழவுள்ள காற்றி 
அள்ள ஒட்சிசன்‌, வாயுவுடன்‌ கலப்பதினாலென்க. 





ஓட்டி அசற்றலீன சுவாவக்‌ டுறுக்டு ஓகம்‌ 
உட அப்பிறுவவ்‌ யால்‌ குறு முகம்‌ 


மிக்க வெப்ப இடம்‌ 






பற்டுசபிடிக்டும்‌ சுவாலை 
ட 2 ௮:ட்9 ஏற்றந்‌ சுவாலை 
(மிகை$ட்‌ எள்‌) 


ஆ; இடைநிலைச்‌ சுவாலை 
($டீ சன்‌, அசற்ற லீன 
சமம்‌) 













ஆ 


இ: காபன்‌ ஏற்றத்‌ சுவாலை 
(மிகை அசற்றகீன்‌) 
இ 


வெட்டும்‌ சுவாலை 














௭: சற்றலின மிகவுணடு... --வடவில்‌ சவாலை 2 -$9ட்9சன்‌ மிகவுண்த 


படம்‌ 219. 


ஓட்சியேற்றுஞ்‌ சுவாலை .--ஒட்சிசன்‌ அதிகமாயெரியுமிச்‌ சுவாலையாற்‌ பித்த 
ளைக்குப்‌ பற்றாசு பிடிக்கலாம்‌. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 291 


நடூ நிலைச்‌ சுவாலை.--இதில்‌, அசற்றலீனும்‌, ஒட்சிசனும்‌ சமமாயெரியும்‌. 
உருக்கு, கறையில்லுருக்கு, வார்ப்புருக்கு, செம்பு, பித்தளை, என்பன 
வற்றுக்கு இது மிகப்‌ பொருத்தமானது. 

கரியாக்குஞ்‌ ௬வாலை.--இதில்‌, அசற்றலீன்‌ ஒரளவு கூடுதலாக வெரியும்‌. 
இ௫ட்டிலைட்டிஙகு செய்வதற்கும்‌ தடித்தவுலோகத் தகட்டை நிரப்புவதற்‌ 
கும்‌ இது அவசியமாகும்‌. (219 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க). 

(1)--இப்பொழுது, ஊாதுவிளக்கன்‌ ஒட்சிசன்‌ சீராக்யோணியைத்‌ திறந்து 
சுவாலையின்‌ மத்திய கூம்பு நன்கு தோன்றும்‌ வரை ஒட்டசனை த்‌ 
திறத்தல்‌ வேண்டும்‌. 

(2)---பின்பு, கூம்பைச்‌ சுற்றிக்‌ குறைவான வொளி தோன்றும்‌ வரையில்‌ 
மீண்டும்‌ ஒட்சிசன்‌ சீராக்யொணியைச்‌ சிறிது மூடுதல்‌ வேண்டும்‌. 

இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்ட விளக்குச்‌ சுவாலையை, இடைச்சுவாலை 
யென வழங்குவர்‌. இச்சுவாலையில்‌, ஒட்செனும்‌ அசற்றலீனும்‌ சமவள 
வாகவெரியும்‌. 

ஒட்சியேற்றுஞ்‌ சுவாலை தேவைப்படும்போது, ஊதுவிளக்கன்‌ அசிற்றலீன்‌ 
இராக்யோணியை ஏற்ற சுவாலை தோன்றும்‌ வரையிற்‌ (படத்தைப்‌ பார்க்க) 
பூட்டுதல்‌ வேண்டும்‌. இப்பொழுது அசற்றலீன்‌ குறைவாகச்‌ சுவாலைக்குக்‌ 
கடைக்கும்‌. 

கரியாக்குஞ்‌ சுவாலை தேவைப்படும்‌ போது ஊதுவிளக்ன்‌ அசற்றலீன்‌ 
இராக்யோாணியை நன்றாகத்‌ திறந்து, சுவாலைக்கு அதிக.மாக அசற்றலீன்‌ 
இடைக்குமாறு செய்தல்‌ வேண்டும்‌. மத்தியில்‌, வெண்ணிறமான கூம்பைச்‌ 
சுற்றிப்‌ பிரகாசமான ஒளி தோன்றும்‌ வரையில்‌ ஆணியைத்‌ திறத்தல்‌ 
வேண்டும்‌. 

கத்தரிக்குஞ்‌ சுவாலை:-- (219 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க.) உலோகத்‌ 
தகடுகளை வெட்டுதற்கு இச்சுவாலையு தவு8றது. 

சுவாலை: இதில்‌, அசற்றலீன்‌ வாயு அதிகமாக எரிகிறது; உட்‌ 
கூம்பு தெளிவாகத்‌ தெரியாது. இதனையுபயோடத்தால்‌ உலோக வெட்டின்‌ 
மேல்‌ விளிம்பு அனாவசியமாகத்‌ இரவமாகிவிடும்‌. 

4 சுவாலை: இது, எற்றமுறையில்‌ இழுங்கு படுத்தப்பட்ட சுவாலை 
யாகும்‌. இதில்‌, கூம்பு நன்றாகத்‌ தோன்றும்‌. வெட்டுதற்கேற்ற சுவாலை 
இதவேயாகும்‌.  வெட்டப்படுமூலோகத்தின்‌ தடிப்பிற்கும்‌ அமுக்கத்திற்கு 
மேற்றதாக உட்கூம்பு மாறுபடுதல்‌ வேண்டும்‌. 

14 சவாலை:-- இதில்‌ ஒட்சிசன்‌ அதிகமாக வெரியும்‌. புதுத்தோற்ற 
முள்ள உட்கூம்பையுடைய இச்சுவாலை மிகவுங்‌ கு அூயதாகும்‌. 


999 உலோக வேலை 


்‌ நுனி அமைத்தல்‌ 


ஜல. 


உ 
6 
ட 
8) 
்‌-: 
உற 
ம்‌ 
௨ 
| 
_] 
) 


9௫௪ட முறை 


வலமாகப்‌ பற்‌ 


வ அப 


0118-2 





படம்‌ 950, 


இடப்பக்கமாகப்‌ பற்றாசு பிடிக்கும்‌ முறை 
$ அங்குலம்‌ வரையில்‌ தடிப்புளள தகட்டின்‌ விளிம்பை உருவாக்காமற்‌ 
பற்றாசு பிடிப்பதற்கும்‌ 8-5 அங்குலங்களுக்கடைப்பட்ட தகட்டின்‌ விளிம்பு 
களை வாங்டப்‌ பற்றாசு பிடிப்பதற்கும்‌ இம்முறையு தவூறது. பற்றாசு பிடிப்‌ 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 235 


பதற்கு எல்லாவற்றையும்‌ ஒழுங்கு செய்தபின்‌, படத்தில்‌ தெரிவது போல்‌ 
வலப்பக்கத்‌ இலிருந்து இடப்பக்கமாகப்‌ பற்றாசு பிடித்தல்‌ வேண்டும்‌. 
92] ஆம்‌ படத்தில்‌, காய்ச்சிமிணைக்குங்கோல்‌, விளக்கு என்பன எவ்வாறு 
உபயோடக்கப்படசன்றன வென்பதைக்‌ கவனியுங்கள்‌. 


இடமாகம்‌ பற்ரசு பிடிக்டும்றை வலமாகப்‌ பற்௫சு பிடிக்கடுறை 





படம்‌ 221. 


வலப்பக்கமாகப்‌ பற்றா பிடிக்கும்‌ முறை 
இது, ஆ அங்குலத்திற்குக்‌ கூடிய தடிப்புடைய உருக்குத்‌ தகடுகளுக்குப்‌ 
பற்றாசுபிடிப்பதற்கு உபயோ௫ிக்கும்‌ முறையாகும்‌. இம்முறைப்படி ணட 
அங்குலம்‌ வரை தடிப்புள்ள தகடுகளை உருவாக்காமற்‌ பற்றா௬ு பிடிக்கலாம்‌. 
இம்‌ முறையில்‌, இடமிருந்து வலமாகவே  விளக்கிளேட்டமிருக்கும்‌. 
படத்தில்‌ தெரிவது போல்‌, விளக்குடன்‌ சேர்ந்து காய்ச்சியிணைக்குங்‌ 
கோலும்‌ ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்‌. 
இம்முறை, முதலாவது முறையிலுஞ்‌ சிறந்ததாமிருப்பதற்குப்‌ பின்‌ 
வருவனவே காரணங்களாகும்‌. 
*. வேலை விரைவில்‌ முடி.வுறல்‌. 
14. வசதியாய்ப்‌ பற்றா பிடித்தல்‌. 


254 உலோக வேலை 


வாயுவும்‌ காய்ச்சிமிணைக்குங்‌ கோலும்‌ குறைவாகச்‌ செலவழிதல்‌ 
தகடு குறைவாகவே திருகப்படுதல்‌ 
17. தகடு குறைவாகவே இிருகப்படுதல்‌. 


322222222222 


| இடைவெளி; - ஜீ தடிப்பின்‌ பட 
£22222222. 





படம்‌ 2922. 


நிலைக்குத்தாய்ப்‌ பற்றாசு பிடித்தல்‌ 


5. 


5 அங்குலம்‌ வரையில்‌ தடிப்புடைய தகடுகளை நிலைக்குத்தாக நிறுத்திப்‌ 
பற்றா பிடிப்பதற்கு இம்‌ முறை சிறந்தது. இம்‌ முறையாகக்‌ காய்ச்சி 
யிணைக்கும்‌ போது விளிம்பை உருவாக்க வேண்டியதில்லை. 

பொருத்தின்‌ அடியிலிருந்து மேல்நோகூப்பற்றாசு பிடித்தல்‌ வேண்டும்‌. 
ஊாதுவிளக்கனோட்டமும்‌ காய்ச்சிமிணைக்குங்‌ கோலினேட்டமும்‌ வரிப்படத்‌ 
தில்‌ தெரிவதுபோல்‌ அரைவட்டமாக மேல்‌ நோக்கியே இருத்தல்‌ வேண்டும்‌. 

% அங்குலத்‌தற்குக்‌ கூடிய தடிப்பினையுடைய தகடுகளைப்‌ பற்றா பிடிக்‌ 
கையில்‌, காய்ச்சிபிணைப்போர்‌ இருவர்‌ தகட்டினிரு பக்கங்களிலுமிருந்து ஒரே 
முறையிற்‌ பற்றா பிடித்தல்‌ மிகவும்‌ பொருத்தமானது. இம்முறை, 
விரைவானதாயும்‌ செலவுகுறைந்ததாயும்‌, நல்லபலனை 'த்தருவதாயுமிருக்‌ 
கிறது. 

காய்ச்சிபிணைப்போரிருவரும்‌ 


பமிற்சி பெற்றவராயிருந்தாற்றான்‌ ஒரே 
்‌. மூறையில்‌ பற்றாசு பிடிக்கலா 


மன்பது இங்கு கவனிக்கத்தக்கது. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 255 


இலைற்றிங்கு செய்தல்‌. 

இலைற்றிங்கு என்பது தேய்வினைத்தாங்கி மிகச்‌ சக்திவாய்ந்ததாயிருக்கும்‌ 
லிசேடக்‌ கலப்புலோகமாகும்‌. நிலந்‌ துளைக்கும்‌ துறப்பணங்கள்‌, புரி 
மவெட்டிகள்‌ பெறிய அமுக்கிகள்‌, கற்கள்‌ தூளாக்குமியந்திரங்கள்‌ முதலியன 
வற்றிற்கு இவ்வுலோகத்‌ தட்டொன்றை, அல்லது ஒரு படையை (228 
ஆம்‌ படத்தில்‌ தெரிவதுபோல்‌) அமைத்தலையே இலைற்றிங்கு செய்தல்‌ 
என வழங்குவர்‌. 

கூடிய அசற்றலீனாலுண்டான விளக்குச்‌ சுவாலையில்‌ உருக்ன்‌ மேற்‌ 
புறத்தை வெப்பமாக்‌$) இலைற்றிங்கு செய்யுங்‌ கோலையுஞ்‌ சுவாலையிற்‌ 
பிடித்துத்‌ இரவப்படுத்தி, இரவநிலையிலுள்ள உருக்கின்‌ மேற்புறத்திற்‌ 
பஇப்பர்‌.. . ....... இதுவே, இம்முறை. 














த்‌ 


30” 2 
ட: ட்‌ 
அல லை 0 லலலலலவு 
ம. 
உ௫க 


படம்‌ 228. 





சாதாரணமாக, இம்முறைக்குப்‌ பாயந்‌ தேவைப்படாது. எனினும்‌, சில 
சமயங்களில்‌ அதனையிடுவதால்‌ வசதியாக வேலையைச்‌ செய்துமுடிக்கலாம்‌. 
உருக்கிற்குப்‌ பாயமிடப்படாவிடினும்‌, வார்ப்பிரும்புக்கு *அல்டா வார்ப்‌ 
பிரும்புப்‌ பாயம்‌”? (440௧ வேகம்‌ 100. 111020) இடப்படுகிறது. 
படையையமைத்தபின்‌, சுண்ண நீற்றினிடையே படிப்படியாகக்‌ குளிரும்‌ 
படி வைத்தல்‌ வேண்டும்‌. 
தேய்ந்தொழிந்த பகுதிகளை நிரப்பல்‌ 
பற்சக்கரம்‌, சாவிவாய்கள்‌ முதலிய தேய்ந்தொழிந்த பகுதிகளை, கலப்பு 


ருக்குக்‌ கோலைத்‌ 'இரவமாக்கி நிரப்புதலே இங்கு குறிப்பிடப்படுறெது. 
அசற்றலீனைக்‌ கூட்டியுண்டாக்கப்பட்ட சுவாலையில்‌ வெப்பமாக்க இவற்றை 


2௦0 உலோக வேலை 


நிரப்பியபின்‌, தேய்வைத்‌ , தாங்கக்‌ கூடியதாயிருப்பதற்காக நன்றாக அடித்‌ 
தல்‌ வேண்டும்‌. அ.திகரியுருக்குக்கோலும்‌ கலப்புருக்குக்‌ கோலும்‌ இதற்காக 
உபயோடக்கப்படு்றன. 


காய்ச்சியிணைக்கும்போது அறிந்திருக்க வேண்டியன 
இங்கு, சுருக்கமாகக்‌ கூறப்பட்டுள்ள இவற்றை, விவரமாக, காய்ச்சி 
யிணைக்கும்‌ முறைபற்றிய கைநூலிலிருந்தும்‌ பற்றாசு பிடிக்கும்‌ முறை 
களைப்‌ பார்த்தும்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 
பயிற்சி பெறுவோர்‌ அபாயங்களேற்படாதிருப்பதற்காக, ஆசிரியரிடம்‌ உப 
தேசங்களைப்‌ பெற்றே பற்றாசு பிடிக்கத்‌ தொடங்கவேண்டும்‌. திறமையான 
காய்ச்சிமிணேப்போன்‌, வழிகாட்டி நூலின்‌ குறிப்புக்களைப்‌ பார்க்காமல்‌ 


பற ட 
( ் | | நீந்தும்‌ மாதிரி 


ட்ட ப நீர ஆளும்‌ 
[1 


வாயில்‌ 


அசற்றலின்‌ பிறப்பாக்‌இ 


காடைட்டில்‌ நீர்‌ 





படம்‌ 924 


வேலைக்கேற்ற மூக்கு, காய்ச்சிமிணைக்குங்‌ கோலின்‌ தராதரம்‌ என்பன 
வற்றையெல்லாம்‌ அறிந்திருத்தல்‌ வேண்டும்‌. உதாரணமாக, (1) மெல்லுரு 
க்குக்‌ கம்பியைப்‌ பந்றாசு பிடிக்கும்போது, அதே தடிப்பையுடைய மெல்‌ 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 257 


அருக்குத்‌ தகட்டைப்‌ பற்றாசு பிடிப்பதற்காக எடுக்கப்படும்‌ மூக்ன்‌ அரைப்‌ 
பங்களவான மூக்கையெடுத்தல்‌ வேண்டும்‌. (4) முறைப்படி பற்றாசு பிடிக்க 
வேண்டுமானால்‌, எப்பொழுதும்‌ பற்றாசு பிடிக்கப்படும்‌ “* செய்பொருளை ” 
சரியான வகையில்‌ ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும்‌. (11) பற்றாசு 
பிடிக்கப்படும்‌ உலோகங்களின்‌ விளிம்புகளில்‌ மை, கறை, (நிலக்கரி) 
நெய்‌ என்பன படிந்திருந்தால்‌, பற்றாச, பிடிக்குமூன்‌ .சத்தஞ்‌ செய்து 
கொள்ள வேண்டும்‌. (18) காய்ச்சியிணைப்பதற்கு முதல்‌, தேவையான 
வாயு, காய்ச்சியிணைக்குங்‌ கோல்பாயம்‌ உண்டாவென்பதைப்‌ பரிசோதித்‌ 
தறிதல்‌ வேண்டும்‌. (௭) அழுக்கஞ்‌ சீராக்‌, காய்ச்சியிணைக்கும்‌ விளக்கு 
என்பனவற்றைப பத்திரமாக உபயோகித்தல்‌ வேண்டும்‌. (ஈட்‌ இடையமுக்கக்‌ 
காய்ச்சியிணைத்தற்‌ கருவிகளையுபயோடுக்கையில்‌, நீரியற்‌ பினனமுக்கவாயில்‌ 
(பர ய்காபி்ம 13௧0 ரய 7௨4௭6) சரியாக வியங்குிறதா வென்பதைப்‌ 
பரிசோதித்தறிய வேண்டும்‌. (ஈம்‌) வாயு அசுத்தமானதா வெனபதையும்‌ 
பரிசோதிக்கறிதல்‌ வேண்டும்‌. 

அசற்றலீன்‌ பிறப்பாக்‌கி.--இது, காபைட்டில்‌ நீரை விட்டு, அசற்றலீன்‌ 
வாயுவைப்‌ பெறும்‌ சிறிய பிறப்பாக்கியாகும்‌. கம்மாலைகளில்‌, பெரும்‌ 
பாலும்‌ இப்படியான பிறப்பாக்ககளே உபயோகிக்சப்படுின்றன. நீரில்‌, 
காபைட்டை விட்டு அசற்றலீன்‌ வாயுவைப்‌ பெறும்‌ பெரிய பிறப்பாக்களு 
முள்ளன. 


கதறி 





சாதாரண டூனை தனிஎடூட்டு சோடி மூட்டு 
மூட்டு ௦ ௦. ௦ ல்‌ ம்‌ 
டூடுப்‌ பற்டுசு டூட்டுககள்‌ 











இ௫டுனை முட்டு 
பற்௫சு மூனை டூட்டு 





படம்‌ 225 


பற்கை பிடிக்கும்போது, “ மூக்கு ” வெப்பமடையாதிருப்பதற்காக அடிக்‌ 
எத்‌ ள்‌ ரனிக வேண்டும்‌. அன்வாறு செய்யும்போது விளக்கினுள்‌ 


30--8 14468 (12/08) 


996 ம்‌ உலோக வேலை 


நீர்‌ உள்ளிடுவதைத்‌ தடுப்பதற்கு, விளக்கின்‌ ஒட்சசன்‌ ஆணியைச்‌ சிறிது 
இறந்து ஒட்சென்‌ வெளியேறுமாறு செய்யவேண்டும்‌. 


£ழடுக்க ஒடி அதற்றலீன்‌ 
ணப! உபகரணகத்‌ தொடுதி 


நீரியல்‌ தூண்டடுக்க வாயில்‌ 





படம்‌ 226 


அசற்றவீன்‌. பிறப்பாக்க முறையில்‌ உபயோூக்கும்‌ இடையமுக்க ஒட்சிசன்‌-- 
அசற்றலீன்‌ காய்ச்சியிணைக்கும்‌ உபகரணங்கள்‌ 
(1) அசற்றலீன்‌ பிறப்பாக்க. 
(2) ஒட்டன்‌ நிரப்பப்பட்ட உருளை. 
(9) தேவையான மூக்குக்களுடன்‌ கூடிய காய்ச்சியிணைக்கும்‌ விளக்கு. 
(4) நீரியற்‌ பின்னமுக்க வாயில்‌. 
(5) ஒட்சிசன்‌ அழுக்கஞ்‌ சீராக்க. 
(6) இறப்பராலும்‌ கென்வசாலும்‌ ஆக்கப்பட்ட வளைவுக்குமாய்களிரண்டு. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 959 


(7) தேவையான சாவிகள்‌, 

- (8) காவற்கண்ணாடியும்‌ தீமூட்டும்‌ விளக்கும்‌. 
(9) காய்ச்சியிணைக்குங்கோல்கள்‌. 

(10) காய்ச்சியிணைக்கும்‌ பாயம்‌, 

(11) ஒட்சிசன்‌ உறாளை தாங்கி. 

ஆயத்தப்படூத்துதல்‌.--(1) பிறப்பாக்சியில்‌ தேவையான அளவுக்குச்‌ கா 
பைட்டும்‌ தணணீருமிருக்கறதாவெனப்‌ பார்க்க. 

(2) நீரியற்‌ பின்னமுக்க வாயிலால்‌ “0” வாயில்‌ வரை நீரை 
நிரப்புக. அவ்வாயிலைத்‌ திறந்துவைத்து “&” வாயிலை மூடிவிடுக. 
(226 ஆம்‌ படம்‌). 

(8) ஒட்சென உருளைவாயிலில்‌ அழுக்கிருந்தால்‌ அவ்வாயிலை ஒரு முறை, 
அல்லது இரு முறை திறந்து மூடுக. 

(4) உருளைகளின்‌ வாயில்கள்‌ பொருந்தும்‌ மூட்டில்‌ எண்ணெய்‌, நிலக்கரி 
நெய்‌ என்பனவற்றைப்‌ படிய விடக்கூடாது. 

(5) ஒட்சென்‌ உருளையில்‌ அமுக்கஞ்‌ சீராக்கியைப்‌ பொருத்தி முதற்‌ 
படித்தபடி அமுக்கஞ்‌ சீராக்கயிலிருந்து வளைவுக்குமாயை ஊாது குழல்‌ 
விளகற்குப்‌ பொருத்துக. 





படம்‌ 227 


(6) “%” வாயிலிலிருந்து ஊதுகுழல்‌ விளக்கின்‌ அசற்றலீன்‌ கமுத்‌ 
இற்கு வளைவுக்‌ குமாயைப்‌ பொருத்துக. அதியமுக்க விளக்கை ஒருபோதும்‌ 
இடையமுக்கக்‌ காய்ச்சியிணேத்த லுக்கு உபயோ௫க்கக்‌ கூடாது. 

(7) ஊது விளக்கற்குப்‌ பொருத்தமான “ மூக்கை ” மாட்டுக. 

(8) பிறப்பாக்கயிலிருந்து அசற்றலீன்‌ பாயும்‌ வழியிலே காற்றை ஒழிப்‌ 
பதற்கு, பிறப்பாக்கியிலிருந்து வழி நீளத்திற்குச்‌ சில நியிடங்கள்‌ அசற்ற 
லீன்‌ வெளிப்போவதற்கு ஒழுங்கு செய்க. 


240 உலோக வேலை 


(9) உருளையின்‌ வாயிலைத்‌ திறப்பதற்கு முன்‌, ஒட்சசன்‌ அமுக்கஞ்‌ 
இராக்கயின்‌  திருகாணியை, அமுக்கந்தோன்றாவரையுஞ்‌ சுற்றுதல்‌ 
வேண்டும்‌. பின்பு, உருளையின்‌ வாயிலைத்‌ இறந்து, “ கை.நூலில்‌ ”” விபரித்‌ 
துள்ளபடி எஏற்றவளவுக்கு அமுக்கஞ்‌ சீராக்யோணியைச்‌ சீர்ப்படுத்துக. 

(10) விளக்கில்‌ ஒட்சசனைத்‌ திறந்து, அதற்கடுக்க, அசற்றலீன்‌ சீராக்கி 
யாணியைத்‌ இறந்து இயுண்டாக்கயால்‌ விளக்கைப்‌ பற்றவைக்க. 

(11) இடைச்‌ சுவாலை தோன்றும்‌ வரையில்‌ அசற்றலீனைச்‌ சீர்ப்படுத்திப்‌ 
பற்றாசுபிடிக்க ஆரம்பிக்க. 


நியம ! இடைவெளி 
மா௫து பிடிக்க 





படம்‌ 228 


பற்றா௬பிடித்தபின்‌.--(1) அசற்றலீன்‌ சீராக்யொணியை மூடி, இரண்‌ 
டாவதாக, ஒட்சென்‌ சீராக்கியாணியை மூடுக. 

(9) ஒட்சென்‌ உருளை வாயிலை மூடி வளைவுக்‌ குழாயில்‌ நிறைந்துள்ள 
வாயுவை அகற்றுவதற்கு விளக்கின்‌ சீராக்யொணியைத்‌ திறக்குக, அமுக்‌ 
கஞ்‌ சீராக்கயின்‌, அமுக்கச்‌ சீராக்சியாணியைத்‌ திரும்பச்‌ சுற்றித்‌ திறக்குக. 

(9) “1” வாயிலை மூடுக. 


ஒட்ியசற்றலீன்‌ சுவாலையால்‌ உலோகங்களை வெட்டூம்போது அறிந்‌இருக்க 
வேண்டியன 


(1) வெட்டும்‌ விளக்கற்குப்‌ பொருத்தமான மூக்கைப்‌ பொருத்திய 
பிறகு, உருளை வாயிலைத்‌ இறந்து விளக்்‌ன்‌ வெட்டும்‌ ஒட்சிசன்‌ வாயின்‌ 
வழியாக வாயு செல்லுமாறு அமுக்கஞ்‌ சீராக்கியில்‌ ஒட்செனை ஒழுங்கு 
செய்க. 

(2) விளக்கின்‌ முழு வாமில்களையும்‌ மூடுக. 

(8) மிக மெதுவாக, அசற்றலீன்‌ “*&” வாயிலைத்‌ இறந்து, மூக்கின்‌ 
முனைக்குத்‌ இமூட்டுக. வெப்பமாக்கும்‌ “”” ஒட்சென்‌ வாயிலைத்‌ திறந்து 
இடைச்‌ சுவாலைக்கு ஒழுங்கு படுத்துக. 


கருவிகளும்‌ வேலை முறைகளும்‌ ஆரம்பக்‌ கொள்கைகள்‌ 24] 


(4) இப்பொழுது ஒட்சென்‌ “0” வாயிலைத்‌ திறந்து இடைச்‌ சுவாலை 
தோன்றும்‌ வரையில்‌, மீண்டும்‌ விளக்கின்‌ வாயில்களைச்‌ சீர்ப்படுத்துக. 
வெட்டும்‌ ஒட்சென்‌ வாயிலை மூடிவிடுக. இப்‌ பொழுது, வெட்டூதற்கு விளக்கு 
ஆயத்தமா விட்டது (படம்‌ 998). 

(5) வெட்டி முடிந்ததும்‌, முதலில்‌ வெட்டும்‌ ஒட்சிசன்‌ வாயிலையும்‌ 
இரண்டாவதாக வெப்பமாக்கும்‌ ஒட்சென்‌ வாயிலையும்‌ மூன்றாவதாக, 
அசற்றலீன்‌ வாயிலையும்‌ மூடுக, 

(6) உருளையின்‌ வாயிலை மூடி, அமுக்களஞு சீராக்சியின்‌ கடடையாணியைக்‌ 
தளர்த்தி அமுக்கத்தை நீக்குக, 

(7) வெட்டப்படுந்‌ தகட்டிற்கு விளக்குப்‌ பிடிக்கும்போது “ மூக்கு ”” தகட்டு 
டன்‌ செங்கோணமாயமைந்திருத்தல்‌ வேண்டும்‌. 

(8) தமக்குத்‌ தூரத்திலமைந்துள்ள விளிம்பிலிருந்தே வெட்டத்‌ தொடங்கு 
கல்‌ வேண்டும்‌. 

(9) மூக்கிற்கும்‌ தகட்டிற்கும்‌ இடையில்‌ சம இடை வெளிவிட்டு ஒளிர்‌ 
செந்நிறததிற்கு வெப்பமாகும்‌ வரையில்‌ விளக்குச்‌ சவாலையைப்‌ பிடித்தல்‌ 
வேண்டும்‌. இவ்வாறு வெப்பமாகையில்‌ வெட்டும்‌ ஒட்சிசன்‌ வாயிலைப்‌ 
பெருவிரலினாற திறந்து வெட்டும்‌ ஒட்சிசன்‌ வாயுவைச்‌ சுவாலைக்களுப்பி, 
வெட்டுங்‌ கோட்டினாடே தன்‌ பக்கமாய்‌ மெல்ல மெல்ல விளக்கை 
அரக்குகுல்‌ வேண்டும்‌. 

(10) கை.நூலிற்‌ கூறப்பட்டுள்ள விதிமுறைகளையும்‌ பின்பறறுதல்‌ வேண்‌ 
டும்‌. 


மின்முறை காய்ச்சியிணைத்தல்‌ 


மின்ருுறை காய்ச்சியிணைத்தலை, “ எதிர்முறைக்‌ காய்ச்சியிணைத்தல்‌ ”, 
“ மின்வில்‌ முறைக்‌ காய்ச்சிமிணைத்தல ” என, இரு பிரிவுகளாகப்‌ பிரிக்க 
லாம்‌. 

(1) எதிர்‌ முறைக்‌ காய்ச்சியிணைத்தல்‌.-பொறிகளினுதவியாற பெருத் 
தொகையான இறியவுபகாணப்‌ பகுஇகளை ஆக்குவதற்கு இம்முறை உபயோ 
கப்படுகிறது. தகடுகளாலாக்கப்படும்‌. உபகரணப்பகுதிகளை மின்வலுவாலுரு 
கச்‌ செய்து இறுக்குவதும்‌, உலோகத்தினூடே மின்‌ உராயும்போது இணையும்‌ 
பகுதிகளை ஒன்றாயிணைத்து உருகப்பண்ணிப்‌ பற்றாசு பிடிப்பதுமே இம்‌ 
முறையாகும்‌. 

(2) மின்வில்‌ முறைக்‌ காய்ச்சியிணேத்தல்‌.-மின்முறைக்‌ காய்ச்சியிணேத்‌ 
கல்‌ முறைகளுள்‌ இம்முறையே அதிகமாக உபயோூக்கப்படுிறது. இடுக்கி 


942 உலோக வேலை 


போன்ற ஒரு கருவியாற்‌ பிடிக்கப்பட்டுள்ள உலோக மின்வாயினூடே 
மின்னோட்டத்தைச்‌ செலுத்துவதே இம்முறையாகும்‌. மின்வாய்‌, செய்‌ 
பொருளை உராயாமலிருக்குமாறு நெருக்பப்பிடிக்கையில்‌ அவைகளுக்‌ 
இடையில்‌ மின்வில்லொன்று உண்டாகும்‌. இதன்‌ வெப்பத்தால்‌ செய்‌ 
பொருளும்‌ மின்வாயும்‌ உருகத்‌ திரவமாகும்‌. 

ஓட்சியசற்றலீன்‌ முறையைப்‌ போல்‌, இம்முறையிலும்‌ பொருந்தும்‌ விளிம்‌ 
புகளில்‌ “37” பீலியமையுமாறு உருவாக்கப்படுவதால்‌, மின்வாயை அல்‌ 
லது காய்ச்சியிணேக்குங்‌ கோலை வெப்பமாக, அதை தநிரப்பக்கூடிய 
தாயிருப்பதால்‌ பொருத்து சக்திவாய்ந்த தாயிருக்றைது. 


ஐந்தாம்‌ பிரிவு 


ஆறாம்‌ அத்தியாயம்‌ 


உலோகம்‌ 


ஜ்ந்தாம்‌ பிரிவு 
ஆறாம்‌ அத்தியாயம்‌ 
உலோகம்‌ 
47. உருக்குக்‌ கலப்புலோகம்‌ 


இக்காலத்தில்‌ உபயோக்கப்படும்‌ உருக்னெங்களில்‌, அ 'திகமாக உப 
யோகிக்கப்படுவது உருக்குக்‌ கலப்புலோகமேயாகும்‌. வன்மைவாய்ந்த 
இவ்வுலோகத்தைக்கொண்டே இயந்திரங்களின்‌ பகுதிகளையமைகஇிஞர்கள்‌. 
உருக்குக்‌ கலப்புலோகம்‌ பெரும்பாலும்‌ மின்னுலைகளாலும திறந்தவுலைக 
ளாலும்‌ உற்பத்தி செய்யபபடிகறது. இதற்குச்‌ சத்தியையூட்டுவதற்காக 
வேறுபல மூலப்பொருட்களுங்‌ கலக்கப்படன்றன. உதாரணமாக, உருக்‌ 
இற்கு நிக்கலைக்‌ கலந்தால்‌, அது, வன்மையையும்‌ நுண்கம்பியாக்கப்படுந்‌ 
தன்மையையும நீள்சத்தியையும்‌ பெறும்‌. 


கலக்கப்படுவன 


1. சூரோம்‌:--இது, வெள்ளி நிறப்‌ பிரகாசமான வுலோகமாகும்‌. 
இதனைத்‌ தனியேயுபயோடத்தால்‌ எளிதினொறுங்கிவிடும்‌. ஆனால்‌, உருக்‌ 
குடன்‌ கலந்தால்‌, தடிப்பையும்‌ நுண்கம்பியாக்கப்படுந்தன்மையையும்‌ 
கறை பிடியாத நிலையையுங்‌ கூட்டும்‌. இதனுருகு நிலை 1888” பாகையாகும்‌. 
அதிகதி கருவியுருக்கனாலும்‌ கறையில்லுருக்கினானும்‌ * கார்‌ எஞ்சின்‌ ””, 
“வானவூர்தி எஞ்சின்‌ ”, பாதுகாப்பானவுலோகப்‌ பேழை (8௨6) முதலியன 
செய்யும்போது இதனையுபயோடக்கறாகள்‌. 

2. நிக்கல்‌:--இது, நடுத்தர மஞ்சணிறத்தைச்‌ சார்ந்த வெள்ளி நிற 
வுலோகமாகும்‌. இதனைக்‌ கலப்பதால்‌ தடிப்பும்‌, நீள்சக்தியும்‌, கறைபற்றாத 
தன்மையுங்‌ கூடும்‌. இதனுருகு நிலை 1748” பாகையாகும்‌. 

3. தங்குன்‌:--இது, சாம்பணிறப்‌ பிரகாசமுள்ளவுலோகமாகும்‌. உருகு 
நிலை. 8,880 பாகையையுடைய இவ்வுலோகம்‌, மிகத்‌ தடிப்பையும்‌ 
பாரத்தையுமுடையது. பின்‌ விளக்குக்களில்‌, “இழை” (பகம்‌) அமைப்‌ 
பதற்கு இதனையே உபயோகிக்கறார்கள்‌. 

இவ்வுலோகங்‌ கலந்துள்ள, வேகமாயிருக்குங்‌ கருவிகளின்‌ கூர்ப்பகுதி 
சிறிது வெப்பமடைந்தாலும்‌ மொட்டையாக மாட்டாது. 

அக 


546 உலோக வேலை 


4. கோயாற்று:--நீலத்தைச்‌ சார்ந்த வெண்ணிறமான இவ்வுலோகத்‌ 
இன்‌ உருகுநிலை 1500 பாகையாகும்‌. இதில்‌, காந்தசக்தி அதிகமாக 
வுண்டு. அதிகதஇியுருக்கெங்களை அமைப்பதற்கு இது கலக்கப்படூறெது. இல்‌ 
வுலோகங்‌ கலந்துள்ள கருவிகள்‌ தொழில்‌ புரியும்போது தேய்ந்துபோகா 
கதுனவாயிருக்கின்றன. 

5. வெனேடியம்‌:--பிரகாசமான வெண்ணிறத்தையும்‌ தடிப்பையுமு 
டைய இவ்வுலோகத்தின்‌ உருகுநிலை செ. ௪. 1728? பாகையாகும்‌. இதன்‌ 
கலப்பால்‌, அதிகதியுருக்குத்‌ தடிப்பையும்‌ சத்தியையும்‌ பெறுகிறது. 

6. மங்கனீசு:--மிகவுந்தடிப்பானதும்‌ எளிதினொறுங்கக்‌ கூடியதுமான 
இவ்வுலோகத்தின்‌ உருகுநிலை ௪. மீ. 1255” பாகையாகும்‌. இதைக்கலந்து, 
பெரசு, பெரசல்லாத கலப்புலோகங்களையுண்டாக்குகறார்கள்‌. உருக்கல்‌ இது 
கலப்பதால்‌, திரவமாகும்‌ நிலையில்‌ ஒட்சியேற்றமேற்படாது. மேலும்‌, உலோ 
கத்திலடங்கயுள்ள துர்க்குணத்தையும்‌ மாற்றும்‌. 

3. மொலித்தனம்‌. (14௦194) :--வெள்ளி நிறத்தையும்‌ வளையுந்த 
னமையையுமுடைய இவ்வுலோகத்தின்‌ உருகுந்தன்மை ௪. மீ. 8472 
பாகையாகும்‌. கடும்‌ வெப்பத்தைத்‌ தாங்கக்கூடிய கம்பிகளையமைப்ப 
தற்கு கலப்பில்லாத மொலித்தனமுபயோ௫க்கப்படூறெது. இதன்‌ கலப்பி 
னால்‌ விசேட உருக்னைங்களும்‌ வார்ப்பிரும்பும்‌ ஆக்கப்படுன்றன. 

8. தைத்தேனியம்‌:--தடிப்பையும்‌ எளிதினொறுங்குந்‌ தன்மையையுமு 
டைய இவ்வுலோகத்தின்‌ உருகுநிலை ௪. மீ. 1816 பாகையாகும்‌. கறை 
யில்லுருக்கை ஆக்குதற்கு இது உபயோடக்கப்படூறெது. இது கலப்பதால்‌ 
உருக்கு உருகும்போது ஒட்சியேற்றமேற்படுவதில்லை. அலுமினியம்‌, வெண்‌ 
கலன்‌ போன்ற பெரசல்லாத கலப்புலோகங்களையாக்குவதற்கும்‌ இதை 
யுபயோடஇக்கிறார்கள்‌. 

9. தான்தாலம்‌:--மென்மையும நீலநிறமுமுடைய இவ்வுலோகத்தின்‌ 
உருகுநிலை ௪. மீ. 2866£ பாகையாகும்‌. அமிலத்தன்மையைத்‌ தாங்கக்‌ 
கூடிய இவ்வுலோகம்‌, அதிகதியுருக்கு-காபைட்டுக்கலபபுலோகம்‌-அமி 
லத்தைத்தாங்கும்‌ கலப்புலோகம்‌ என்பவற்றையாக்குவதற்கு உபயோ௫க்‌ 
கப்படுஇறது. 

(10) சேக்கோனியம்‌:---உருக்குடன்‌ இதைக்‌ கலந்தால்‌, ₹தான்தலம்‌” 
தீரும்‌ பிரயோசனங்களைப்‌ பெறலாம்‌. 

கவனிக்க வேண்டியன :--முற்கூறியவற்றில்‌ பெரும்பாலானவை உருக்‌ 
குத்‌ இரவத்திற்‌ கலப்பதற்கு முன்‌ இரும்புடன்‌ கலக்கப்படுன்றன. 
இரும்புடன கலந்தபின்‌ அவற்றை, “5 பெரோ-குரோம்‌ “, “ பெரோ-மக 
னீசு ”, பெரோ-வனேதியம்‌ ”? எனவழைப்பர்‌. இவவாறு செய்வதால்‌ 
திரவமாக்குவது இலேசாக துடன்‌ செலவுங்‌ குறைூறது. 


உலோகக்‌ கலப்பு 247 
48. வெட்டுங்‌ கருவிகளுக்கான உருக்கும்‌ 
கலப்புலோகமும்‌ கரியுருக்கும்‌ 


வெட்டூங்‌ கருவிகளையமைப்பதற்கு அதிகமர்க உபயோக்கப்படுமூலோகங்‌ 
களைப்‌ பற்றியே இங்கு விவரிக்கப்படூகறது. 

கரியுருக்கு:- இலேசில்‌ மொட்டையாக்க முடியாத கூரான கருவிகளை 
யமைப்பதற்கு இதுவுபயோகப்படுகிறது. இக்கருவிகளை, செய்யும்‌ வேலைகளுக்‌ 
கேற்பத்‌ தேவையானபடி தடிப்பாக்கவும்‌ தேய்க்கவும்‌ முடியும்‌. எனினும்‌, 
சில சமயங்களில ஏற்படும்‌ வெப்பத்தால்‌ கருவிகளின்‌ கூர்ப்பாகம்‌ மொட்‌ 
டையாடவிடன்றன. இக்காரணத்தால்‌, இப்பொழுது, கரியுருக்கிற்குப்‌ பதி 
லாக விசேடக்கலப்புருக்கையுபயோூக்கறார்கள்‌. 

(2) அதிகதியுருக்கு:--இது, தங்குதன்‌, மொலித்தனம்‌ என்பவையும்‌ 
சிறிதளவு குரோம்‌, வனேதியம்‌, கோபற்று என்பவையும்‌ கலந்த வுலோக 
மாகும்‌. இவ்வுலோகத்தை இலேசாக உருவாக்க வெட்டுங கருவிகளை 
யாக்கலாம. இதனை, “ காற்றுருக்கு ” எனறுங்‌ கம்மாலைகளிற்‌ கூறுவர்‌. 

(3) பொரசுக்கலப்பில்லாதவினக்‌ கலப்புலோகம்‌:--இவ்வினத்துள்‌ இந 
மான கலப்புலோகத்‌ “ தெலைற்றிங்‌ ” கைக்‌ கூறலாம்‌. இதில்‌, தங்குகன்‌, 
குரோமியம்‌, கோபற்று, மொலித்தனம்‌ என்பன ஏற்றவளவில்‌ அடங்‌இ 
யுள்ளன. அதிகதயுருக்குக்‌ கருவிகளிலும்பார்க்க 50£ கூடுதலாக வெட்டும்‌ 
வேகத்தில்‌ தெலைற்றிஙகு கருவிகளையியக்கலாம்‌. 

(4) இமந்துச்‌ சேர்க்கைக்‌ காபைட்டு உலோகம்‌:--இக்கருவிகளில்‌, தங்கு 
தன்‌, கோபற்று காபன்‌ என்பன ஏற்றவளவில்‌ அடங்கியுள்ளன. இவ்‌ 
வுலோகந்‌ தடிப்பான தெனினும்‌ எளிதினொறுங்கக்கூடியது. அதிகதியுருக்‌ 
குக்‌ கருவிகளால்‌ வெட்டும்‌ வேகத்தின்‌ முமமடஙகு அதிகவேகத்தில்‌ இக்‌ 
கருவிகளால்‌ வெட்டலாம்‌. 


49. விசேடக்‌ கலப்பு லோகம்‌ 

(1) மோனலுலோகம்‌ 

(1) கறையில்லுருக்கு 

(0) மோனலுலோகம்‌:--மிகக்குறைவாகக்‌ காபனும்‌, நிக்கலும்‌, செம்பும்‌ 
மகனீசும்‌ கலந்தவுலோகமாகும்‌. வெள்ளி மயமான இதனுருகு நிலை. 
௪. மீ. 1848? பாகையாகும்‌. இதிற்‌ கறைபிடியாது. வார்த்தல்‌, உரு 
வமைத்தல்‌, கடைதல்‌, காய்ச்சியிணேத்தல்‌ என்பனவற்றை நன்றாகச்‌ 
செய்யலாம்‌. நுண்கம்பியாக்கப்படுந் தன்மை, மென்றகடாக்குந்தன்மை, இழு 
படுதன்மை என்பன இதிலடங்கியிருக்கின்றன. 

(1) கறையில்லுருக்கு:-- இரும்பு, குரோமியம்‌, நிக்கல்‌ கலந்தவுலோக 
மாகும்‌. இதனாற்‌ பெறப்படும்‌ பிரயோசனங்களுக்‌ கேற்ப, காபன்‌ கலக்கப்‌ 


948 உலோக வேலை 


படும்‌. இழுபடுதன்மை, மென்றகடாக்குந்தன்மை அண்கம்பியாக்கப்படுந்‌ 
தன்மை என்பன இதிலடங்கயுள்ளன. 

ஆயுதங்கள்‌, கரண்டிவகைகள்‌, பாற்பண்ணைப்பாத்‌ திரங்கள்‌ முதலியன 
வும்‌ மோட்டார்‌ வண்டி, வானவூர்குப்‌ பகுதிகளும்‌ இதனாலாக்கப்படு 


கின்றன. 


30. இரும்பில்லா வினத்தைச்‌ சேர்ந்த கலப்பு 
லோகங்கள்‌ 

(1) குறைவான உருகுநிலை 

(4) தடிப்பும்‌ வன்மையும்‌ 

(9) ஒட்சியேற்றத்தைத்‌ தாங்குதல்‌. 

(4) வார்ப்பதற்கு வசதியான நிலை. 

கலக்கப்படுஞ்‌ சுத்தவுலோகம்‌ உருகும்‌ வெப்பத்திலும்‌ பார்க்கக்‌ குறை 
வான வெப்பத்தில்‌ கலப்புலோகம்‌ உருகும்‌. இதற்கு மென்பற்றாசு சிறந்த 








வுதாரணமாகும்‌. 
வன வ வ பயவா ன ட்ட ட பபப ப படப்பட. 
கலககப்‌ பி 
ட்டு உருகு நிலையின்‌ மென்பற்றாசு 
பசக்‌. உருகு நிலை சராசரி உருகு நிலை 
துவுலோகம்‌ 
ப (பாரனைந்று) (பாரனைற்று) (பாரனைற்று) 
ஈயம்‌ 620” 
வெள்ளீயம்‌ 475 527 240? 
பிசுமது 5875 


இககலப்புலோகங்கள்‌ ஐந்து பிரிவுகளாகப பிரிக்கப்பட்டுள்ளன. 
அவையாவன : 





(1) செம்பு--துத்்‌ தநாகக்‌ கலப்புலோகம்‌. 
(2) செம்பு--வெள்ளீயக்‌ கலப்புலோகம்‌. 
(8) வெள்ளீயம்‌ ஈயக்‌ கலப்புலோகம்‌. 

(4) அந்திமனிக்‌ கலப்புலோகம்‌. 

(5) அலுமினியக்‌ கலப்புலோகம்‌. 


[69 செம்பு- துத்தநாகக்‌ கலப்புலோகம்‌ 


பலவளவுகளிற்‌ செம்பையும்‌ அத்தநாகத்தையுங்‌ கலந்து, இவ்லினக்‌ 
கலப்புலோகங்களையாக்குறார்கள்‌. பித்தளையுலோகத்தில்‌ 00-6% செம்பும்‌ 
39:69 துத்தநாகமும்‌ அடங்கியுள்ளன. அண்கம்பியாக்கப்படு தன்மையும்‌ 
மஞ்சணிறமுமுடைய இதனைச்‌ சுத்தமாக வார்க்கலாம்‌. 


உலோகக்‌ கலப்பு 940 


இதன்‌ தன்மையும்‌ நிறமும்‌ சிறந தனவாயிருப்பதால்‌, இதனாற்‌ பல்வகை 
யான நுண்‌ பொருட்களைப்‌ படைக்‌களார்கள்‌. 

மண்குலோகம்‌.--609% செம்பும்‌ 40% அுத்தநாகருங்‌ கலந்து ஆக்கப்படு 
மிதனை நுண்கம்பிகளாகவும்‌ மெனறகடுகளாகவுமமைக்கலாம்‌. 

கறைபிடியாக இவ்வுலோகம்‌, தோணி அடித்தளத்தை யமைக்க 
வுதவுறது. 


2) செம்பு வெள்ளீயக்‌ கலப்புலோகம்‌ 
பு பு 


9. 


இவற்றைச்‌ சாதாரணமாக “ வெண்கலம்‌ ” என வழங்குவர்‌. இவ்வினத்‌ 
தைச்‌ சேர்ந்தவுலோகங்களில்‌ துப்பாக்கயுலோகமும்‌ (மே. 71481) வெண்‌ 
கலமும்‌ மிகச்‌ சிறந்தவை,. 

துப்பாக்கயுலோகம்‌.--இதில்‌, 90% செம்பும்‌ 10% வெள்ளீயமும்‌ கலந்‌ 
துள்ளன. மஞ்சணிறத்தைச்‌ சார்நத சாம்பனிறமான இவ்வுலோகம்‌, செம்‌ 
பை விட மிகத்‌ தடிப்பானதும்‌ அதிர்ச்சியைத்‌ தாங்கக்‌ கூடியதுமானது. 

இதன்‌ தன்மைகள்‌.--உருகக்கூடியது, இழுபடக்‌ கூடியது, இலேசாக 
வார்க்கக்‌ கூடியது. இது, வார்ப்பிரும்பை விடமிகத்‌ தடிப்பானதால்‌ 
வன்மையான வார்ப்பு வேலைகளுக்கு உபயோக்கப்படுறைது. 

வெண்கலம்‌.--859%) செம்பும்‌ 18% வெள்ளீயமுங்‌ கலந்துள்ள இவ்‌ 
வுலோகம்‌ துப்பாக்கயுலோகத்தின ' தன்மைகளைக்‌ கொண்டுள்ளது. பெரும்‌ 
பாலும்‌, சிலைகளையும்‌ ஆலயமணிகளையும்‌ ஆக்குவதற்கு இதனையுபயோ?க்‌ 
இறார்கள்‌. 


(3) ஈயம்‌ வெள்ளீயக்‌ கலப்புலோகம்‌ 


ஒனறாகக்‌ கலப்புறும்போது, ஈயத்தின்‌ தன்மையும்‌ வெள்ளீயத்தின்‌ 
தன்மையும்‌ மாற்றமடைசன்றன. அதாவது, தடிப்பும்‌ இழுபடுந்தனமையும்‌ 
உருகுந்‌ தன்மையுங்‌ கூடுகின்றன. உருகு நிலையின்‌ பாகையளவு குறை 
கிறது. 

இதில்‌ வெள்ளீயஞ்‌ சேருமளவிற்கு உருகு 'நிலைமாற்றமடை£றது. வெள்‌ 
ளீயம்‌ அதிகமாகக்‌ கலப்புற்றால்‌ உருகுநிலையின்‌ பாகையளவு மிகவுங்‌ 
குறைவூறும்‌. 

மென்பற்றா௪..-வெள்ளீயத்தையும்‌ ஈயத்தையும்‌ ,பலவளவுகளிற்‌ கலந்து 
பல்வகையான மென்பற்றாசுகளையுண்டாக்குறார்கள்‌. உதாரணமாக, நீர்ச்‌ 
குழாய்களைப்‌ பொருத்துவதற்கான மென்பற்றாசில்‌ ஈயம்‌ 66:8% ௨ம்‌ 
வெள்ளீயம்‌ 89:89 உம்‌ கலந்துள்ளன. தகட்டுவேலைகளுக்கான மென்‌ 


பற்றாசில்‌ ஈயம்‌ 50% உம்‌ வெள்ளீயம்‌ 50% உம்‌ கலந்துள்ளன. 


௨50 உலோக வேலை 


பிசிற்றர்‌.--வெள்ளிமயமான இவ்வுலோகததில்‌ வெள்ளீயம்‌ 80% உம்‌ 
ஈயம்‌ 20%) உம்‌ அடங்கியுள்ளன. மெனபந்றாசின்‌ தன்மைகளே இதற்கு 
முண்டு. இவ்வுலோகத்தால்‌ வீட்டிலுபயோ௫க்கும்கோப்பைகள்‌ * கூசாக்‌ ' 
கள்‌ ” போன்ற பாத்திரங்களைச்‌ செய்கரார்கள்‌. 


௩.  அந்இமனிக்‌ கலப்புலோகம்‌ 


பல அளவுகளில்‌ வெள்ளீயம்‌, ஈயம்‌, அநதிமனி எனபவறறைக்‌ கலந்து, 
அல்லது செம்பு அந்திமனி எனபனவற்றைக்‌ கலந்து இதனையுண்டாககு 
இறார்கள. அந்திமனியின சேர்க்கையாற்‌ கலப்புலோகம்‌ தடிப்பாஇிறது. 
இவ்வினதஇல்‌, வெள்ளுலோகமும்‌ (7நர்நட ]ரீஞ்க1) பயிறறுலோகமுமே 
பெரும்பாலும உபயோகக்கப்படுனெறன. 


வெள்ளுலோகம்‌, அல்லது போடுகையுலோகம்‌ 


வெள்ளிமயமான இவ்வுலோகத்தில்‌ 75% ஈயமும்‌ 20% அந்திமனியும்‌ 
5% வெள்ளீயமும்‌ அடங்கியுள்ளன. இவ்வுலோகத்தினால, விசேடமாக, 
எஞ்சினகளின போதிகைகளில்‌ உட்புறவுறைகளையமைக௫ளர்கள்‌. 

பயிற்றுலோகம்‌.--இது, வெளளிமயமான தெனினும்‌ கிறிது மஞ்சணிறக்‌ 
தைச்‌ சராநதிருக்கற தெனலாம. இதில்‌, 88:4% வெள்ளீயமும 8:8% 
அந்திமனியும்‌ 8:8% செமபும்‌ கலந்துளளன. தேவைககுத தக்கபடி 
இக்‌ கலவையின அளவுகளின வீதஙகள்‌ மாறுபடும்‌. அதிர்ச்சியைத்‌ 
தாங்கக்‌ கூடிய இவ்வுலோகத்தால்‌ போதிகையின்‌உட்புறவுறையை அமைக்‌ 
இறார்கள்‌. 


5. அலுமினி௰க்‌ கலப்புலோகம்‌ 


பல்வகையுலோகஙகளுடன அலுமினியததைக கலந்து பலவிதமான கலப்பு 
லோகஙகளையாககலாம்‌. உதாரணமாக, அலுமினியததுடன்‌ செமபைக்‌ கலந்‌ 
தால்‌ அலுமினிய வெண்கலவுலோகத்தையும்‌, அலுமினியததுடன்‌ செம்பு, 
மகனீசியம்‌, மஙகனீசு என்பவற்றைக்‌ கலநது “ இயுறலுமின்‌ ”” கலப்பு 
லோகத்தையும்‌ பெறலாம்‌. 

இக்கலப்புலோகம்‌ மிருதுவாயும்‌ சக்திவாய்நததாயுமிருக்கும்‌. இதனை 
வானவூர்தியின வேலைகளுக்காக உபயோூக்கறார்கள்‌. 


51. வெள்ளீயத்‌ தகடும்‌ நாகம்‌ பூியதகடும்‌ 
வெள்ளீயத்‌ தகடு 


இரு புறமும்‌ வெள்ளீயம்‌ பூசப்பட்ட மெல்லுருக்குத்‌ தகட்டை வெள்ளீயத்‌ 
குகடென்பர்‌. 


| 


உலோகக்‌ கலப்பு 95] 


இவற்றையாக்குவதற்கு, 

(1) முதலாவதாக, மெல்‌ஓருக்குத்‌ துண்டுகள்‌ வெப்ப்மாக்கப்பட்டுப்‌ பொறி 
மிலே பலமுறை சுருட்டப்பட்டு மெல்லிய குகடுகளாக்கப்‌ படும்‌. 

(3) பிறகு, இத்தக்டுக்கலங்கள்‌ சல்பியூரிக்‌ கமிலத்தாற்‌ டட 


பட்டு வன்மை குறைக்கப்படும்‌. 

(8) அதன்‌ பிறகு, இவை பதப்படுத்தும்‌ பொறிகனினிடையேமிடப்பபதே 
தேவையானவளவுக்கு வெட்டப்படும்‌. 

(4) மீண்டும்‌, இத்தகடகள்‌ அமிலத்‌ ட... சுத்தி 
செய்யப்படும்‌. ப 

(5) அடுத்தபடியாக இத்தகடுகள்‌ வெள்ளீயக்‌ கடாரத்துள்‌ இறக்கப்படு 
இன்றன. அங்கு, தகட்டில்‌ மெல்லிய வெள்ளீயப்படை பூசப்படூ£றது. 

(6) வெள்ளீயம்‌ பூசப்பட்ட தகடுகள்‌ மீண்டும்‌ சுரட்டிகளினிடையேயிடப்‌ 
பட்டு நன்றாக ஒப்ப செப்பமாக்கப்படும்‌. 

(4) பிறகு, பிளனற்‌ சீலையாலும்‌ நெல்லினுமியாலும்‌ மெருகடப்படும்‌. 

(86) அடுத்தபடியாக- கடைசியாக, இவை பரிசோசகிக்கப்பட்டு, உபயோகத்‌ 
இற்குரியதாயங்கேரிக்கப்படும்‌. 





னக வனை யவை வை வைய 


2௦2 உலோக வேலை 


உணவுகளைச்‌ சு த்தமாயும்‌ பாதுகாப்பாயும்‌ வைக்கக்கூடிய பாத்‌ இரங்களை 
வெள்ளீயத்தகட்டினாற்‌ செய்ரார்கள்‌. 


நாகம்‌ பூசிய தகடு 

இரும்பில்‌, அல்லது உருக்குலோகங்களில்‌ துத்த நாகம்‌ பூசுவ தனையே 
நாகம்‌ பூசுதலென்பர்‌. .;வெள்ளீயத்‌ தகடுகளையாகியதுபோல்‌, இவற்றையு 
மாக்குவதறகு முதலில்‌ மெல்லுருக்கு, அல்லது உருக்குத்‌ துண்டுகளைச்‌ 
சருட்டித்‌ தகடுகளாக்குவர்‌. பின்பு, அவற்றை அமிலத்‌ திரவத்தாற்‌ கழுவி 
ஒவ்வொன்றாகத்‌ இரவமாக்கபபட்ட துத்த நாகக்‌ கடாரத்திலிறக்ச மேலெ 
டூப்பர்‌. இப்படிச்‌ செய்வதால்‌, அவற்றில்‌ துதத நாகம்‌ நன்றாகப்‌ படிந்து 
கொள்ளுறைது. 

காய்ந்தபின்‌, இவற்றைச்‌ சுருட்டிகளினூடே புகுத்தி மட்டப்படுத்துவர்‌. 


அதன்‌ பிறகு, பரிசோதித்துப்‌ பார்த்து உபயோகத்திற்குரியதென அங்‌ 
கரிப்பர்‌. 


32. மின்‌ முலாம்‌ பூசுதல்‌ 

ஒருலோகத்தைத்‌ திரவமாக மின்னுதவியால்‌ இன்னொருலோகத்தின்‌ 
மேற்புறத்திற பூசுதலையே மின்முலாம்‌ பூசுதலென்பர்‌. 

இம்முறைப்படி, செம்பு, நிக்கல்‌, கதமியம்‌, குரோமியம்‌, வெள்ளி, 
பொன்‌, வெள்ளீயம்‌, துத்த நாகம்‌ எனுமுலோகங்களை வேறோருலோகத்‌ 
திற்‌ பூசுதல்‌ முடியும்‌. எனினும்‌, செம்பு, நிக்கல்‌, குரோமியம்‌ எனு 
மூலோகங்களே பெரும்பாலாக உபயோடக்கப்படுன்றன. 

செம்பின்‌ மேற்புறத்தில்‌ நிக்கலை நன்றாகப்‌ பூசலாமாதலால்‌, முதலிற்‌ 
செம்பைப்‌ பூசி, அதன்‌ மேல்‌ நிக்கல்‌ பூசப்படுகிறது. இவ்வாறே, நிக்கலின்‌ 
மேற்புறத்திற்‌ குரோமியத்தை நன்றாகப்‌ பூசலாமாதலால்‌, முதலிலே 
செம்பும்‌ அதற்கடுக்க நிக்கலும்‌ மூன்றாவதாகக்‌ குரோமியமும்‌ பூசப்படு 
இறது. 

மின்முறைப்படி செம்பைப்‌ பூசும்‌ முறையைப்‌ பாடசாலை ஆராய்ச்சிக்‌ 
கூடத்திற்‌ செய்து பார்க்கலாம்‌. இப்படம்‌, அம்முறையையே காட்டுறது. 

(1) வாயகன்ற ஒரு கண்ணாடித்‌ தொட்டியில்‌, மூன்றிலிரண்டு பங்கிற்கு 
நீரை நிரப்புக. 

(2) அதனுள்‌, ஒரு கொட்டைப்பாக்களவுக்கு செம்புச்சல்பேற்றுக்‌ கட்டி 


யைப்போடுக. (செம்புச்சல்பேற்று நஞ்சாதலால்‌ கவனமாமிருத்தல்‌ வேண்டு 
டும்‌.) 


(8) சிறியதொரு செம்புத்‌ தகட்டுத்துண்டை யெடுத்து அரத்தாளாற்‌ 
சுத்தப்படுத்துக. 


உலோகக்‌ கலப்பு ஓந5 

(4) இத்தகட்டில்‌ ஒரு கம்பியைப்‌ பொருத்தியும்‌ (இதுபோல்‌) பழைய 

நாடாவிணைப்‌ பொன்றில்‌ ஒரு கம்பியைக்‌ கட்டியும்‌ படத்தில்‌ தெரிவது 
போல்‌, கண்ணாடித்‌ தொட்டியிவிடுக. 





டூலாம்‌ புசு 
பரிசோதனை 


படம்‌ 229. 


(5) இக்‌ கம்பிகளின்‌ மற்றைய அந்தஙகளை “ கரா ” மின்கல அடுக்கொன் 
றில்‌, அல்லது உலர்ந்த மின்கல அடுக்ரெணடினில்‌ மாட்டுக. செம்புத்‌ 
தகட்டுத்துண்டிற்‌ கட்டப்பட்டுள்ள கம்பியை, மின்கலவடுக்கன்‌ நேர்‌ மூனை 
யில்‌ (௦40௭௪ 12௦16) அதாவது -- அடையாளமுள்ள பக்கத்தில்‌ மாட்டுதல்‌ 
வேண்டும்‌. இதனை ““அனோட்டு”” என்றும்‌ நாடாவிணைப்பினை “ கதோட்டு ” 
என்றுமழைப்பர்‌. 

இதிலேற்படும்‌ மின்னேற்றத்தினால்‌ “ அனோட்டின்‌ (செம்புத்துணடின்‌) 
மிகச்சிறிய பகுஇு விலசச்‌ சென்று “ கதோட்டில்‌ ” (நாடா விணைப்பில்‌) 
இணையும்‌, இவ்வாறு நிகழ்வதால்‌ நாடா விணைப்புச்‌ செம்பினாற்‌ பாது 
காக்கப்படுகிறது. 

பெரிய தொழிற்சாலைகளில்‌ மின்முலாம்‌ பூச்சு இம்முறையைப்‌ பின்‌ 
பற்றியே நடைபெறுறைது. இங்கு, மின்கலவ௫ுக்கற்குப்‌ பதிலாக மின்வலு 
ஆக்ககளும்‌ கண்ணாடிக்‌ தொட்டிகளுக்குப்‌ பதிலாகப்‌ பெரிய தொட்டிகளும்‌ 
உபயோடக்கப்படுன்றன. 

அழகுக்காகவும்‌, தேய்வினைக்‌ குறைப்பதற்காகவும்‌ துருத்தடைக்காகவும்‌, 
அமிலத்‌ தெறிப்பாற்‌ சேதமேற்படாதிருப்பதற்காகவும்‌ மின்முலாம்‌ பூசப்படு 
கிறது. இதற்காகப்‌ பெரும்பாலும்‌ குரோமியத்தையே உபயோக்கறார்கள்‌. 
வீட்டுபகரணங்களுக்கும்‌ மருத்துவமனையுபகரணங்களுக்கும்‌, மோட்டர்‌ வண்‌ 
டியின்‌ பாகங்களுக்கும்‌, துவிசக்கர வண்டிமின்‌ பகுதிகளுக்கும்‌, மானிகளுக்‌ 
்‌ ஆபரணங்களுக்கும்‌, அழிய பொருட்களுக்கும்‌ மின்முலாம்‌ பூசப்படு 

றது. 


ஐந்தாம்‌ பிரிவு 


ஏழாம்‌ அத்தியாயம்‌ 


கலமுறை வரைத ல்‌ 


ஐந்தாம்‌ பிரிவு 
ஏழாம்‌ அத்தியாயம்‌ 
கலமுறை வரைதல்‌ 
53. நீலப்படுவும்‌ சாயக்‌ கோட்டச்சடிப்பும்‌ 


கருவிகளினதும்‌, பொறிகளினதும்‌, வேறு பொருட்களினதும்‌ வழி 
காட்டிப்‌ படங்களை வரைந்து கொண்டபின்‌, அவற்றின்‌ பிரதிகளைப்‌ பதித்‌ 
தெடுத்தல்‌ பல்வகைகளிற்‌ பிரயோசனப்படும்‌. பாடசாலைகளில்‌, வழிகாட்டிப்‌ 
படப்பிரதிகள்‌ தற்கால மாணவர்களின்‌ உபயோகத்திற்கும்‌ வருங்கால 
மாணவர்களின்‌ பிரயோசனத்திற்கு முதவுன்றன. அவ்வாறே, வியாபார 
நிலையங்களில்‌, வியாபாரச்‌ சங்கங்களுக்கும்‌ தனிப்பட்டவர்களுக்கும்‌ அனுப்பு 
வதற்கு உதவுன்றன. 

பிழைகளின்றி, குறுக நேரத்தில்‌, குறைந்த செலவில்‌ பிரதிகளடிப்ப 
தற்காகப்‌ பெரும்பாலும்‌ நீலப்பதிவும்‌ (181ம6றரம்ம்‌) சாயக்கோட்டச்‌ சடிப்பு 
(09௨6) மே உபயோடக்கப்படுன்றன. 


நிலப்பதிவு 

(அ) வரைதற்றாளில்‌ வரைந்த வழிகாட்டிப்படததின்‌ மேல சுவடுவரை 
தாளை வைத்துச்‌ சுவடடை வரைதல்‌ வேண்டும்‌. இதற்குப்‌ பென்‌ 
சிலைவிட, இந்தியன்‌ மை அிறந்தது. 

(ஆ) சட்டத்தின்‌ கண்ணாடியை நோக்கப்‌ படத்தின்‌ முகம்‌ அமைந்திருக்கு 
மாறு, சுவட்ட்ப்‌ படத்தை அச்சடிக்குஞ்‌ சட்டத்தில்‌ வைத்தல்‌ 
வேண்டும்‌. 

(இ சுவடுவரைதாளை வைத்தபின்‌, பெரோப்பிரசியேறறுத்‌,தாளை விரிக்க 
வேண்டும்‌. (இதன்‌, இரசாயனத்திரவம்‌ பூசபபடும்பகுதி சுவடுவரை 
தாளின்‌ பக்கத்திலே அமைந்திருத்தல்‌ வேண்டும்‌.) இந்நீலத்‌ 
தாள்‌, பொற்றாசியம்‌ பெரிசயனைட்டினதும்‌ பெரிஅமோனியம்‌ 
சித்திரேறறினதும்‌ கலவையைப்‌ பூசியே ஆக்கப்படுிறது. இத்‌ 
தாள்களை விலைக்கு வாங்கலாம்‌. 

(௭) (சட்டத்தின்‌ மூடியை மூடியபின்‌, அதிலணைந்திருக்குமாறு) நீலத்‌ 
தாளின்‌ மேல்‌ கம்பளத்துண்டொன்றை விரித்து, மூடியை மூடிப்‌ 
பூட்டிடல்‌ வேண்டும்‌. 

257 


௮58 உலோக வேலை 


(௨) பிறகு, அச்சடிக்குஞ்‌ சட்டத்தை, சுமார்‌ இரு நிமிடங்கள்‌ வெயிலில்‌ 
வைத்தல்‌ வேண்டும்‌. சூரியவொளி கண்ணாடிக்‌ கூடாகச்‌ சுவட்டுப்‌ 
படத்துற்‌ பட்டு, இரசாயனத்‌ தாளிற்‌ படுகையில்‌, கோடுகளாலடைச்‌ 
கப்பட்டுள்ள இடத்தைத்‌ தவிரத்‌ தாளின்‌ மற்றைப்‌ பகுஇியெங்கும்‌ 
சூரியவொளியினாதஇக்கத்தால்‌ இரசாயனப்‌ பொருள்‌ பரவத்‌ 
தொடங்கும்‌. இரசாயனத்தாளின்‌ மேல்‌ சூரியவொளி செங்குத்‌ 
தாக விழாவிட்டால்‌, வழிகாட்டிப்படத்தின்‌ கோடுகள்‌ வளைந்து 
விடும்‌. 

(ஊ) அச்சடிக்குஞ்‌ சட்டத்திலிருந்து இரசாயனத்‌ தாளைக்‌ கழற்றி, நீர்ப்‌ 
பாத்தாத்திலாழ்த்திக்‌ கழுவுதல்வேண்டும்‌. தநீர்ப்பாத்திரத்தில்‌ 
ஒரு கரண்டி ஐதரசன்‌ பேரொட்சைட்டைக்‌ கலந்தால்‌ தாள்‌ மிக 
விரைவில்‌ நீலகிறமாய்‌ மாறும்‌. 

(௪) அச்சடிக்கப்பட்ட நீலத்தாளை, நிழலில்‌ வைத்துக்‌ காயவிட வேண்டும்‌. 
கவனிக்க வேண்டியன :-... 

(0) பெரோப்‌ பிரசியேற்றுத்‌ தாட்களைப்‌ பமுதடையாவண்ணம்‌, வெப்ப 
மான இருட்டிடத்‌ இல்‌ வைக்கவேண்டும்‌. 
(11) இவற்றைப்‌ பிடிக்கும்போது கையில்‌ ஈரத்தன்மையிருத்தல்‌ கூடாது. 

(114) இத்தாட்களிற்‌ பூசப்பட்டுள்ள இரசாயனக்‌ திரவம்‌ நச்சுத்தன்மை 

வாய்ந்ததாதலால்‌ இவற்றைக்‌ கழுவும்‌ நீரை உடனே ஊற்றிவிடவேண்டும்‌. 

(1௭) சுவட்டுப்படஙகளை மீண்டும்‌ அச்சடிக்க முடியுமாதலால்‌ அவற்றைப்‌ 

பாதுகாப்பாக வைத்திருத்தல்‌ வேண்டும்‌. 


சாயக்‌ கோட்டு அச்சடிப்பு 


இம்முறையும்‌ நீலப்பதிவு முறையை நிகர்த்தது. இதன்‌ பதிவுப்படம்‌ 

வெண்ணிறப்‌ பின்னணியையும்‌ கறுப்பு, அல்லது வேறு நிறக்‌ கோடுகளையுங்‌ 
கொண்டிருக்கும்‌. கோடுகளின்‌ நிறம்‌ செங்கல்‌ மங்கல்‌ நிறத்திலிருந்து 
செவ்வூதா, கருமை நிறங்கள்‌ வரையில்‌ மாறும்‌. விசேடமாக, சாயக்‌ 
கோட்டச்சடிப்புப்படம்‌ கடுஞ்‌ செங்கன்‌ மங்கனிறக்கோடுகளாலானது.. 


54. வளைவினது எஷ௫ர்‌ மேற்பரப்பின்‌ 
பகுககளையமைத்தல்‌ 
வட்டத்தின்‌ பரிதியைப்‌ பலசம பிரிவுகளாகப்‌ பிரிக்கும்‌. 0,ற,ு,, 
ஆகிய புள்ளிகளுக்கூடாக வட்டத்தின்‌ தொடுகோடுகள்‌ வரைக. &, 0 
-வில்லுக்குச்‌ சமமாக 6, ௩ ஐயும்‌ க&,ற வில்லுக்குச்‌ சமமாக 1, 1 
ஐயும்‌ &, 13 வில்லுக்குச்‌ சமமாக *, நா ஐயும்‌ &, ந வில்லுக்குச்‌ 


உலோக வேலை 950 


சமமாக 7, 3 ஐயும்‌ அடையாளப்படுத்துக. &, ௯, 7, 7, % ஆதிய 
புள்ளிகளுக்கூடாக வரையப்படும்‌ வட்டம்‌, வளைவினது எதிர்மேற்பரப்பின்‌ 


பகுதிகளாகும்‌. 


௦-௯ அழுய 





பச இலிண்டா மேலே 
வளத்துச்சு௫க்டும்‌ டுறை விரிபரப்புச சுடுளி 
அமைத்தல்‌ 
படம்‌ 280 படம்‌ 281 


55. உருளையின்‌ மேற்பரப்பில்‌ விரிபரப்புச்‌ 
சுருளியை அமைத்தல்‌ 
உர௫ளையினது பரிதியின்‌ அரைப்பஙகைப்‌ பல சம பி 
ஒவ்வொரு பிரிவுப்‌ புள்ளியிலிருந்தும்‌ உருளையின்‌ அந்தததிற்குச்‌ சமாந்தர 
மாகக்‌ கோடுகள்‌ (படத்தில்‌ தோன்றும்‌ நிலைக்குததுப்‌ புள்ளிக்‌ கோடு) 
வரைக. விரிபரப்புச்‌ சுரூளியின்‌ அரை முன்னேற்கை (பவி? 1௦௧0) யை (88) 
பரிதிமினரைப்‌ பங்கு பிரிக்கப்பட்டுள்ள பிரிவுகளின்‌ தொகைக்குச்‌ சமமாகப்‌ 
பிரிக்க. இப்பிரிவுப்‌ புள்ளிகளிலிருந்து முன்னேற்கைக்குச்‌ செந்குத்தாகக்‌ 
(படத்தில்‌ தோன்றும குறுக்குப்‌ புள்ளிக்‌ கோடுகள்‌) கோடுகள்‌ வரைக்‌. 
06, மா) ரர, ரர ஆய இக்கோருகள்‌ வெட்டுமிடங்கள்‌ விரிபரப்புச்‌ 
அருளியின்‌ புள்ளிகளாகும்‌. இப்புள்ளிகளுக்‌ கூடாக வரையப்‌ படும்‌ (1) 
நன்கு மட்டமான வட்டம்‌, விரிபரப்புச்‌ சுருளியாகும்‌. 


ரிவுகளாகப்‌ பிரிக்க. 


900 உலோக வேலை 


56. எறியங்களில்‌ வட்டமும்‌ வளைவும்‌ வரைதல்‌ 


வட்டாப்களுக்டும்‌ வளகோடுக௫க்டும்‌ 


எறியம்‌ வரைதல்‌ 






நால்‌ மைய 
முறை 










சமஉ௫வ வட்ட ஈறியங்கள்‌ 
(1ஆம்‌ பாகம்‌ 23 ஆம்‌ பக்கம்‌ பார்க்க) 


்‌ கட்டடக்‌? 
இறுகடு எறிய வடீடம்‌ 


நால்‌ மையடுறை 
௮0384 










5 45 4 நட்‌ 4 
ம (7 2276. ல்‌ 
1] டி 3 
மாதிரிப்‌ படம்‌ ன்‌ 9 
நெக்‌ கதியம்‌ கதர. 
ரு படம்‌ கோடு, வளைகோடு வரை தல்‌ 


வ 


படம்‌ 982. 


57. குறுக்கு வெட்டு முகத்தைக்‌ காட்டும்‌ 


பலவகை முறைகள்‌ 










(ஆம்‌ பாகம்‌ ௬3 ஆம்‌ பக்கம்‌ 
பார்க்கஃ 





டுறுக்டு வெட்டு 





7772222 














| 2 
இறுக்டுக்‌ கோடு மாதிரிப்படம்‌ 7 
பாதிக்‌ டுறுக்டு வெட்டு 2 ட்‌ ய்‌ 
சிலைக்‌ கம்பின்‌ நிலக்டுத்து 
வெட்டு டுகம்‌ 





(9-௫ 


ஆ $ ்‌ . 
3 ,ஒ சம்படுதி எறியம்‌ 
பாதி. கெட்டுக்‌ 

தாடீடியது 


்‌ திர 
1 



























சமபடுதி ஏறியம்‌ _ 
ஓடுமையும்‌ வெட்டிக்‌ 
காட்டப்பட்டது 


படம்‌ 234. 


202 


உலோக வேலை 


பாதிக்‌ இறுக்கு வெட்டி பாஇத ௫றுக்டு வெட்டு 
மறைகோறுகள்‌ மறை கோடுகள்‌ காட்டியுள 
காட்டலில்லை 


இவ்வுடுவத்இன்‌ வெட்டாத படுதிமிலுள்‌ எ 
தி 


கோடுகள்‌ காட்ட வேண்டிய இல்லை; 
அளவைப்‌ பிரமாணங்களை 
அறியவேண்டும்‌ போது மறைந்துள 
படகையும்‌ விளக்கலாம்‌ 


தொழிற்படு புயம்‌ 
ல்ங்டு மங்கும்‌ செல்கையில்‌ 
காணும்‌ தோற்றம்‌ ௨ 





படம்‌ 2334. 


உலோக வேலை 265. 


இறுக்டூமுகக்‌ கோடு 


டதண்‌ பந்தல்‌ ஒறுக்க டுகமாகச்‌ ₹: சவர்‌ ச்‌ சிலிண்டர்வட்ட 
சிலிண்டர்‌ வெட்டும்முறை வாய்‌ வெட்டுமுகம்‌ காட்டல்‌ 


ட ம 


உலோகக்‌ ட்‌ மாயின்‌ 
உலோகக்‌ கம்பியின்‌ குறுக்கு முகம்‌ 
ஒறுக்கூ டுகம்‌ 


1) 5.2 


வளையின்‌ இறுக்க 
கம்பியபின்‌ கறுக்கு முகம்‌ முகம்‌ ்‌ 


வட்டத்‌ இண்ம 


சதுர உலோகத்‌ இ இண்மக்‌ 


குறுக்கு முகம்‌ 





படம்‌ 235. 


உலோக வேலை 


204 


அப்பியாசம்‌ 


"மி.ர்ஞாம 
ாாஜ்‌.டி ஒஷாரா௮ “மயா சப்ப 
மலம ஞு. ஏர *0பப௭0 
ஊடி உரிம ரரழ்‌ ஏடா 

“ரத ம்‌ நஜ ரகு டு ஓடு 





படம்‌ 236. 


உலோக வேலை 905 
அப்பியாசம்‌ 


இங்கு, மேலுங்‌ 8முமுள்ள . பொறிகளின்‌. பகுதிகளைச்‌ செங்குத்தெறிய 
முறைப்படி, அம்புக்குறியாற்‌ காட்டப்பட்டிருப்பதுபோல்‌ வரைக. 


ஸ்ப 


றி 
(19 


வ 
ன ஆ 
1 





படம்‌ 237- 


90௦ உலோக வேலை 
அப்பியாசம்‌ 


கீழ்வரும்‌ படங்களைச்‌ செங்குத்தெறிய முறைப்படி வரைக. 





படம்‌ 238 


உலோக வேலை 967 


அப்பியாசம்‌ 


€ழ்வரும்‌ படங்களைச்‌ சரிவெறிய முறைப்படி வரைக, 





படம்‌ 239 


208 உலோக வேலை 
அப்பியாசம்‌ 


மேலுள்ள படத்தைச்‌ சரிவெறிய முறைப்படியும்‌ முள்ள படத்தைச்‌ 


சமவளவெறிய முறைப்படியும்‌ வரைக, 


'லயாக 





படம்‌ 240 


உட வேலை 265 
யாசம்‌ 


மேலுள்ள படத்தைச்‌ சமவளதெய முறைப்படியும்‌ முள்ள படத்தைச்‌ - 
சரிவெறிய முறைப்படியும்‌ வரைக 





படம்‌ 24% 


11. 14456 12/4) 


20 ்‌ உலோவலை 
அப்பீசம்‌ 


* மேற்படத்தைச்‌ 'சமவளவெறிய நறப்படியும்‌, சழ்ப்‌ படத்தைச்‌ சரி 
வெறிய மூறைப்படியும்‌ வரைக. ர 





படம்‌ 242 


உலோக வேலை 9] 


இத்தக்குலுக்கு ஏறிய உடுவத்தின்‌ 
ச 


ம எறிய உ௫வம்‌ வரைக 


இந்தச்‌ சமஎறிய மாஇரிமின்‌ “65 
இுக்டுடுகப்படம்‌ வரைக ச 


12௮! 





யடம்‌ 243 


உலோக வேலை 


2729 


லம, 


4 
2 


ட்‌ ரண! 
பயல்‌ ஓ 
மு ்‌, 
77 
8 ன 
; 
1] இ 
வப 


72/00], 





படம்‌ 244 


ஐந்தாம்‌ பிரிவு 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 


செய்முறை வேலை 


ஐந்தாம்‌ பிரிவு 


எட்டாம்‌ அத்தியாயம்‌ 
செ ய்முறை வேலை 


60. காட்டுருக்களைப்‌ பை டத்தல்‌ 


22222௮ 
௫௮௮௮௮௮௫௮௮௪௮22 
2222222222 


ல 
னி 


அலாய்காரப்‌ 
பிததளைக்‌ இழாய்‌ 


த்தகம்‌ பத்திரிகை 
மத்விய வற்றிக்‌ 


௩ 


பூனிககாயப 


கூ. பாதி 


/ 





976 உலோக வேலை 

அழகான பொருட்கள்‌ கண்ணையுங்‌ கருத்தையும்‌ கவருஞ்‌ சக்திவாய்ந்‌ 
கன. காலத்தோடிணைந்து ஒவ்வொன்றும்‌ மாற்றமடைூறேது. கடகட வண்‌ 
டிக்‌ காலம்‌ மறைந்து, கடுகதி “ உறொக்கற்று ” க்‌ காலத்தில்‌ வாழும்‌ 
நாம்‌ படைக்கும்‌ பொருட்களும்‌ காலத்துக்கேற்றனவாய்‌, கவர்ச்சி வாய்ந்தன 
வாயிருத்தல்‌ வேண்டும்‌. 


அப்பியாசம்‌ 


இதை ஆக்டும்‌ 
டுறை 2,ஆம்‌ 

எந்திரத்தில்‌ 

உண்டு 


தேங்காய்‌ து௫வி 


அல்லது 
எநீதிரத்‌ துடுவலடு 





படம்‌ 246 


உலோக வேலை 277 


வியாபாரப்‌ பொருட்களைப்‌ படைப்பதற்காகக்‌ காட்டுரு அமைக்கும்போது, 
பின்வருவனவற்றைக்‌ கவனித்தல்‌ வேண்டும்‌. 4 

(1) கலையறிவு படைத்த அறிஞர்களையுங்‌ கவரத்தக்க காட்டூருக்களையமைத்‌ 

தல்‌. 

(8) பொதுமக்கள்‌ விரும்புங்‌ காட்டுருக்களை யமைத்தல்‌. 

புதுமுறைகளுக்‌ கேற்பத்‌ திறமான பொருட்களைப்‌ படைத்தாலும்‌, பொது 
மக்கள்‌ விரும்பாவிட்டால்‌ சரியான பலன்‌ இடையாது. எனவே, பொது 
மக்கள்‌ விரும்பி வாங்கக்கூடியதான காட்டூருக்களுக்கேற்பப்‌ பொருட்களைப்‌ 
படைத்தல்‌ வேண்டும்‌. 


இப்ப 4அலஒஓ செய்து 
புள்ளிக்‌ கோடு நீளம்‌ 
மடிக்க 


ட ட்‌ 
நுளியைக்‌ இழ்மடிக்க 
தீவி 
ர: 


மடித்தபின்‌ நுனி”. 


சாபா 22 ல்‌ 

்‌ 
வளைத்த அல கடத்து இறுக்கப்‌ 
4௨ம்‌ இலு௧&௫ம்‌ அச்சு புரி வெட்டற்டு 





டம்‌ 249 ௩ 


978 உலோக வேலை 


நவீன காட்டூருக்களாலாக்கப்படும்‌ பொருள்‌ மென்மையானது, சத்தி 
வாய்த்தது, எற்றவளவானது, துலக்கமானது, அழகானது, ' வேலைக்கேற்‌ 
றது என்பனவற்றை மனதிலிருத்தியே நவீன காட்டூருக்களையாக்க வேண்‌ 
டும்‌. 


செறுக்கல்‌ 
(ேலூப்பாடு 


விளிம்பு தெம்மை? 
செய்தல்‌ 


காசுக்‌ இடுவை அளவு 


_ புத்தகந்‌ தாங்க 


ட்‌ ( 


௧௫கி அலடும்‌ டுகடு 


வேறு உலந்த இத்‌ இர 
வேலைப்பாடுகள்‌ 





உலோக வேலை 21709 


படத்திற்‌ பல காட்டுருக்கள்‌ காட்டப்பட்டு்ள்ளன. இப்படியான இறந்த 
காட்டுருக்சளையமைக்க மாணவரும்‌ முயலுதல்‌ வேண்டும்‌. 


63. காட்டுரு பொருப்பித்தல்‌, பிரித்தல்‌ 


நம்‌ ஈழநாடு வெகுகாலந்தொட்டு, உலோகச்‌ சிற்ப வேலைகளிற்‌ கஅிறந்து 
விளங்குகின்றது. கொழும்பு நூதனசாலையிலுள்ள உலோகப்‌ பொருள்கள்‌, 
நம்‌ பண்டைய உலோகச்‌ சிற்பிகளின்‌ கைத்‌ திறனின்‌ பெருமையை உல 
கோருக்கு உணர்த்துகின்றன. அன்றுபோல்‌, இன்றும்‌ சிறந்த சிற்பிகள்‌ 
பலர்‌ நம்மிடையே வாழ்ன்றனர்‌. அவர்களாலாக்கப்படும்‌ உலோகச்‌ சிலை 
கள்‌, ஆபரணங்கள்‌, பூக்கண்ணங்கள்‌, தாம்பாளங்கள்‌, வெற்றிக்கிண்ணங்‌ 
கள்‌ என்பன கலைப்பற்றற்ற கல்‌ நெஞ்சுடையோரையுங்‌ கவர்ந்து விடக்‌ 
கூடியன. இங்கு, இக்கலை முறைகளைப்‌ பற்றிச்‌ சுருக்கமாக ஆராய்வோம்‌. 
செய்பொருளை மாட்டூதற்கான பசை 
செதுக்கப்படுஞ்‌ “ செய்பொருளை ”, எதாவதொன்றினில்‌ மாட்டுதல்‌ 
வேண்டும்‌. இதற்காக, சிறிய வேலைகளுக்கு மென்மரக்‌ கட்டைத்‌ துண்டை 
யுபயோ௫க்கலாம்‌. மெல்லிய வேலைகளைச்‌ செய்யும்‌ போது, கல்தார்ப்‌ பசை 
மிற்‌ செய்பொருளைப்‌ பதித்தே செய்யவேண்டியிருக்கிறது. 


கல்தார்ப்‌ பசை 


கல்தார்‌ ்‌ 8 இரு. 
குங்கிலியம்‌ ட 1 இரு. 
பரிசுச்சாந்து ்‌ 6 இறு. 


, மூன்றையுங்‌ கொடுக்கப்பட்ட நிறைப்படி யெடுத்துக்‌ காய்ச்சி மேற்கூறிய 
பசையை ஆக்கலாம்‌. 


கற்றூட்‌ பசை 


கற்றூள்‌ 2; இறா. 
மெழுகுதிரி ்‌ 1 இறா. 
குங்குலியம்‌ ்‌ ்‌ இறா. 
தேங்காயெண்ணெய்‌ ்‌ $ இறா. 


இந்‌ நான்சினையும்‌ ஏற்றவளவாகவெடுத்துக்‌ காய்ச்சிப்‌ பசையை ஆக்கலாம்‌. 
சிற்பங்களைச்‌ செதுக்குங்‌ கருவிகள்‌, 
அல்லது ஆணிகள்‌ 
கருவியுருக்கால்‌ தந்த வடிவாக அமைக்கப்பட்டு, வேலைகளுக்கேற்றபடி 
இவற்றின்‌ கூர்ப்பகுதிகள்‌ மென்மையாய்க்‌ கூராக்கப்பட்டிருக்கன்றன. இப்‌ 
படியான பல கருவிகளைப்‌ படத்திற்‌ பார்க்கலாம்‌. இக்கருவியாற்‌ செதுக்கும்‌ 


980 உலோக வேலை 


போது, இதன்‌ தலையில்‌ சிறிய சுத்தியலால்‌ தொடர்ந்து தட்டுதல்‌ வேண்‌ 
டம்‌. இச்சுத்தியல்களைச்‌ சித்திரவேலைச்‌ சுத்தியல்களெனவழைப்பர்‌. (ழூத 
லாம்‌ அத்தியாயத்தில்‌ 56 ஆம்‌ படத்தைப்‌ பார்க்க). 


செய்பொருளை மாட்டூதல்‌ 


தட்டையான செய்பொருளானால்‌, மரக்கட்டையிற்‌ பசையையூற்றி, அதில்‌ 
மாட்டலாம்‌. பாத்திரவடிவான செய்பொருளானால்‌, அதனுட்‌ பசையை 
நிரப்பி, அதனைப்‌ பசைப்‌ பாத்திரத்திற்‌ புகுத்தி மாட்டுதல்‌ வேண்டும்‌. 
மாட்டுதற்குமுன்‌ இவற்றிற்‌ சிறிது எண்ணெயைப்‌ பூசுதல்‌ வேண்டும்‌. 

ஈற்பங்களைச்‌ செதுக்கல்‌ 

பசையில்‌ மாட்டப்பட்ட்ள்ள உலோகத்தட்டின்‌ மேல்‌ உருவப்படத்தை 
வரைவதெப்படி £ 

படம்‌ வரையப்பட்ட தாளின்‌ கீழ்க்‌ காபன்‌ தாளைவைத்து, அதன்மேல்‌ 
பென்சிலால்‌ வரைந்தால்‌ தகட்டின்மேல்‌ படம்‌ நன்றாக அமைந்துவிடும்‌. 
இதுவே, தகட்டில்‌ வரைவதற்குச்‌ சலபமானமூறையாகும்‌. 

ஏற்ற சுவடு வரைதற்‌ கருவியை (48012 %00]) த்‌ தெரிந்தெடுத்துச்‌ 
சுத்தியலால்‌ தட்டி உருவத்தை அடையாளப்படுத்துக. தன்பக்கமாகவே 
கருவியைச்‌ செலுத்துதல்‌ வேண்டும்‌ (படத்தைப்பார்க்க). 

ஊதுலவிளக்கால்‌, பசையைச்‌ சூடாக்டச்‌ செய்பொருளைக்‌ கழற்றித்‌ தேவை 
யானால்‌ தெளிவை நீக்குதல்‌ வேண்டும்‌. மீண்டும்‌, தகட்டை மறுபக்கந்‌ 
திருப்பி (அடையாளப்படுத் தப்பட்ட பகுதி பசையை ஒட்டி நிற்குமாறு 
திருப்பி) மாட்டிக்கொண்டு பொருத்தமான கருவியாற்‌ இழ்ப்பக்கமாகச்‌ 
செதுக்குக. தேவையானபடி செதுக்கேபின்‌, செய்பொருளைக்‌ கழற்றிச்‌ 
சுத்தப்படுத்தி, மீண்டும்‌ மறுபக்கத்தைத்‌ திருப்பி மாட்டிக்கொண்டு (மேற்‌ 
பக்கச்‌ செதுக்கல்‌) பொருத்தமான கருவியாற்‌ கலைமுறை யாக உருவத்தை 
ஆக்குக. 

பாத்திரம்‌ போன்ற செய்பொருளில்‌, முதலாவதாக உட்புறத்தே செதுக்க 
வேண்டியிருப்பதால்‌ கோட்டுப்‌ பட்டடை (யவ த 7௦0) உபயோரக்கப்படு 
கிறது. செய்பொருளைக்‌ கோட்டுப்‌ பட்டடையின்‌ இடப்பக்கமாகப்பிடித்துச்‌ 
சுத்தியலால்‌ தட்டித்‌ தேவையான அளவுக்குச்‌ செதுக்கெ்‌ கொள்ளலாம்‌. 

செய்பொருளை, இப்படியாகச்‌ செய்து முடித்தபின்‌, மினுக்க, அல்லது 
கிறந்தீட்டி அழகுறச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. இவற்றைப்பற்றி முதலாம்‌ 
புத்தகத்தில்‌ 186 ஆம்‌ பக்கத்திலே பார்க்க. 


உலோக வேலை, 281. 


64. தூபியாக்கலும்‌ உயர்த்துதலும்‌ 
கோப்பைகள்‌ போன்ற பல்வகைப்‌ பாத்திரங்கள்‌, தட்டைத்‌ தகட்டைத்‌ 
ண்‌ 
தூபியாக்க, உயர்த்தியே ஆச்கப்படுகன்றன. தூபியாக்குதலினாலும்‌ உயர்த்‌ 
துதலினாலுங்‌ இடைக்கும்‌ பலன்‌ ஒன்றே, 


முமிழாக்கலும்‌ 
விளிம்பிடூதலும்‌ 


1252ம்‌ லி 
படிப்படி இமிழாக்கல்‌ 


மெதுவாக 
அழுத்துக 


ழம்‌ ராமு ட்‌ களம்‌ 
அடியை மரச்‌ ட௫ூவாக்கல்‌ 
சுத்தியலால்மட்டமிடுக 


விளிம்பு 
வில்லுடு 
ஆக்கல்‌ 





ஙடம்‌ 249 


உலோக வேலை 


282 


அப்பியாசம்‌. 


சரயு ம்மூம்‌ 
இி௫இயா(5ு முயல 


குங பச குபா ராக 


யாடு யல ௪௫௨௫-12 





யமம்‌ 250 


289 


உலோக வேலை 


அப்பியாசம்‌. 


1121 சிய 


1மலயேறு முற ரபா எட ௨௯ 


ஊடுஜ்‌ 
மு சயாடி ஈக்௪ 


ட்‌22 


ஓ ்‌ வையை 
க்யா பஷ சச ்‌ 2 
மத ம இ 


டு எற்‌ முற்பட க 
ட்ட என்த அடை 
ட்ட 





உலோக வேலை 


284 


படத்தில்‌ தோன்றும்‌ பாத்திரவடிவான செய்பொருளைத்‌ தூபியாக்கும்‌ 


முறை எப்படி ? 


அப்பியாசம்‌. 






னை 1 
மரி 
ல ரு 
௪-2 அகில்‌ கட்டட பப 11 
ர விடட்ட்ட்டத 


மஷ்ஸி 2 8 
எற்மமேசீ மய மெரிர.இ ஓரக மேல, ட்‌ ரி ர இஞ்‌ மிர 5 


க ட வ கரக்‌ ப, லர்‌ ௩ 
சக்‌ ரீ ம்‌. 
மஹ்ர்‌ ௬.” 
கோர்‌ 


(க 











நப வ ங்வையவத வ! 


[வ ஈரற்ற ரக௫ு ஒபூரலமமக 


ட்ப: சனத 





டி 
ம்னு. க ஆ 
ஜரில்மாமமப-ஐ3. ரலிலி மி5 மிழுகமால்‌ | 


னி 





ஈஈமூயாுகி 
இங (ரய 


சீ 








முகடு ப்ப 


“ (1/௮ ௫0 ழ்‌ 








படம்‌ 252 


உலோக வேலை 985 


1. தேவையான விட்டத்தை யளவெடுத்து வட்டவடிவமாக வெட்டி 
யெடுத்த உலோகத்தகட்டில்‌ தூபியாக்க வேண்டிய விடங்களை அறிந்து 
கொள்வதற்காக ஒருமைய வட்டங்கள்‌ பல வரைந்து கொள்க. 

5. சிறிது குழிதோண்டப்பட்ட மரக்குற்றியில்‌ தட்டை வைத்து வெளிப்‌ 
புறமாய்‌ மத்திவரையும்‌ படிப்படியாகச்‌ சுற்றிவரத்‌ திரும்பிக்‌ கொண்டே 
அடிக்க. வெளி விளிம்பை அடிக்கவேண்டியதில்லை. (படம்‌ 1.) 

8. தகட்டினை மென்மையாக்கத்‌ தேவையானால்‌ தேய்த்துக்‌ கொள்க. 

4. தேவையான ஆழத்திற்குத்‌ தூமியாக்கும்‌ வரையிற்‌ படிப்படியாக 
அடிக்கவேண்டியபொழுது, அடிப்பதற்கு வசதியாகத்‌ தகட்டினை மென்‌ 
மையாக்க்‌ கொள்க. (படம்‌ 1, 2, 5, 4, 5.) 

5. செய்பொருளை வட்டவடிவப்‌ பட்டடையில்‌ வைத்து மரச்‌ சுத்‌ ,தியலால்‌ 
மட்டப்படுத்துக. (படம்‌ 6) 

6. மென்மையாகச்‌ சுத்தப்படுத்தியயின்‌ வட்டத்தலைப்‌ பட்டடையில்‌ 
வைத்துச்‌ (படம்‌ 7) செய்பொருளின்‌ மத்தியிலிருந்து மட்டச்‌ சுத்தியலால்‌ 
மென்மையாக முழு வெளித்‌ தளத்தையும்‌ அடிக்க. 

7. தேவையானபடி, (8 ஆம்‌ 9 ஆம்‌ படங்களில்‌ தெரிவதுபோல) 
விளிம்புகளை வெட்டி அடிப்பாகத்தைத்‌ தட்டையாக்குக. 

8. செய்பொருளின்‌ காட்டுருவின்படி, வாய்‌ விளிம்பை உருப்படுத்தி 
வேலையை முடிக்க (படத்தைப்‌ பார்க்க). 





பாதையில்‌ இவை அபாயம்‌ 


படம்‌ 253 


266 


உலோக வேலை 





படம்‌ 254 





நியமச்‌ சாவி வழங்பகாவிடிக்‌ 
அபாயம்‌ உண்டு 


படம்‌ 255 


உலோக வேலை 287 






ட 
உடைந்த ஆயுதம்‌ |! 


அபாயமானது 





படம்‌ 256 


வேலைக்டூ உரிய 





288 உலோக வேலை 


பரீட்சைப்‌ பகுத, இலங்கை 


கல்விப்‌ பொதுத்‌ ,தகுஇப்‌ பத்திர பரீட்சை 
சாதாரணம்‌, ஆவணி 1060 


கைவினை--உலோகவேலை (3 மணி) 
“அ £ பகுதியில்‌ முதலாவது வினாவுக்கும்‌ “ஆ” பகுதியில்‌ ஆறு 
வினாக்களுக்கும்‌ விடைதருக. 


(௮) பகுதி 
(1) 4 ஆம்‌ பக்கத்திலுள்ள வரிப்படம்‌, உலோகப்‌ பகுதியொன்றின்‌ 
சமவளவைக்‌ காட்டுறது. “&* இசையில்‌ தோன்றும்‌ ஏற்றத்தையும்‌ 
(நிலைப்படத்தையும்‌) “% ”” இசையில்‌ தோன்றும்‌ எற்றத்தையும்‌ மாதிரிப்‌ 


படத்தையும்‌, செங்குத்‌ தெறிய முறைப்படி வரைக. அளவு, பூரண 
அளவாகும்‌. 


(ஷே) பகுதி 

(2) உலோகங்களின்‌ உறைவன்மையாக்கல்‌, மென்மையாக்கல்‌, கூர்மை. 
யாக்கல்‌ என்பவற்றை விளக்கமாய்‌ விவரிக்க, 

(8) பின்வரும்‌ உலோகங்களைப்பற்றிச்‌ சுருக்கமாக எழுதுக : அலுமினி 
யம்‌, வெண்கலம்‌, வெள்ளீயம்‌, அதிகதியுருக்கு, செம்பு. 

(4) அரமொன்றின்‌ படம்‌ வரைந்து, அதன்‌ பகுஇகளைக்‌ குறிக்க. 

(5) உளியின்‌ வெட்டுக்‌ கோணப்படம்‌ வரைக. இக்கருவியைச்‌ சாணைக்‌ 
கல்லிற்‌ பிடிக்கும்‌ போது கவனிக்க வேண்டிய நியதிகளெவை ? 

(6) உலோகமரியும்‌ வாளலகை 


தீ தெரிந்தெடுக்கையில்‌ கவனிக்கவேண்‌ 
டிய நியதிகளெவை ? 


உலோக வேலை 980 


(7) மென்பற்றாசு பிடித்தலைப்பற்றி விவரித்து, திறமான 'பொருத்தை 
யமைப்பதற்குச்‌ செய்யவேண்டியனவற்றையும்‌ எழுதுக. 

(8) சாவியிருக்கை வரைகோலின்‌ படம்‌ வரைந்து அதன்‌ பிரயோசனங்‌ 
களையும்‌ எழுதுக. ள்‌ 

(9) தட்டை முனைத்‌ துறப்பணமொன்றினதும்‌ முறுக்கற்றுறப்பண 
மொன்றினதும்‌ வரிப்படங்கள்‌ வரைக. இவற்றின்‌ வேற்றுமைகளையும்‌ 
விசேட பிரயோசனங்களையும்‌ குறிப்பிடுக. 





500 உலோக வேலை 


1 ஆம்‌ கேள்விக்குப்‌ படம்‌ 


உலோக வேலை 901 


பரீட்சைப்‌ பகுதி, இலங்கை 


கல்லிப்‌ பொதுத்‌ தகுதஇப்‌ பத்திர பரீட்சை 
(சாதாரணம்‌) மார்கழி 1958 


கைவினை--இரும்புவேலை--மூன்று மணி 


ந? பகுதியிலுள்ள முழுலினாக்களுக்கும்‌ “” பகுதியிலுள்ள வினாக்‌ 
களில்‌ 7 ஆவது வினாவுடன இரண்டு வினாக்களுக்கும்‌ விடை தருக. 


“ந பகுதி 

1. உட்புரி வெட்டி, உளி, உலோகமரியும்‌ வாள்‌, தகட்டுவளைக்கவராயம்‌, 
தட்டைத்‌ துறப்பணம்‌ என்பவற்றின்‌ வரிப்படங்கள்‌ வரைந்து அவற்றின்‌ 
பிரயோசனங்களையுந்‌ தருக. 

9. ““ஐறைவன்மையாக்கல்‌ ” என்பது என்ன ? இம்முறையை விளக்குக. 

8. மெல்லுருக்கு, செம்பு, மிதகரியுருக்கு, பித்தளை, அலுமினியம்‌ 
எனுமுலோகங்களைப்‌ பற்றி லிவரிக்குக, பிரயோசனங்களையுந்‌ தருக. 

4. புரிகள்‌ நான்னைக்‌ குறிப்பிட்டு, ஒவ்வொரு புரியினதும்‌ விசேட 
இலட்சணங்களையும்‌ பிரயோசனங்களையும்‌ எழுதுக. 

“32 பகுதி 
ள்ள &, 1, கோடுகளுக்கு மேல்‌ சமசற்சதுரம்‌ வரைக. 

6. முறுக்கற்றுப்பண மொன்றினது வரிப்படத்தைத்‌ திருத்தமாக 
வரைந்து, அதன்‌ பிரதான பகுதிகளைக்‌ குறிக்க, அப்பகுஇகளின்‌ பிரயோ 
சனங்களையும்‌ எழுதுக. 

£. நான்காம்‌ பக்கத்திலுள்ள 


5. தரப்பட்டு 


வரிப்படம்‌ உலோகப்‌ பகுதியொன்றின்‌ 
சமவளவைக்‌ காட்டுறைது. & 'இிசையிற்றோன்றும்‌ ஏற்றத்தையும்‌ 3 திசை 
யிற்றோன்றும்‌ சமவளவுத்‌ தோற்றத்தையும்‌ 0 இசையிற்றோன்றும்‌ மாதிரிப்‌ 
படத்‌ தோற்றத்தையும்‌ சம்பூரண அளவுக்கு வணக, 


உலோக வேலை 


2092 


810௫ 3]ர்து 
ஈபஜயா பூர 2 





2 
30161 பு 90705 ஐப0 ௮4௦05 03 101:23௦ம 0103 ஐ 


ஒட 3 054 ஐ ௨$? 9506 360ய01409 30 3பயம௦.39&82 ௩0:௫0 3: 


2௪ 
ட்‌ 22 
(310 ஓ 089200 8ப5ஈ) ,002% 7 30 65 9899 30830120 80020 ௫ 


1(]பூ இ. 19815 ற003 8ய5ஈ) 1200 300 ௦5 88றஉ ரபு6(ம.டி5 8௦0௪௮ 2. 


ர்9ுழ * ௯௦5)ம20ு $யுகா)_*) 290042 4௦ பபச] 24004. 8. 


“தப 34074 9203 ர 


37925 3372 378000 
ர. மயைறமுா ஈந்து 


3675 82 13305 111 


580014 £ 
721292 -௪0/6 170 
01 1சயபஸடி 096220 - (1997 040)339 


உயர - ம்ஞிலஷாஅ(9 - நஐஐ ஏயமு ஓ 
(மரிய) அட-முாம்ஞுரோனு இச யாடு ஜும்‌ பார (௫ 0991 


உலோக வேலை 5905 


7ஆம்‌ வினாவுக்குரிய படம்‌ 





பிழை திருத்தம்‌ 
உலோச வேலை--முதலாம்‌ பாகம்‌. 
பக்கம்‌ : 129--படம்‌ : 88. 
* விற்கவராயத்திற்குச்‌ சமமான வில்லிடுக்கமானி ” என, இப்படத்திற்‌ 
குறிப்பிடப்பட்டிருப்பது பிழையாகும்‌, “ நுணுக்கு மானி” என்பதே சரி 
யாகும்‌. 





